T. 2756 


உ . 


தரும தீ பிகை 


( மூலமும் --உரையும் ) 


மூன்றாம் பாகம் 


ஆசிரியர் 
கவிராஜ பண்டிதர் 
ஜெக வீரபாண்டியனார் 


மதுரை 
தராஸ் சி வரதராஜூலு நாயுடு பிரளில் 

பதிப்பிக்கப் பெற்றன . 
விரோதி வைகாசி 


1949 


All rights reserved . 


பொருள் அடக்கம் . 

. 


அதிகாரம் 


பக்கம் 


48 . 


காட்சி 


777 


... 


.. 


... 


. 


S09 


... 


S50 


நசை 


... 


.... 


44. வாழ்நாள் 
45 . 
46. வறுமையின் பெருமை 
47. தொழில் 
48 . சோம்பல் 


SS3 


.. 


917 


பப 


960 


49. மறதி 


99 ) 


50 . 


உறுதி 


[ 025 


1054 


51. இதம் 
52. மதம் 


1082 


53. நாகரிகம் 


1118 


54. பண்பு 


1152 


உ 


முகவுரை. 


து தருமதீபிகை என்னும் அருமை நூலின் மூன்றாவது 
பாகம் . முன்னர் இரண்டு பாகங்கள் வெளி வந்துள்ளமையால் 
இது மூன்றாவது என வந்தது . இனிய குண நலங்களைப் பேணி 
ஒழுகி மனிதன் புனித வாழ்வு காணும்படி அரிய பல தரும நீதி 
களை இது காட்டியுள்ளது . காட்சி முதல் பண்பு ஈறாகப் பன்னி 
பண்டு அதிகாரங்கள் இதில் அடங்கியுள்ளன . 


உயிர்க்கு உறுதி நலனைக் கருதிக் காணுக ; வாழ் நாளைப் 
பாழாக்காமல் எவ்வழியும் நன்கு பயன் படுத்துக ; பேராசை 
மண்டிப் பிழை புரியாதே ; வறுமை யுறினும் மறுபை நோக்க 
வாழுக ; ஏதேனும் ஒரு தொழிலை ஆதரவோடு ஆராய்ந்து செய்க ; 
சோம்பித் திரியாதே ; மறதியுறாமல் எதையும் எதிர் அறிந்து 
பேணுக ; யாண்டும் உறுதியோடு ஊக்கிமுயலுக ; எவ்வுயிர்க்கும் 
இதமாய் இனிது ஒழுகுக ; மத வெறி இன்றி உண்மையாகத் 
தெய்வ சிந்தனை செய்து உய்தி பெறுக ; யாவரிடமும் கண்ணே 
டித் தண்ணளி புரிக ; அன்பு நலம் கனிந்து பண்பு படிந்து வருக 
என இன்னவாறான நீதி போதனைகள் கலையின் சுவையோடு 
கலந்து இதன் கண் தலைசிறந்திருக்கின்றன . 


ஆன்ம நீர்மைகள் சுரந்து பான்மை நிறைந்துள்ள இந்நூலை 
நாளும் நன்கு பயின்று யாவரும் நலம் பல பெற எம் பெருமான் 
திருவருளை இறைஞ்சி நிற்கிறேன் . 


திருவள்ளுவர்நிலையம் , 


ஜெகவீரபாண்டியன் . 


மதுரை 


சிறப்புப் பாயிரம் 


மனித வாழ்வு மகிமை மருவியே 
புனித மாயுயர் புண்ணிய போதனை 
இனிது மேவிய இத்திரு நூலினை 
நினைவு கூர்தல் நிதம் அமு தார்தலே , 


43 . 


காட்சி . 


777 


விரை 


உலக வாழ்வு நாடகம் என்றதனால் அது நிலை இல்லாதது ; 
வெளி வேடம் ஆனது ; களி மயக்குடையது ; 

மறைவது 
என்னும் நிலைமைகள் யாவும் நேரே தெளிய வந்தன . 

இருவினை வயத்தராய்ப் பிறந்தும் இறந்தும் பாரில் சுழன்று 
வருதலால் மேடையில் தோன்றி மறையும் நாடகம் என மானுட 
வாழ்வு பாட நேர்ந்தது . காட்சியும் கழிவும் காண நின்றன . 

சீவர்கள் இவ்வாறு ஓயாது உழன்று வரும் காட்சியைக் 
கடவுள் என்றும் கண்டு கொண்டிருத்தலால் அவர் நாடகத் 
தலைவன் என கின்றார் . நடிகர்களைத் தகுதியறிந்து நன்கு நடத்தி 
வருகின்றமையின் நட்டுவன் என்னும் பட்டமும் பெற்றார் . 
இயம்பிடும் இருளை நீக்கி எனை வெளிப் படுத்தல் வேண்டும் 
கயம்படு துறையில் வீழ்ந்த கண்ணிலிக்கு உதவுவான்போல் 
பயம்பட வெண்பொற் சோதி படரு மன்றத்தின் ஊடு 
நயம்படு மறைகள் பாட நாடகம் நவிற்று வோனே . 
நாடகத் தொழில் வராத நட்டுவக் குறையோ ? நாளும் 
பாடகப் பதுமம் பூத்த பாத்திரக் குறையோ ? சொல்லாய் ! 
சூடகத் தளிர்க்கை பாகா ! சோமசுந்தரனே ! கூடல் 
ஆடகக் குன்றே ! என்னை ஆட்டுவித்தனை நன்றாயே , ( 2 ) 

(மதுரைப் பதிற்றுப்பத்தந்தாதி ) 
தமது பிறவித்துயரை நீக்கி அருளும்படி இறைவனைநோக்கிப் 
பரஞ்சோதி முனிவர் இவ்வாறு வேண்டி யிருக்கிறார் . சீவனை 
நடிகை ஆகவும் , பரமனை நட்டுவன் ஆகவும் இதில் சுட்டியிருத்தலை 
உய்த்து உணர்க . ஆட்டத்தை விட்டு நீக்கியருளாமல் என்னை 
ஓயாது ஆட்டி வருகின்றாயே ! இது நட்டுவக் குறையா ? அல்லது 
நடியின் குறையா ? என்று கேட்டிருக்கும் கேள்வியில் பத்தியும் 
ஞானமும் படிந்து வித்தக வினோதம் விளைந்து நிற்கின்றது . நிலை 
மையை நினைந்து தெளிவது நலமாம் . உயர்ந்த உள்ளத்தின் 
பண்புகளை ஓர்ந்து உணர்கின்ற அளவு உவகை சுரந்து வருகின்றது . 

எண் இறந்த கோடி இறந்து ஒழிந்த . 

இவ்வுலகில் தோன்றி நின்று மாய்ந்து மறைந்து போன 
சீவ கோடிகள் அளவிடலரியன என்றது அதன் உளவறிந்து 
உறுதி தெளிய . போன போக்குகளை ஞான 

நோக்கால் நயந்து 
நோக்கி ஊனம் நீக்கி உய்தி பெறுக என உணர்த்திய படியிது . 

98 


778 


தரும தீ பிகை. 


அரசாய் வந்து ஆண்டு நின்று மாண்டு மடிந்து போன 
மன்னர்களை எண்ணி நோக்கின் கடல் அலைகளினும் , கரை மணல் 
களினும் பலர் என அலகிலா நிலையில் மலைவுறுதலால் மண் 
இறந்த மானுடங்கள் எண் இறந்த கோடி சின இயல் அளந்து 
காண வந்தது . தோன்றி மறைந்து போன தோற்றங்களை ஊன்றி 
நோக்க வைத்தது , தனக்கு உறுதி நலங்களை விரைந்து ஓர்ந்து 
கொள்ள . உண்மை உணர்வு நன்மை அருள்கின்றது . 

நாமும் வந்து அவ்வண்ணம் ஒழிகின்றோம் . 

நமக்கு முன்னதாக இஞ்ஞாலத்தில் வந்து தோன்றி நின்று 
ஒழிந்து போனவர்களைப் போலவே நாமும் கழிந்து போகின் 
றோம் ; போகும் முன் ஆக வேண்டியதைச் சேகரித்து அடைந்து 
கொள்ள வேண்டும் என இது அறிவுறுத்தி நின்றது .. 

ஒழிகின்றோம் என்றது இல்லிக்குடத்தின் நீர்போல் நாளும் 
ஆயுள் ஒழுகிக் கொண்டேயிருக்கும் உண்மையை ஓர்ந்து காண . 
உயிர் வாழ்வு கழிந்து போகின்ற காட்சியைக் கருதி உணரின் 
எவரும் தமக்கு உறுதியை விரைந்து கொள்ளுவர் . கொள்ளாதார் 
காட்சி யிழந்த கழி மடங்களாய் மாட்சி யழிந்து மடிந்து ஒழிவர் . 
துன்ப வீழ்ச்சியுள் ஆழ்ந்து சுழலாமல் இன்ப மீட்சியில் ஏறி 
மகிழ்க. இழிவில் இறங்கின் அழி துயரங்களாம் . 

எய்தியுள்ள பிறவியின் அருமையையும் , எய்த உரிய பயனை 
யும் உணர்ந்து தெளிந்து விரைந்து உய்திபெறுக என்பது கருத்து . 


423. நிழலசை வே போன்ற இந் நீளுலக வாழ்வை 

விழுமிதென நம்பி விளியல் - குழுமிநின்று 
ஆடுமொரு நாடகமே ஆகும் இதினின்று 
வீடு பெறுக விரைந்து . 


ள 


உலக 


இந்த நெடிய வாழ்க்கை நிழளின் அசைவு போல் 
விரைவில் மறைகின்றது ; இதனை நிலை என்று கருதிப் புலையுறாதே ; 
பலவகையான கூட்டங்கள் சேர்ந்த ஒரு மாயக் கூத்தாட்டமே 
யாம் ; இந்தக் கேட்டை விட்டு நீங்கித் தூய பேரின்ப வீட்டை 
விரைந்து பெறுக என்பதாம் . 

இது வாழ்வின் நிலையை நினைந்து தெளிக என்கின்றது . 


43 . 


காட்சி . 


779 


மனிதன் கண்டதைக் கொண்டு களிப்புறுகின்றான் ; பெற்றது 
எதுவாயினும் அதனைப் பெரிதாக எண்ணுவதும் , அபிமானங்கள் 
புரிவதும் , அகம் செருக்கி ஆரவாரங்கள் செய்வதும் இயல்பா 
யுள்ளன. மையல் மயக்கமும் மாய மோகங்களும் வையக வாழ்க் 
கைகளாய் வளர்த்து வருகின்றன . பொய்யும் புலையும் புன்மையும் 
வளர்கின்றன ; மெய்யும் நலமும் மேன்மையும் தளர்கின்றன . தீய 
வழி விலகி நல்ல விழி திறந்த போது எல்லையில்லாத இன்ப ஒளி 
கள் எதிர் எழுகின்றன . 

அல்லல் நிலைகள் எல்லாம் அறியாமையால் விளைகின்றன . 
அவலக் கவலைகளுக்கு மடமை இடமாய் நிற்றலால் அந்த அஞ் 
ஞான நிலை கொடிய மருள் , நெடிய இருள் என்று கடிய நின்றது . 

உண்மையை ஓர்ந்து உணரின் உள்ளம் உருகி நன்மை காண 
நேர்கின்றான் . உணராதவன் உறுதிநலம் யாதும் காணாமல் வறிதே 
இழிந்து போகின்றான் . அங்ஙனம் ஒழிந்து போகாமல் உள்ளம் 
தெளிந்து உயர்ந்து வருகின்றவன் சிறந்த பயனை அடைந்து 
கொள்கின்றான் . 

காணுகின்ற வாழ்க்கை நிலையைக் கருதியுணர்வது அரிய 
மனிதனுடைய தகைமையாய்ப் பெரிய மகிமையை அருள்கின்றது . 
உலக வாழ்வை நிழல் அசைவு என்றது 

நிலைமை 
யைக் கருதி உணர , நிலை இல்லாதது ; விரைந்து மறைந்து போ 
வது ; வெளி மயக்கானது ; களிப்பும் கவலையும் என்றும் இயல்பாக 
வுடையது என்னும் வகை தெளிய வந்தது . 
வாழ்வாவது மாயம் ; இது மண்ணாவது திண்ணம் : 
பாழ் போவது பிறவிக்கடல் ; பசிநோய் செய்த பறிதான் ; 
தாழாது அறம் செய்து உய்மின் தடம் கண்ணான் மலரோனும் 
கீழ்மேல் உற நின்றான் திருக் கேதாரம் என்னீரே . (தேவாரம் ) 

வாழ்வின் நிலைமையைச் சுட்டிக் காட்டி உயிர்க்கு உறுதி 
செய்து கொள்ளும்படி சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வாறு போதித் 
திருக்கிறார் . மாடு மனை செல்வம் எனக் கூடி நிற்பன எல்லாம் 
உன்னை விட்டு ஓடி ஒழியும் ; இம் மாய வாழ்வை நம்பி மதி 
மருண்டு நில்லாதே என்று நிலையானதை நினைவுறுத்தினார் . 

மெய்யான ஆன்ம வூதியத்தை அடையாமல் பொய்யானதில் 


அதன் 


780 


தரும தீ பிகை . 


மய்யல் மீதூர்ந்து மயங்கி நிற்பது வெய்ய துயரமாய் விரிந்து வரு 
கின்றது . 

விழுமிது என நம்பி விளியல் . 

எவ்வழியும் இழிவும் அழிவும் உடையதை விழுமிது என 
நம்பி யுழல்வது வழுவாம் என்று இது தெளிவு தோன்ற உணர்த் 
தியது . விழுமம் = மேன்மை . விளிதல் =அழிதல் . 

வாழ்வின் நடைமுறையிலும் இடையூறுகள் பல மிடைகின் 
றன ; முடிவும் கடிது நிகழ்கின்றது ; ஆகவே எவ்வகையிலும் 
பொய்மயக்கான புலையாட்டம் என வாழ்வு நிலை நாட்டநேர்ந்தது . 

" Life s but a walking shadow , a poor player 
That struts and frets his hour upon the stage, 
And then is heard no more : it is a tale 
Told by an idiot, full of sound and fury , 
Signifying nothing . 

( Macbeth , 5.5 ) 
" மனித வாழ்வு ஒரு அசைகின்ற நிழலே ; நாடக மேடை 
யில் இடையே கோமாளி வந்து பிலுக்கி நடந்து பிதற்றிப் போ 
வது போலவும் , மூடன் சொல்லிய பழங்கதை போலவும் வெறும் 
பாழானது ; யாதொரு மேன்மையும் இல்லாதது என Macbeth 
மேக்பெத் என்னும் படைவீரன் தனது ஆயுள் டிவில் வாழ் 
வைக் குறித்து இவ்வாறு பேசியிருக்கிறான் . 

கண்டு வந்த அனுபவங்கள் கடை நாளில் கருதியுணர வரு 
கின்றன ; வரவே உறுதி யுண்மைகள் உரைக்க நேர்கின்றன . 

உலக ஆசைகளில் வெறியராய் ஓடியலைந்து கலகமும் களிப் 
பும் நீடி நிமிர்ந்து யாண்டும் ஒரு பயனும் காணாமல் வறிதே 
மாண்டு மறைந்து போவதமானிட வாழ்வின் சூழ்வாய் நீண்டு 
நிறைந்துள்ள பு . 

தங்களுடைய வரவு செலவுகளைக் கருதியுணர்ந்து உறுதி 
நலங்களை நாடாமல் ஊனமாய் ஒழந்து போவது 

சூனியம் 
ஆதலால் அப் போக்கு ஈனம் என இகழ நேர்ந்தது . 
நிலையில்லாத வாழ்வில் நிலையான நன்மையை 

--படைந்து 
கொள்பவன் உயர்ந்து மகிழ்கின்றான் , அங்ஙனம் அடையாதவன் 
இழிந்து கழிகின்றான் . கழிந்து படாமல் கதிநலம் காணுக . 


கான 


43. காட்சி . 


781 


குழுமி நின்று ஆடும் ஒரு நாடகமே . 

பலரும் வந்து கூடிக் குலாவி ஆடிப் பிரிந்து அகன்று போத 
லால் மனித வாழ்வு இனிய ஒரு நாடகம் என வந்தது . 

அல்லல் களும் அவலங்களும் நிறைந்திருந்தாலும் எல்லாரும் 
உல்லாச வினோதங்களாய் ஓடித் திரிகின்றார் . உறுவதை உணரா 
மல் உள்ளம் களித்து உலாவி வருதலால் இது மாயக் கூத்து என 


நேர்ந்தது . 


உய்தி ஒன்றும் காணாமல் மையல் மயக்கங்களில் ஆழ்ந்து 
வெய்ய துயரங்களையே விளைத்து வருதலின் பலவகைப் பிறவிகளி 
லும் வீழ்ந்து சீவர்கள் படாதபாடுகள் படுகின்றனர் . 

பனிமதி யின்கதிர் பருகும் ஆம்பல்போல் 
முனிமதி முகத்தியர் முறுவல் நம்பினார் 
துனிவளர் கதிகளுள் தோன்றி நாடகம் 
கனிய நின்று ஆடுவர் கடையில் காலமே . ( 1 ) 
நிழல் நிமிர் நெடுமதி நிகரில் தீங்கதிர்ப் 
பழனவெண் தாமரை பனிக்கு மாறுபோல் 
குழல் நிமிர் கிளவியார் கோலம் அஞ்சினார் 
தொழநிமிர்ந்து அமரராய்த் துறக்கம் ஆள்வரே . ( 2 ) 

( சீவக சிந்தாமணி ) 
தேக யோகங்களை யே விழைந்து திரிபவர் ஆன்ம நலனை 
இழந்து விடுகின்றார் ; அம் மோகம் ஒழிந்தவர் முத்தியின்பத்தை 
அனடகின்றார் என்னும் இது ஈண்டு உய்த்துணரத் தக்கது . 
சிற்றின் நிலையில் இழிந்தபோது பேரின்ப நிலை ஒழிந்து 

அதனைத் துறந்து எழுந்தவர் உயர்ந்த பதவியில் 
சிறந்து திகழ்கின்றார் . காம விழைவால் பிறவிகள் விளையும் ஆத 
லால் அதனையுடையவர் பலவகை நிலைகளிலும் தோன்றி நிலை 
குலைந்து அலைகின்றார் . அல்லல் மிடைந்துள்ள மையின் அது அவல 
நாடகம் என வந்தது . 

கடையில் காலம் நாடகம் ஆடுவார் எனச் சீவர்களுடைய 
வாழ்வைக் குறித்துக் காட்டியிருக்கும் காட்சியைக் 

கருதிக் 
காணுக . மங்கையர் மதி முகத்தைக் கண்ட போது ஆம்பல் போல் 
அலந்து இழியாமல் , தாமரைபோல் அஞ்சி அகல்பவர் அமரர் 


போகின்றது . 


782 


தரும தீபிகை. 


தொழ நிமிர்ந்து துறக்கம் ஆள்வர் என்னும் குறிப்பு கூர்ந்து 
ஓர்ந்து கொள்ள வுரியது . உயிர்களுக்கு இனிய உறுதி நலங்களை 
உவகையுறும்படி மேலோர்கள் சுவையாக உரைத்தருளுகின்றார் . 

வாழ்வின் நிலைமையை உணர்ந்து தெளிந்து உயர்ந்த குறிக் 
கோளுடன் ஒருவன் ஒழுகிவரின் அவன் சிறந்த பேரின்ப நிலையை 
அடைந்து கொள்கின்றான் . 

உலக மையலில் உள்ளம் களித்து இழிந்து போகாதே ;; 
இதனை ஒரு நாடகமாகக் கருதி நின்று வீடகம் புகுக . 


424. நேற்றிருந்தார் இன்று வெந்து நீறானார் என்று நேர் 

பார்த்திருந்தும் நல்லுறுதி பாராமல் -ஆர்த்துலையில் 
ஆடிக் களிக்கின்ற ஆமைபோல் ஐயகோ 
நீடிக் களிக்கின்றார் நின்று . 

( ச) 
-ள் 
நேற்று இருந்தவர் இன்று இறந்து நீறு ஆய் ஒழிதலை கேரே 
பார்த்திருந்தும் தம் உயிர்க்கு உறுதி யாதும் பாராமல் உலைநீரில் 
ஆடி மகிழ்ந்த ஆமை போல் புலைநீரில் நீடிக் களிக்கின்றார் என்க . 

உலக வாழ்வு நிழல் அசைவு போன்ற ஒரு மாயச் சாயல் ; 
விரைந்து மாய்ந்து மறைந்து போவது ; அது அழிந்து படுமுன் 
ஆவதை அடைந்து கொள்ள வேண்டும் ; அங்ஙனம் அடையாது 
நிற்பது அவகேடாம் என இஃது உணர்த்துகின்றது .. 

நேற்று இருந்தார் இன்று வெந்து நீறு ஆனார் . 
என்றது நிலையாமையின் நிலை தெரிய வந்தது . 

முதல்நாள் இருந்தவர்கள் மறுநாள் இறந்தார்கள் என்று 
எங்கும் இழவு மொழிகள் வளமாய் 

வளர்ந்து வருகின்றன . 
றந்துபட்ட உடல்களைச் சுடுகாட்டில் வைத்து எரித்து 
லால் எலும்பும் சாம்பலுமே எதிர்ப்படுகின்றன . எரிந்து கழிந்து 
காணப்படுகின்ற அவை இருந்து ஒழிந்து போனவர்களை எண்ணச் 
செய்கின்றன . சாம்பல் கண்டும் ஏம்பல் கண்டிலர் . 

வெந்து நீறு ஆனார் என்றது அவர் முந்தியிருந்த சீரும் சிறப் 
பும் சிந்தனை செய்ய வந்தது . நீறு = சாம்பல் . 


இடுத 


43. காட்சி . 


783 


பட்டது . 


மகுட மன்னர்களாய் மகிமை பெற்றிருந்தவரும் மாண்டு 
மண்ணாய் மறைந்து போகின்றார் . அப் போக்கை நோக்கியும் 
தனக்கு ஆக்கம் நோக்காமல் இருப்பது அவ கேடாகின்றது . 
முடிசார்ந்த மன்னரும் மற்றுமுள் ளோரும் முடிவில் ஒரு 
பிடிசாம்பராய் வெந்து மண்ணாவதுங்கண்டு பின்னும் இந்தப் 
படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் 
அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவாரில்லையே . 

(பட்டினத்தார் ) 
உலக வாழ்வின் நிலைமையை நேரில் கண்டும் தம் உயிர்க்கு 
உறுதி கலம் காணாமல் வறிதே ஒழிகின்றாரே ! என்று மக்களு 
டைய இழிவான மதி கேட்டையும் பிழைபாட்டையும் நினைந்து 
பட்டினத்தார் இவ்வாறு பரிந்து வருந்தி இருக்கிறார் . 
ஒரு பெரிய அரசன் இறந்து போனான் . உடல் புதைக்கப் 

அந்தப் பிணத்தைத் தின்று வளர்ந்த கிருமிகள் சில 
வெளியே வந்தன ; அவற்றை ஒரு கோழி தின்றது ; அதனை மறு 
காள் ஒரு குறவன் கொன்று தின்றான் . அவ்வழியே சென்ற காய 
கர் என்னும் யோக சித்தர் அவனைக் கண்டார் ; தம் அயலே நின்ற 
செல்வனிடம் , “ இந்தப் பிச்சைக்காரன் வயிற்றில் ஒரு முடி 
மன்னன் இன்று குடி புகுந்திருக்கிறான் என்று உல்லாச வினோ 
தமாய்ச் சொல்லிப் போனார் . அந்தச் செல்வன் திகைத்து வியந்து 
யோகியைத் தொடர்ந்து உண்மையை விவரமாச் சொல்லியருளும் 
படி தொழுது வேண்டினான் . அவர் முழுவதும் தெளிவாகச் 
சொன்னார் . மனித வாழ்வின் நிலைமையை உணர்ந்து மறுகி உறுதி 
நலனை நாடி அவன் அரிய தவநெறியை மருவினான் . 

மன்னன் மடிந்து மனிதன் மலக்குடலில் 
துன்னி யுளபடியைச் சொல்லவே - உன்னி 
உளமுருகி அன்றே உயிர்க்குறுதி நாடி 
வளமொருவி நின்றான் வரைந்து , 

உண்மையைக்கண்டு தெளியவே புன்மை நிலை ஒருவி இம்மை 
நலம் மருவி யாரும் நன்மையைக் காண நேர்கின்றனர் . 

சிறந்த முடி மன்னரும் இருந்த இடம் தடம் தெரியாமல் 
அழிந்து ஒழிந்து போ தலால் இவ்வுலக வாழ்வைச் சதம் என்று 
இழிந்து போகாதே ; நிலைமையைத் தெளிந்து நித்தியவுண்மையை 


784 


தரும தீபிகை. 


கண் 


குடலில் 


நேர்ந்து கொள்ளுக என உறுதியை ஓர்ந்து கொள்ள 
து 

உரைத் 
தருளியது . ஆண்டவர் மண்ணாய் மடிவதைக் கண்ணாரக் 
காட்டியது கதி காண வந்தது . 
“ A King may go a progress through the guts of a beggar . , 

( Hamlet 4-3 ) 
ஒரு அரசன் மடிந்து மாறிப் பிச்சைக்காரன் 
போய்ச் சேரலாம் என மேல் நாட்டுக் கவிஞரும் இவ் வலக 
வாழ்வின் அநித்திய நிலைமையை இவ்வாறு குறித்திருக்கிறார் . 

நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் 
பெருமை உடைத்திவ் வுலகு . ( குறள் , 336 ) 

ஒருவன் நேற்று இருந்தான் ; இன்று இல்லை என்னும் 
பெருமைதான் இவ்வுலகில் பெரித யுளது எனப் பரிதாபத்தோடு 
விநயமான நகைச் சுவையும் கலந்து இது வந்துள்ளது . பெருமை 
என்றது சிரிப்புடைய குறிப்பு மொழி . உளன் என்றதற்கு ஏற்ப 
இலன் என்னாமல் இல்லை என்றது செத்த பிணம் என்னும் அந்த 
இழவு நிலையை உய்த்துணர . உயிர் உள்ள நிலைமையை உயர்திணை 
யால் உரைத்தார் ; அஃது இல்லாமையை இழி திணையால் குறித் 
தார் . மனித வாழ்வு விரைவில் அழியும் இயல்பினது ; ஆதலால் 
காலம் உள்ள பொழுதே நல்லதை நாடிக் கொள்க என ஞாலம் 
அறிய மேலோர் இங்ஙனம் அருளியுள்ளனர் . 

இன்றுளார் நாளை இல்லை எனும் பொருள் 
ஒன்றும் ஓராது உழிதரும் ஊமர்காள் ! 
அன்று வானவர்க்காக விடம் உண்ட 
கண்டனார் காட்டுப் பள்ளிகண்டு உய்ம்மினே . ( தேவாரம் ) 

மேலே குறித்த திருக்குறளை அடியொற்றி வந்து அநித்திய 
நிலையை விளக்கி ஆன்ம நலனை அடையும்படி இது உணர்த்தி 
யுளது . திருநாவுக்கரசர் இவ்வாறு போதித்திருக்கின்றார் . 
வென்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் 
சென்றிலேன் ஆதலாலே செந்நெறி யதற்கும் சேயேன் 
நின்றுளே துளும்பு கின்றேன் நீசனேன் ஈசனேயோ 
இன்றுளேன் நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே . 

( அப்பர் ) 


43 . 


காட்சி . 


785 


நேற்றுளார் இன்று மாளா நின்றனர் அதனைக் கண்டும் 
போற்றிலேன் நின்னை அந்தோ போக்கினேன் வீணே காலம் 
ஆற்றிலென் அகண்டா னந்த அண்ணலே அளவில் மாயைச் 
செற்றிலே இன்னம் வீழ்ந்து திளைக்கவோ சிறிய னேனே . 

(தாயுமானவர் ) 
நன்றுளேன் அல்லேன் யார்க்கும் நல்லறம் புரியேன் ; அன்றிக் 
கொன்றுளேன் அற்றம் பார்க்கும் கூற்றுவன் விடுவான் அல்லன் ; 
இன்றுளேன் நாளை இல்லேன் ; யமன் வரும் போதுன் வெள்ளி 
மன்றுளே இருந்த சொக்கே வழக்கு நீ என்சொல் வாயே ? 

( பரஞ்சோதி முனிவர்) 
நிலையாமையை நினைந்து நெஞ்சம் கரைந்து இறைவனைச் 
சிந்தித்துப் பெரியோர்கள் இங்ஙனம் மறுகியுள்ளனர் . 

உண்மை கண்டவர் உறுதி காண விரைகின்றார் . 
பார்த்திருந்தும் நல் உறுதி பாராமல் 

என்றது மனித வாழ்க்கையின் அழிவு நிலைகளை கேரே கண் 
ணாரக் கண்டிருந்தும் மறுமைக்கு உரிய உறுதிநலனை உணராமல் 
உழலுகின்ற இழிவு கருதி . கேடு பார்த்தும் விடு பாராமல் இருப் 
பது முழு மடமையான பழி படு நிலையாம் . 

உ.லையில் ஆடிக் களிக்கின்ற ஆமைபோல் . 
என்றது உவமை வாசகமாய் வந்தது . 

உறுவதை உணராமல் உள்ளம் களித்துத் திரியும் மனித 
வாழ்க்கையின் நிலைமையைத் தெளிவுறுத்தப் பழமையில் நிகழ்ந்த 
ஒன்று கிழமையாய் ஈண்டு எடுத்துக் காட்ட நேர்ந்த 

தது . 
ஒரு வலைஞன் நீர் நிலையிலிருந்து ஓர் ஆமையைப் பிடித்தான் . 
பின்பு அதனைப் பக்குவமா அவித்துத் தின்ன விழைந்தான் , 
பெரிய மண்பானையில் நீரைப் பெய்து வைத்து அடுப்பில் ஏற்றி 
நெருப்பை மூட்டினான் . அங்ஙனம் மூட்டிய தீ விறகில் பற்றிப் 
பானையில் சூடு தாக்குமுன் அந்த உலைத் தண்ணீரில் கிடந்த 
ஆமை பலபல எண்ணி உளம் மிக மகிழ்ந்தது . நாம் சுகமாய் 
இருந்து வாழ ஈண்டு நல்ல தண்ணீர் அமைந்தது ; நீண்டகாலம் 
நிலையாய் இதில் இனிது வாழலாம் எனக்களித்துத் துள்ளி உலை 
நீரைச் சுற்றி சுற்றி உவந்து வந்தது ; உடனே நெருப்புச்சுட்டது ; 
உடல் வெந்து செத்தது ; அவன் அதனை உண்டு மகிழ்ந்தான் . 

99 


786 


தரும தீபிகை. 


மனிதனுடைய வாழ்வும் இவ்வாறே மருவி யுள்ளது . நிலை 
மையை யாதும் உணராமல் பல மனக்கோட்டைகளைக் கட்டிக் 
கொண்டு மகிழ்ச்சி மீதூர்ந்து களித்துத் திரிகின்றான் ; உள்ளக் 
களிப்பால் உவந்து திரியுங்கால் காலன் வாய்ப்பட்டுக் கடிது 
தொலைகின்றான் . இங்கனம் நிலைமை ஒத்திருத்தலால் உலை ஆமை 
வனுக்கு உவமையாய் வந்தது . 
கொலைஞர் உலைஏற்றித் தீமடுப்ப ஆமை 
நிலை அறியா தந்நீர் படிந்தாடி அற்றே 
கொலைவல் பெருங்கூற்றம் கோட்பார்ப்ப ஈண்டை 

வலையகத்துச் செம்மாப்பார் மாண்பு , (நாலடியார் 331 ) 
வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்து எனை நடுக்கம் செய்யத் 
தளைத்து வைத்து உலையை ஏற்றித் தழல் எரி மடுத்த நீரில் 
திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமைபோல் தெளிவிலாதேன் 
இளைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே ? 

( தேவாரம் ) 
மனித வாழ்வின் புலை நீர்மைக்கு உலை நீர் 

ஆமை 

மயை ஒப் 
புரைத்து மேலோர் 

இங்ஙனம் குறித்துள்ளனர் . நிலைமைகள் 
நெடிது சிந்திக்கத் தக்கன . 
நெடுமணி யூபத்திட்ட தவழ்நடை யாமை நீள் நீர்த் 
தொடுமணிக் குவளைப் பட்டம் துணையொடு நினைப்பதேபோல் 
கடுமணிக் கயற்கண் நல்லார் காமமும பொருளும் சிந்தித்து 
அடுமணி ஆவி நீப்பார் அறிவினால் சிறிய நீரார் . 

( சீவக சிந்தாமணி 2878 ) 
யாக பலிக்காகக் கொண்டுவந்து தறியில் கட்டியுள்ள ஆமை 
தடாகத்தையும் தனது பெட்டையையும் நினைந்து பேதுறுதல் 
டோல் புண்ணியம் செய்யாதவர் பொருளையும் போகங்களையும் 
அவாவி மருளாய் மறுகிச் சாவர் என இது அறிவித்துள்ளது . 

தூமலர்த் தாமரைப் பூவின் அங்கண் 
மாயிதழ்க் குவளை மலர்பிணைத் தன்ன 
திருமுகத்து அலமரும பெருமதர் மழைக்கண் 
அணிவளை முன்கை ஆயிதழ் மடந்தை 
5 வார்முலை முற்றத்து நூலிடை விலங்கினும் 
கவவுப்புலந் துறையும் கழிபெருங் காமத்து 
இன்புறு நுகர்ச்சியின் சிறந்தது ஒன்று இல்லென 


43. காட்சி . 


787 


அன்பால் மொழிந்த என்மொழி கொள்ளாய் ! 
பொருள் புரி வுண்ட மருளில் நெஞ்சே ! 
10 கரியாப் பூவிற் பெரியோர் ஆர 
அழலெழு தித்தியம் அடுத்த யாமை 
நிழலுடை நெடுங்கயம் புகல்வேட்டு ஆஅங்கு 
உள்ளுதல் ஓம்புமதி இனிநீ முள் எயிற்றுச் 
சின் மொழி அரிவை தோளே பன்மலை 
15 வெவ்வறை மருங்கின் வியன் சுரம் 
எவ்வம் கூர இறந்தனம் யாமே . 

( அகம் 351 ) 
இது தலைவியைப் பிரிந்து பொருள் தேடச் சென்ற தலைவன் 
வழியிடையே தன் நெஞ்சை நோக்கிச் சொன்னது 

தித்தியம் = வேள்விக்குண்டம் . கயம் = தண்ணீர்த்தடாகம் . 

அழகிய மங்கையை மருவியுள்ள இன்பமே சிறந்தது 
என்று எவ்வளவோ சொல்லியும் யாதும் கேளாமல் பொருள்மேல் 
ஆசைகொண்டு மருள் மண்டி வந்த மனமே ! மலைகள் பல கடந்து 
வெகு தூரம் அடைந்தபின் மீண்டு அவளை நினைந்து ஈண்டு நீ 
தவிப்பது வேள்விக்குண்டத்து ஆமை துடிப்பது போல் உள்ளது 
என அவன் தன் உள்ளத்தை இடித்துக் கூறியிருக் கும் நிலையை 
இதில் விழைந்து நோக்கி உவந்து நிற்கின்றோம் . 

அபாய நிலையில் உள்ள ஆடையைச் சுட்டிக் காட்டி மனித 
வாழ்வின் பரிதாபங்களைப் பெரியோர்கள் விளக்கியிருக்கும் பல 
வகைக் காட்சிகளும் புலமை மணம் கமழ்ந்து சுவை சுரந்து திகழ் 
கின்றன.உறுதிநலங்கள் தெளிவுற உணர்வுநலங்கள் வருகின்றன . 

விளிவு கண்டு விழுமிய நிலையைக் காணுக . 


425. நாளும் பொருள் வருவாய் நாடுகின்றீர் நல்லுயிர்மேல் 

ஆளும் படியை அறியகிலீர்- வாளுடைய 
மன்னர் பலர் வந்து மாண்டொழிந்தார் இவ்வுலகில் 
என்னபலன் கண்டீர் இருந்து . 


இ 


. 


தம் உயிர்க்கு ஒரு நலமும் காணாமல் பொருள் வரவையே 
விழைந்து நாளும் மருள் கொண்டு அலைகின் றீர் ! வாள் வலியுடைய 


788 


தரும தீபிகை. 


அரசர் பலர் வந்து அழித்து போயினர் ; இவ் வுலகில் இருந்து நீர் 
என்ன பலனைக் கண்டீர் ? என்பதாம் . 

உறுதி நலனைக் கருதுக என்கின்றது . 
அறிவு இச்சை செயல் என்பன மனிதனிடம் நெறிமுறையே 
நீகழ்ந்து வருகின்றன . ஒரு பொருளைக் காணுகின்றான் ; அங்கனம் 
கண்ட பின்பே அதன் மேல் விருப்பம் உண்டாகின்றது . விரும் 
பியதை அடைந்து கொள்ள ேவேண்டும் என்று முனைந்து முயலு 
கின்றான் . காட்சியும் கருத்தும் மனித வுலகத்தை ஆட்சி புரிந்து 
வருகின்றன, வாழ்வின் வரவுகள் தாழ்வுகளில் தாவுகின்றன. 

தேக போகங்களையே விழைந்து எங்கும் யாவரும் ஆவல் 
மீதூர்ந்து திரிகின்றனர் . நாசமான நிலைகளில் ஆசைகள் வளர்ந்து 
வருதலால் அவை அவலங்களாய் முடிகின்றன . 

அசுத்தமும் துக்கமும் அழிவுமான உடல்களை ஓம்ப விரும் 
பிக் கடல் கடந்தும் , மலைகள் ஏறியும் , கடுவனங்கள் நடந்தும் 
படாத பாடுகள் படுகின்றனர் . முடிவான பயனை ஒரு சிறிதும் 
உணராமல் முடிந்து போகின்றனர் . அறிய வுரியதை அறிந்து , 
அடைய வேண்டியதை அடைகின்றவன் பெரிய பாக்கியவானா 
ன்றான் . அவனே பிறவிப்பயனைப் பெற்ற பேரின்ப நிலையினன் . 

உயிர் ஆளும் படியை அறிதல் ஆவது தூய சிந்தனைகளோடு 
நல்ல வினைகளைச் செய்து மேலான கதிகளின் அதிபதிகளாய் வரு 
கின்ற ஆன்ம நலன்களை உணர்ந்து தெளிதல் . 

உலக மையலில் இழிந்து ஒழியாமல் எவ்வழியும் உயிர்க்கு 
உய்தி காண்பவனே உண்மையான காட்சியாளனாய் உயர்ந்து 
திகழ்கின்றான் . நான் என்னும் சொல்லுக்கு உரிய உண்மைப் 
பொருளை ஓர்ந்து உணர்ந்து அதனைப் புனிதமாகப் போற்றி வரு 
பவன் புத்தேளுலகமும் போற்ற மகிழ்கின்றான் . 

இலையை உணராமல் மருள் மண்டி யிருக்கும் 
அளவும் புன்மையும் துயரங்களும் குடி கொண்டிருக்கின்றன . 

மன்னர் பலர் வந்து மாண்டு ஒழிந்தார் . 
என்றது உலக வாழ்வின் நிலைமையை உன்னி உணரவந்தது . 
பெரிய 

ஒரு தேசத்தை ஆளுகின்ற அதிபதிக்கு மன்னன் 
என்று பெயர் . அறிவு திரு ஆற்றல் முதலிய பலவகை வன்மைகளை 


உணமை 


43. காட்சி . 


789 


மருவி நின்று மனுமுறைப்படி மன்னுயிர்களை இனிது காப்பவன் 
என்னும் மகிமையை அப்புனித நாமம் பொருந்தியுள்ளது . 

அத் தகைய உயர் நிலையுடைய அரசர்கள் பல்லாயிரம் பேர் 
தோன்றிச் செல்வச் சீர்களோடு சிறந்து நின்று எல்லாரும் 
ஒருங்கே இறந்து போயினர் . இருந்தவர் எவரும் இலர் . யாவும் 
அழிந்து மறைவதே யாண்டும் இயல்பாயுள்ளது . 

வந்துடன் வணங்கும் வானோர் மணிபுனை மகுட கோடி 
தந்திரு வடிகள் ஏந்தும் தமனியப் பீடம் ஆக 
இந்திர விபவம் பெற்ற இமையவர் இறைவர் ஏனும் 
தந்திரு உருவம் பொன்றத் தளர்ந்தனர் அனந்தம் அன்றோ. 
மக்களின் பிறவி யுள்ளும் மன்னர் தம் மன்னர் ஆகித் 
திக்கெலாம் அடிப்படுத்தும் திகிரியம் செல்வர் ஏனும் 
அக்குலத்து உடம்பு தோன்ற அன்றுதொட்டு இன்று காறும் 
ஒக்க நின்றார்கள் வையத்து ஒருவரும் இல்லையன்றே . ( 2 ) 

(யசோதர காவியம் ) 
வான் ஆண்ட இந்திரரும் , மண் ஆண்ட மன்னர்களும் 
மாண்டு போன படியை இவை வரைந்து காட்டியுள்ளன . இந்த 
அழிவு நிலைகளை இங்ஙனம் விழி தெரிய விளக்கியது தெளிவு 
கொண்டு உய்ய வேண்டும் என்று கருதி . 

இவ் வுலகில் இருந்து என்ன பலன் கண்டீர் ? 

இந்தக் கேள்விக்குச் சரியாகப் பதில் சொல்ல நேர்ந்தால் 
பரிகாப நிலைகள் விழி எதிரே தெளிவாய்த் தோன்றும் . 

யானை ஏறிச் , சிவிகையூர்ந்து , மாட மாளிகைகளில் இங்கே 
மகிமையோடு வாழ்ந்தாலும் உயிர்க்கு உறுதி நலனை ஓர்ந்து 
கொள்ளாதவர் துயர்க்கே நிலையமாய்த் தாழ்ந்து ஒழிகின்றார் . 
ஒழிவு நிலையை உ 

யை உணர்ந்து உயர் நலம் உறுக 


426. செத்து நிதம் பாடையிலே செல்வ : ரைக் கண்டுமே 

ஒத்துணர்ந்து சற்றேனும் ஓராமல் - இத்தரையை 
என்றும் நிலையாக எண்ணி இடையிழிந்து 
பொன்றுகின்றார் அந்தோ பொரிந்து . 

( சு ) 


செத்துப் போவாரை நாளும் நேரே கண்டும் நலம் ஒன்றும் 


790 

தரும தீபிகை . 
காணாமல் இவ் வுலகை நிலை என்று எண்ணி அனைவரும் புகையாய்ப் 
பொன்றி ஒழிகின்றார் என்பதாம் 
பொரிதல் = நிலை குலைந்து சிதைதல் . பொன்றுதல் = அழிதல் . 

வாழ்வு அநித்தியமானது ; விரைவில் அழிவது ; என நூல்கள் 
உணர்த்தி வருகின்றன . அந்தச் சுருதி மொழிகளை உணராது 
போயினும் அழிவு நிலைகளை நேரே கண் எதிரே கண்டிருந்தும் 
யாதொரு உறுதி நலமும் பேணாமல் வீணே அலைவது விளிவான 
அவ நிலையாம் என இது தெளிவாக உணர்த்துகின்றது . 

பாடை = செத்த பிணத்தை எடுத்துச் செல்லும் தடுக்கு . 

உயிர் நீங்கியவுடன் உடல் சவம் எனப்பட்டுப் புறங்காட் 
டுக்கு ஒதுக்கப்படுகின்றது . மன்னர் மன்னலராய் மாண்புற்றி 
ருந்தவரும் மூச்சு நின்றதும் பிணம் என்று இழிந்து படுதலால் 
வாழ்வின் முடிவினை அது படியறியக் காட்டியருள்கின்றது . 

நிலைமை தெரியாமல் நெஞ்சம் களித்துத் திரிவார்க்கு இந்த 
அழிவுக் காட்சியை விழி காண விளக்கின் ஓரளவு தெளிவடைந்து 
பேரின்ப நிலையை நாடுவர் என்று கருதி அநித்திய நிலைகளைப் பல 
வகையிலும் மேலோர் அறிவுறுத்தி வருகின்றனர் . 
இன்னம் பிறக்க இசைவையோ நெஞ்சமே ! 
மன்னர் இவர்என்று வாழ்ந்தவரை - முன்னம் 
எரிந்தகட்டை மீதே இணைக்கோ வண தகை 
உரிந்துருட்டிப் போட்டது கண்டு . 

( 1 ) 
மேலும் இருக்க விரும்பினையே வெள் விடையோன் 
சீலம் அறிந்திலையே சிந்தையே - கால்கைக்குக் 
கொட்டையிட்டு மெத்தையிட்டுக் குத்திமொத்தப்பட்டவுடல் 
கட்டையிட்டுச் சுட்டுவிடக் கண்டு , 

( பட்டினத்தார் ) 
தம் உள்ளத்தை நோக்கிப் பட்டினத்து அடிகள் இப் டிப் 
பாடியிருக்கிறார் அந்த ஞ னத் துறவியின் வாக்குகள் ஞாலத்தில் 
எல்லார் உள்ளங்களிலும் எதிரொலி செய்கின்றன . 

மனித வாழ்வின் இறுதி நிலையை நினைந்து கொள்வது உறுதி 
நலனைக் கருதி ஒழுக உதவி புரிகின்றது அவ்வாறு நினையாது 
போவது செடிய மடமை ஆகின்றது 


43 . 


7911 


நச்சுப் பொய்கையில் தருமரை நோக்கி எச்சதேவன் பல 
கேள்விகள் கேட்டு வருங்கால் , இவ்வுலகில் மிகவும் அதிசயமா 
னது எது ? என்று வினவினான் . “ இறந்து பாடையில் போவா 
பைக் கண் எதிரே கண்டிருந்தும் , நாமும் இப்படித்தானே போ 
வோம் " என்று மனிதர் எண்ணாமல் இருப்பதே பெரிய அதிசயம் 
என அவர் பதில் உரைத்தார் . 

ஒத்து உணர்ந்து ஓராமல் என்றது செத்து ஒழியும் நிலையைக் 
கருதி நின்று உறுதி நாடாமல் என்றவாறு . 

பொருள்களை மிகுதியாகச் சம்பாதிக்கும் வழிகளையும் , சுக 
போகங்களை அனுபவிக்கின்ற முறைகளையும் , துறைகளையும் உரை 
யாமல் , “ நீ செத்துத் தாலைவாய் ! பாடையிலே போவாய் ! " என 
இப்படி இழவுக் காட்சிகளை எடுத்துக் காட்டுவது அச்சத்தை 
ஊட்டி அயர்ச்சியை நீட்டி நாட்டின முன்னேற்றத்தைத் தடைப் 
படுத்தும் ; மக்கள் உள்ளம் தளர்ந்து ஊக்கம் குன்றி வாழ்க்கையில் 
நோக்கம் மாறுவர் என்று சிலர் சொல்லநேர்வர் . 

பொருள் ஈட்டங்களிலும் , பொறி நுகர்ச்சிகளிலும் எல்லா 
ரும் யாண்டும் வெறி கொண்டு திரிகின்றனர் ; அவர்க்கு யாரும் 
யாதும் போதிக்க வேண்டியதேயில்லை . மையல் மீதூர்ந்த அந்த 
வெய்ய வழிகளிலிருந்து சிறிது திரும்பி நோக்கி மெய்யாகஉய்யும் 
வழியை 

நாடவே நிலையாமையை நூல்கள் நினைவுறுத்தி வரு 
கின்றன நினைப்பில் ஆக்கமும் , மறப்பில் கேடும் மருவியுள்ளன . 

இறப்பு எனும் மெய்ம்மையை இம்மை யாவர்க்கும் 
மறப்புஎனும் அதனின்மேல் கேடு மற்று உண்டோ ? 

( இராமாயணம் , அயோத்தி , மந்திர , 21 ) 
இறந்து போவோம் என்பதை மறந்து நிற்பதை விட மனித 
னுக்கு வேறு கேடு இல்லை என இது உரைத்துள்ளது . கருத்து 
என்ன ? இறப்பின் நினைவு பிறப்பினை நீக்குதற்குப் பெருந்துணை 
புரிகின்றது . ஆகவே அது இங்கனம் பேச வந்தது . 

இருங்கடல் உடுத்த இப் பெருங்கண் மாநிலம் 
உடையிலை நடுவணது இடைபிறர்க்கு இன்றித் 
தாமே ஆண்ட ஏமங் காவலர் 
இடுதிரை மணலினும் பலரே ; சுடுபிணக் 
5 காடுபதி யாகப் போகித் தத்தம் 


192 


தரும தீபிகை. 


நாடு பிறர்கொளச் சென்று மாய்ந்தனரே 
அதனால் , நீயும் கேண்மதி அத்தை வீயாது 
உடம்பொடு நின்ற உயிரும் இல்லை ; 
மடங்கல் ண்மை மாயமோ ? அன்றே ; 
10 கள்ளில் ஏய்ந்த முள்ளியம் புறங்காட்டு 
வெள்ளில் போகிய வியலுள் ஆங்கண் 
உப்பிலா அ அவிப் புழுக்கல் 
கைக்கொண்டு பிறக்கு நோக்காது 
இழிபிறப்பினோன் ஈயப் பெற்று 
15 நிலம்கலன் ஆக விலங்குபலி மிசையும் 
இன்னா வைகல் வாரா முன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே . ( புறம் , 363 ) 

கடல் சூழ்ந்த இவ் வுலக முழுவதையும் தமக்கே தனியுரி 
மையாக் கொண்டு ஆண்ட அரசர்கள் பலர் மாண்டு சுடுகாடு 
அடைந்தனர் ; உயிரோடு இருந்தவர் ஒருவரும் இலர் ; கள்ளிகள் 
அடர்ந்த இடுகாட்டில் பாடைகள் அயலே கவிழ்ந்து கிடக்கக் 
கட்டையில் வைத்து 

வாய்க்கரிசி இட்டுச் சுட்டு எரித்துச் சுடு 
சாம்பலாக்கும் காலம் வரும் முன்னே உன் உயிர்க்கு நல்ல உறுதி 
நலனைச் செய்து கொள்ளுக என ஓர் அரசனை நோக்கி சிறு வேண் 
தேரையார் என்னும் பெரியார் இவ்வாறு கூறியிருக்கிறார் . 
மடங்கல் -= யமன் . வெள்ளில் 

இன்னாவைகல் = 
அழிவு நாள் . இன்னா வைகல் எய்து முன் இனிய நலனை எய்துக . 

சாவு நேரு முன்னே ஆவதை அறிந்து சீவர்கள் உய்ய 
வேண்டும் என்று போதமுடையார் போதித்து வருகின்றனர் . 

சீவகன் என்னும் மன்னன் ஏமாங்கத நாட்டை ஆண்டவன் . 
சிறந்த மதிமான் . பல கலைகளிலும் வல்லவன் ; நல்ல அழகன் . 
இவனுக்கு நாற்பத்தைந்து வயது நடந்து கொண்டிருந்த போது 
ஒரு நாள் மாலையில் இனிய பூஞ்சோலையில் தனியே உலாவிக் 
கொண்டிருந்தான் . அவ்வழியே இறந்த பிணத்தைப் பாடையில் 
வைத்துச் சிலர் எடுத்துப் போயினர் . சுடுகாட்டை அடைந்து 
அதனை அவர் தகனம் செய்து மீண்டதை எல்லாம் இவன் கூர்ந்து 
பார்த்தான் . நிலையாமையை நினைந்தான் . உலக வாழ்க்கையை 
வெறுத்தான் ; தவ நிலையைக் கருதினான் . அரண்மனைக்கு வந்தான் ; 


43 . 


காட்சி . 


793 


அந்தப்புரம் புகுந்தான் ; தனது அருமை மனைவியரிடம் உறுதி 
நலன்களை உரைத்து உய்தி நாடினான் . தேவியரிடம் அன்று இவன் 
கூறியன அடியில் வருகின்றன . 
உப்பிலிப் புழுக்கல் காட்டுள் புலைமகன் உகுப்ப வேகக் 
கைப்பலி உண்டு யானும் வெள்ளில் மேல் கவிழ நீரும் 
மைப்பொலி கண்ணின் நீரால மனையகம் மெழுகி வாழ 
இப்பொருள் வேண்டு கின்றீர் ; இதனை நீர் கேண்மின் ! என்றான் . 
கொல்சின யானை பார்க்கும் கூருகிர்த் தறுகண் ஆளி 
இல் எலி பார்த்து நோக்கி இறப்பின் கீழ் இருத்தல் உண்டே ? 
பல்வினை வெள்ளம் நீந்திப் பகா இன்பம் பருகின் அல்லால் 
நல்வினை விளையுள் என்னும் நஞ்சினுட் குளித்தல் உண்டே . 
ஆற்றிய மக்கள் என்னும் அருந்தவம் இலார்கள் ஆகின் 
போற்றிய மணியும் பொன்னும் பின்செலா பொன்னனீரே 
வேற்றுவர் என்று நில்லா விழுப்பொருள் பரவை ஞாலம 
நோற்பவர்க்கு உரிய ஆகும் ; நோன்மினம் நீரும் என்றான் . ( 3 ) 

( சீவக சிந்தாமணி , முத்தி இலம்பகம் ) 
இந்தப் பாசுரங்களில் பதிந்துள்ள கருத்துக்களைக் 

வேண்டும் ஒரு முடிமன்னனுடைய எண்ணங்கள் படியறிய 
வந்துள்ளன . நான் சுடுகாட்டில் பாடையில் கவிழ்ந்து விழ , நீங் 
கள் ரண்மனையிலிருந்து அழ அமைந்த வாழ்வு இது . இதனை 
நம்பி மோசம் போகலாகாது ஆளி மதயானையைத் தின்னக் 
கருது மேயன்றி எலியை விரும்பாது ; மேலோர் பேரின்ப நிலையில் 
ஏறுவதன்றிச் சிற்றினபத்தில் இழிந்து படார் . 

எனது நல்வினை 
பால் நேர்ந்த அரச போகங்களை நச்சி நிற்பது நஞ்சு குடிப்பது 
போல்வதாம் ; பொறி வெறிகளை மறந்து 

நிலையை 
மருவி என்றும் அழியாத அதிசய ஆனந்தத்தை அடைய விழைந் 
தேன் ; தடையாதும் கூறாமல் நீவிரும் தவ சீலம் பேணி உயர் 
கதியைக் காணுங்கள் " எனத் தன் மனைவியர்பால் மன்னன் 
உரைத்திருக்கும் இந்த இனிய உணர்வு நலங்கள் உள்ளம் கொண்டு 
எல்லாரும் உரிமையுடன் சிந்திக்கத்தக்கன . 

ஞானக்காட்சி தோன்றியவுடன் ஊனக்காட்சிகள் யாவும் ஈனங் 
களாய் இழித்து கானல் நீராய்க் கழிந்து ஒழிந்து போகின் மன . 


யுணர் 


. 


அரிய தவ 


100 


794 

தரும தீ பிகை . 
427. இம்பர் உலகெலாம் எய்தி அரசாகி 

உம்பர் புகழ உறைந்தாலும் - பம்பியெழு 
நீர்மேல் குமிழிபோல் நில்லாத வாழ்க்கையிது 
பார்மேல் உயிர்க்குப் பயன் . 


( எ ) 


| 


உலகம் முழுவதையும் தலைமையாய் அடைந்து ஏக சக்கராதி 
பதியாய்த் தேவர் புகழ வாழ்ந்தாலும் நீர் மேல் குமிழி போல் 
அவ்வாழ்வு விரைவில் அழிந்து போ தலால் உயிர்க்கு உறுதியை 
உரிமையாக உணர்ந்து கொள்க என்பதாம் . 

இது , என்றும் நிலையானதை நினைக , என்கின்றது . 

உலக வாழவில அரச பதவி மகவும் உயர்ந்தது ; அரிய பல 
புண்ணியப் பேற்றால் அமைவது ; அத்தகைய பெரிய வாழ்வும் 
அழிவுபாடுடையது ஆதலின் அழிவில்லாத 

நிலையைக் கரு 
யுணர்வது ஆன்ம வுரிமையாய் மேன்மை மருவியது. 
பொன்னுலக 

வாசிகள் மண்ணுலக வாசிகளை யாண்டும் 
எளிதாக எண்ணுவது இயல்பு ; அவமதிப்பாய் அங்ஙனம் கருதிப் 
பழகிய அவரும் வியந்து மதித்துப் புகழ்ந்து போற்ற என்றது 
உயர்ந்த சீர்மை நீர்மைகளை உணர்ந்து கொள்ள நின்றது . 

வானம் புகழ என்ற தனால் வையத்தில் அவனுடைய மதிப் 
பும் மாண்பும் வரமபிடலரியன என்பது பெறப்பட்டது . 

செல்வ வளங்கள் நிறைந்து சீர்மைகள் மிகுந்து அரச வாழ்வு 
பலவகை மாட்சிமைகளை அடைந்துள்ளமையால் நிலையாமையைத் 
தெளிவுறுத்த அது இங்கே காட்சிக்கு வந்தது . 

கண்ணால் காண்பது , காதால் கேட்பது , மனதால் நினைப் 
பது என்னும் இவை காட்சி கேள்வி எண்ணம் 

என நின்று 
உணர்ச்சியை ஊட்டுகின்றன . உள்ளம் ஒளிபெற உணர்வு தெனி 
வுறுகின்றது . கல்வி கேள்விகள் நல்ல பயன்களை நல்கி வரு 
தலால் அவை சீவ ஒளிகளாய் மேவியுள்ளன . 

எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் 

ஆன்ற பெருமை தரும் . ( குறள் , 416) 
என்றதனால் கேள்வியின் பயனும் நயனும் நன்கு அறியலாகும் . 


| 


3 


+ 


43. . காட் - சி . 


795 


உள்ளத்தை உயர்த்தி , உணர்வை ஒளி செய்து , உயிர்க்கு 
உரதி புரிவது எதுவோ அதுவே நல்ல கேள்வியாம் . 

செங்குட்டுவன் என்னும் சேர மன்னன் மறு புல மன்னர் 
மேல் ஒரு முறை 

சீறி எழுந்து போர் செய்ய மூண்டான் . 
உயிர்க்கு உறுதி நோக்காது எப்பொழுதும் உலக வாழ்க்கையி 
லேயே கலக நோக்கமாய்த் தலைமை காண விழைவது நலமாகாது 
என மாடல்ன் என்னும் மதிமான் அவனுக்கு , நிலையாமையை 
நினைவுறுத்தினான் . அவன் கூறிய உறுதி மொழிகள் அரிய பல 
உணர்வு நலங்களை உதவியருளின . அயலே வருகின்றன , 

கடற்கடம்பு எறிந்த காவலன் ஆயினும் , ... 
விடர்ச்சிலை பொறித்த விறலோன் ஆயினும் , 
நான்மறை யாளன் செய்யுட் கொண்டு 

மேனிலை உலகம் விடுத்தோன் ஆயினும், 
5 போற்றி மன்னுயிர் முறையிற் கொள் கெனக் 

கூற்றுவரை நிறுத்த கொற்றவன் . ஆயினும் , 
வன்சொல் யவனர் வள நாடு ஆண்டு , 
பொன்படு நெடுவரை புகுந்தோன் ஆயினும் , 

இகற்பெருந் தானையோ டிருஞ்செரு வோட்டி 
10 அகப்பா எறிந்த அருந்திறல ஆயினும் , 

உருகெழு மரபின் அயிரை மண்ணி 
இருகடல் நீரும் ஆடினோன் ஆயினும் , 
சதுக்கப் பூதரை வஞ்சியுள் தந்து . 

மதுக்கொள் வேள்வி வேட்டோன் ஆயினும் , 
15 மீக்கூற் றாளர் யா வரும் இன்மையின் 

யாக்கை நில்லாது என்பதை உணர்ந்தோய் ! 
மல்லல்மா ஞாலத்து வாழ்வோர் மருங்கில் 
செல்வம் நில்லாது என்பதை வெல்போர்த் 

தண் தமிழ் இகழ்ந்த ஆரிய மன்னரில் 
20 கண்டனை அல்லையோ காவல் வேந்தே ! 

இளமை நில்லாது என்பதை எடுத்து ஈங்கு 
உணர்வுடை மாக்கள் உரைக்கல் வேண்டா ; 
திருஞெமிர் அக்லத்துச் செங்கோல் வேந்தே ! 

நரைமுதிர் யாக்கை நீயும் கண்டனை : 
25 விண்ணோர் உருவின் எய்திய நல்லுயிர் 

மண்ணோர் உருவின் மறிக்கினும் மறிக்கும் ; 


796 

தரும தீ பிகை. 
மக்கள் யாக்கை பூண்ட மன்னுயிர் 
மிக்காய் விலங்கின் எய்தினும் எய்தும் ; 

விலங்கன யாககை விலங்கிய இன னுயிர் 
30 கலங்கஞர் தரகரைக் காணினும் காணும் ; 

ஆடும் கூததர் போல் ஆருயிர் ஒருவழிக் 
கூடிய கோலத்து ஒருங்கு நின்று இயலாது ; 
செய்வினை வழித்தாய் உயிர் செலும் என்ப 

பொய்யில் காட்சியோர் பொருளுரை ஆகலின் 
35 அருமறை மருங்கின் அரசர்க்கு ஓக்கிய 

பெருல வேள்வி செய்யல வேண்டு ; 
நாளைச் செய்தவா! அறஎனில் இனறே 
கேள்வி நலலுயிர் நீங்கினும் நீங்கும் ; 

இது என வரைந்து வாழுநாள் உணர்ந்தோர் 
40 முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை . ( சிலப்பதிகாரம் 28 } 

அரிய செயல்களைச் செய்து பெரிய கீர்த்திகள் வாய்த்திருந்த 
மகுட மன்னர்கள எல்லாரும் அழிந்து போயினர் ; இளமையும் 
செல்வமும் என்றும் கழிந்து தொலையும் இயல்பின ; நாளை வீண் 
ஆக்காமல் தம் உயிர்க்கு நல்லதைச் செய்து கொள்பவரே உய்தி 
கண்டு உவகை யுறுகின்றனர் எனச் சேர வேந்தனுக்கு அந்த 
வேதியன இங்கனம் போதித்திருக்கிறன . போதனயாய் வந் 
துள்ள இந்தப் பாடலில் பல சரிதங்கள் பொதிந்திருக்கின்றன . 
பொருள கலைகளை ஊன்றி உணர்ந்து கொள்க . 

நீர்மேல் குமிழிபோல் நில்லாத வாழ்க்கை இது 
பார்மேல் உயிர்க்குப் பயன் . 

வாழ்வின் நிலைமையை ஓர் உவ சமயால் குறித்துக் காட்டி 
உறு கிநலன உரிமையுடன் அடைய இது உருகி வேண்டியது . 

நில வாழ்க்கையை நீர்க குமிழி சினந்து விரைவில் அழியும் 
விளிவு கருதி . தமிழ் = உருண்டு திரண்ட வடிவம் . குமிழ்ந்திருப் 
பது குமிழி என வந்தது . ஓர் உருவாய்த் தோன்றி சிறிது நின்று 
கடிது மறை தலின் நிலையற்ற வாழ்வுக்கு அது ஒப்பாயது . 

நீரில குமிழி இளமை ; நிறை செல்வம் 
நீரில் சுருட்டு நெடுந்திரைகள - நீரில 
எத்கா கும யாக்கை நமரங்காள் ! என்னே 
வழுததாத தெபிரான் மன்று , 

( நீதி நெறி விளக்கம் ) 


43 . 


797 


நீர்க்குமிழி போன்றவுடல் நிற்கையிலே சாசுவதம 
சோக்க அறியாமல் திகைப் பேனோ பைங்கிளியே ! ( 1 ) 
நீர்க்குமிழி பூணமைத்து நின்றாலும் நில்லா மெய் 
பார்க்குமிடத்து இதன் மேல் பற்றறுவது எந்நாளோ ? ( 2 ) 

( தாயுமானவர் ) 
இவற்றுள் நீர்க்குமிழி வந்துள்ளமை காண்க . 
" The earth hath bubbles as the water has , 
And these are of them . 

( Macbeth 1-3 ) 
* நீர்க்குமிழி போல் இவை நிலத்தின் குமிழிகள் என 
உலகில் உலாவி மறையும் உருவத் தோற்றங்களை மேல் நாட்டுக் 
கவிஞரும் இவ்வாறு கூறியிருக்கிறார் . 

படுமழை மொக்குளின் பல்காலும் தோன்றிக் 
கெடுரிதோர் யாக்கை என் றெண்ணித் - தடுமாற்றம் 
தீர்ப்பேம்யாம் என்றுணரும் திண்ணறி வாளரை 
நேர்ப்பார்யார் நீணிலத்தின் மேல் 

(நாலடியார் ) 
நிலையற்ற வாழ்வின் நிலைமையை உணர்ந்து நிலையான 
யை அடைந்து 

கொள்பவரே தலையான அதிசய நிலையினர் 
னும் இது ஈண்டு அறிய உரியது . உண்மை கண்டு உறுதி காணுக . 


என் 


428 மின் எனவே தோன்றி மிகமாயும் இவ்வுடம்பைப் 

பொன்னும் மணியும் புனைந்துமே - தன்னதெனக் 
காத்தோம்பு கின்றார் கருதார் உயிர் நலனை 
மூத்தோங்கி வீவாா முறை . 

( அ ) 


மின்னலைப் போல் தோன்றி விரைந்து மாய்கின்ற உடல் 
களைப் பொன்னும் மணியும் புனைந்து போற்றுகின்றார் ; உயிர்க்கு 
உரிய நலனகளை யாதும் உணராமல் யாவரும் அவமே மூத்து 
அழிவதே எங்கும் இயல்பாயுள்ளது என்பதாம் . 

உடம்பு உயிர் நிலையமாயிருத்தலால் அதன்பால் இயல்பாகவே 
சீவர்களுக்கு அபிமானங்கள் பெருகி யுள்ளன அரிய முத்தித் 
திருவை அடை தற்கு உரிய கருவியாய் அமைந்துள்ளமையால் 
மானிட தேகம் மிகவும் மேன்மையாக மதிக்கப் பட்டுள்ளது . 


798 


தரு ம தீபிகை. 


ஞான சிலராய் 


மேன்பை 


இந்த இனிய துணை னயக் கொண்டு பெற வேண்டிய பேற் 
றைப் பெறாமல் பிழைபாடுசெய்வது பேதைமையாய் முடிகின்றது . 
கருவியைப் பொருள் என்று எண்ணிக் களிப்பவர் கயவர் 
என்றபடி இழிப்புறாமல் விழிப்புற வேண்டும் . 

பெறுதற்கு அரிய அருமையும் , விரைவில் அழியும் சிறகை 
யும் ஒருங்கே மருவியுள்ளமையால் மனித தேகப் பெற்றவர் அத 
னால் உற்ற பயனை உடனே அடையாவழி ஊனம் அடைய நேர் 
கின்றார் . உரியஉயிர்க்கு இனியது புரிவது பெரியமகிமை ஆகிறது 

ஆன்ம நாட்டம் உடையவர் 
அடைகின்றனர் ; அங்ஙனம் அல்லாதவர் ஊன உடலையே ஓம்பி 
ஈனம் உறுகின்றனர். கருதி முயன்ற அளவு கதி விளைகின்றது . 

சீவனுக்கு உறுதிநலம் நாடாத போது அந்த வாழ்வு பா . 
வழிகளில் படிந்து பாழாய் ஒழிதலால் கீழாய் இழிகின்றது . 

தரும நலம் கருதாமல் பொறி வெறியராய் இங்கே புக 
யாடித் திரிபவர் மறுமையில் வறியாய் அங்கே மறுகி யுழலு 
கின்றார் . அறம் படியாதவர் மறம் படிந்து மடிகின்றார் . 
மறம்சுவர் மதிள் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு 
புறஞ்சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர் ! 
அறஞ்சுவர் ஆகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே , 
புறஞ்சுவர் கோலம் செய்து புள்கவ்வக் கிடக்கின் றீரே . 

(திருமாலை ) 
ஆன்ம நலனை மறந்து தேக மோகிகளாய் நின்றவர் சாக 
சேர்ந்தபோது முடிவில் அடையும் பரிதாப நிலையை இப் பாசுரம் 
உணர்த்தியுள்ளது . புறம் சுவர் ஓட்டை மாடம் என்றது உடம் . 
பை . உயிர்க்கு உறுதி தேடாமல் உடலோம்பி வந்தவர் தாம் 
கொழுக்க வளர்த்த சரீரத்தைக் கழுகுப் காகமும் கவ்வித் தின்ன 
பாவச் சுவர்கள் சூழ்ந்த நாகச் சிறைக்குள் வீழ்ந்து 
துடிப்பர் என்பதாம் . 

என்றும் நிலையான இனிய உயிர்க்கு இதம் புரிந்து கொள் 
ளாமல் பொன்றி ஒழியும் உடலையே போற்றிப் புனைந்து பொறி 
வெறியில் களித்து நிற்பவர் ஆன்ம வுரிமையை இழந்து மேன்மை 
யாவும் ஒழிந்து அவமே இழிந்து அழிந்து கழிகின்றார் . 


கைந்து 


43. காட்சி . 


799 


" The man who sows to gratify his physical cravings will 
reap destruction from them . ( Kirby Page ) 

" தன் தேக இச்சைகளை ஆவலாய் நிரப்பி வருகிற மனிதன் 
அழிவான பலனையே காண்கின்றான் என அமெரிக்க ஆசிரியர் 
இவ்வாறு கூறியிருக்கிறார் . ஆவதை அறியாமையால் அவலம் 
அடைகின்றார் . நல்லதை விதைக்காதவர் அல்லல் - விளைவையே 
பெறுகின்றார் . 

உடம்பை ஓம்புகின்றார் ; உயிர் நலனைக் கருதார் . 
என்றது உலகர் நிலையை நோக்கிப் பரிந்து வந்தது . 

உயர்ந்த மணி அணிகள் பூண்டு, சிறந்த ஆடைகள் புனைந்து , 
குளிர்ந்த சந்தனங்கள் பூசி , நறிய உணவுகள் , உண்டு பொறி 
வெறிகள் மீறி மய்பல்களில் மயங்கி இருபாலாரும் ஒருபாலும் 
"காணாமல் உருகி முயங்கி மருவி மகிழ்ந்து யாண்டும் மனம் களித் 
துத் திரிகின்றார் . ஈண்டு வந்த பயனை யாதும் சிந்தனை செய்யாமல் 
செருக்கித் திரிவதே உலக வாழ்வின் பெருக்காயுள்ளது . 

தரும சிந்தனை , சத்தியவாக்கு , கருணைப்பண்பு , சாந்தசீலம் , 
சித்தசுத்தி , தெய்வபத்தி , எவ்வுயிர்க்கும் இதம் புரிந்து ஒழுகல் 
முதலிய இனிய நீர்மைகள் தோய்ந்த புனித மனிதரைக் காண்பது 
பெரிதும் அரிதாகின்றது . நல்ல தன்மைகள் நாசம் அடைந்து 
பொல்லாத புன்மைகளே எங்கணும் பொங்கி நிற்கின்றன . 

தெய்வ சம்பத்தான புனித இயல்புக்கள் உயர்கதி தருதலால் 
அந்த அருமைப் பண்புகளை யுடையவர் உயிரை ஓம்புகின்றவராய் 
உன்னத நிலையில் ஒளிர்கின்றார். 
தேக போகங்களையே அவாவி உழல்பவர் 

சிவ ஒளியை 
இழந்து விடுதலால் அவர் செத்த சவங்களோடு ஒத்து , எண்ணப் 
படுகின்றார் . 

ஒத்த தறிவான் உயிர்வாழ்வான் ; மற்றையான் 
செத்தாருள் வைக்கப்படும் . 

( குறள் ; 214 ) 
இந்த அருமைத் திருமொழி இங்கே உரிமையுடன் உணரத் 
தக்கது . உயிர் வாழ்வார் இவர் ; செத்தவர் இவர் எனத் தேவர் 
இதில் தெளிவாக நமக்குக் காட்டியிருக்கிறார் . காட்டியுள்ள இனத் 
தையும் , கருதியிருக்கும் மனத்தையும் நாம் கூர்ந்து காண்கிறோம் . 


என 


800 

தரும தீ பிகை. 
ஒத்தது அறிவான் என்றது சிறந்த மனிதனாய்ப் பிறந்து 
வந்தவன அறிந்து செய்ய வேண்டிய கடமைகளை . தனது நிலைமை 
க்கு ஒத்ததை உணர்ந்து பிறவுபிர்கட்கு இதம புரிந்து வரின் அது 
தன் உயிர்க்குச் சீவ ஊற்றாம் . ஒத்ததை அறியாதவன் இத்தகைய 
ஆன்ம நலனை இழந்து போதலால் அவன் செத்த சவம் 
எண்ண நேர்ந்தான் . 
செத்தபிணம் இடுகாடு சுடுகாடு என்று 

செப்புவர்கள் அறியாதார் சிலர் தன் நெஞ்சத்து 
ஒத்தது தாம் உணராது உண்டு உடுத்து வாழும் 
உயிரோடும் பிணம்பயில் காடு ஒழிய விட்டே . 

( அஞஞவதைப் பரணி ) 
மேலே குறித்த பொய்யா மொழியைத் தழுவி 

அதன் 
பொருளை விரிதது இது வந்துள்ளது . ஒத்ததைஉணர்ந்து உயிர்க்கு 
உறுதி செய்யாமல் உடலையே ஓம்பி வாழ்பவர் நடைப் பிணங்க 
ளேயாவர் ; அவர் வாழும் இடம் சுடுகாடேயாம் எனக் கடுமை 
யாகப் பழித்திருக்கிறார் . இவ்வாறு இகழ்ந்து மொழிந்தது பிறவிப் 
பயனை இழந்து ஒழிகின்ற பிழைபாடு கருதி .. 

தன் ஊனை யே வளர்ப்பவன் ஊன மாய் இழிந்து ஈனம் உறு 
கின்றான ; உயிர்க்கு உறுதி செய்பவன ஞான சீலனாய் உயர்ந்து 
மேன்மை மிகுந்து மேலான இன்ப நிலையை மேவுகின்றான் . 

பிறர்க்கிதம் புரிவது பெருகித் தன உயிர்க்கு 
அறத்துணை அமுதமாய் அமையும ஆதலால 
மறத்திறன் ஒருவி நல் மாண்பு செய்பவன் 
நிறப்பெருந் தேவனாய் நிலவி நிற்பனே . 

நல்ல கருமங்கள் உயிர்க்கு நலம் தருகின்றது ; அவற்றைப் 
பழகிக் கொள்ளாமல் பாழாயுழல்வது பரிபவம் ஆகின்றது . 

தெய்வத்திற்கு ஆலயம் போல் உயிர்க்கு உடல் . 

உள்ளே இருக்கின்ற மூர்த்திக்குப் பூசை முதலியன யாதும் 
செய்யாமல் மாசுபடிய விட்டு வெளியே கோயிலைப் புதுக்கிப் பூசி 
வெள்ளை படித்து ஆடம்பரமா அலங்கரித்து வைத்தால் அது எவ் 
வளவு எள்ளத்தக்கதோ அவ்வளவு எள்ளற்பாடாம் உயிர்க்கு 
உறுதி நலனை நாடா மல் உடம்பை விழைந்து ஓம்பி வருதல் . 


43. காட்சி . 


801 


நடலை வாழ்வுகொண்டு என் செய்திர் நாணிலீர் ! 
சுடலை சேர்வது சொற்பிர மாணமே ; 
கடலின் நஞ்சமு துண்டவர் கைவிட்டால் 
உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டமே . ( தேவாரம் ) 
காக்கை கவரில் என் ? கண்டார் பழிக்கில் என் ? 
பாற்றுளிப் பெய்யில் என் ? பல்லோர் பழிக்கில் என் ? 
தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் 

கூத்தன் புறப்பட்டுப் போன இக் கூட்டையே . ( திருமந்திரம் ) 
என்பினை நரம்பிற் பின்னி உதிரம் தோய்ந்து இறைச்சிமெத்திப் 
புன்புறம் தோலின் மூடி அழுக்கொடு புழுக்கள் சோரும் 
ஒன்பது வாயிற்றாய ஊன்பயில் குரம்பை தன்மேல் 
அன்பறா மாந்தர் கண்டாய் அறிவினால் சிறிய நீரார் . 

(மேருமந்தர புராணம் ) 
புழுமலக் குடருள் மூழ்கிப் புலால்கமழ் வாயில்தேய்த்து 
விழுமவை குழவி என்றும் விளங்கிய காளை என்றும் 
பழுநிய பிறவும் ஆகிப் பலபெயர் தரித்த பொல்லாக் 
குழுவினை இன்ப மாகக் கொள்வரோ குருடு தீர்ந்தார் . 

( நாரத சரிதை ) 
பொல்லாத புலையுடலைப் புழுப்பொதிந்த போர்வைதனை 
நில்லாத நீர் எழுத்தை நிகரிலிதன் திருவாக்கைக் 
கல்லாதார் பொருள் எனவே காண்பதனைக் கலந்தறிந்து 
நல்லார்கள் பொருள் ஆக ஒருகணமும் நாடாரே . 

( சிவதருமோத்தரம் ) 
தேகியை மறந்து தேக போகிகளாய் மோகித்துள்ளவர் இவ் 
வாறு இகழப்பட்டுள்ளனர் . தன் இன்னுயிர்க்கு நன்மை காணா 
தவர் ஈனம் உடையராய் இழிந்து படுகின்றார் . 

உயிர் உரிமை தெரிந்த போது உடல் சுமையாய்த் தோன்று 
கின்றது . உண்மை தோன்றவே புன்மையை வெறுக்கின்றார் . 
விடக்கே ! பருந்தின் விருந்தே ! கமண்டல வீணன் இட்ட 
முடக்கே ! புழுவந்து உறையிடமே ! நலம் முற்றுமிலாச் 
சடக்கே ! கருவி தளர்ந்து விட்டால் பெற்றதாயும் தொடாத் 
தொடக்கே ! உனைச் சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கே ? 
தம் உடம்பை நோக்கிப் பட்டினத்தார் இப்படிப் பேசி 

101 


802 

தரும தீபிகை. 
யிருக்கிறார் . உரையில் உள்ள 

உண்மைக 
மகளும் 

உருக்கங்களும் 
உறுதி நலங்களும் ஊன்றி உணர வுரியன . மெய்யுணர்வுடைய 
ஞானிகள் பொய்யைப் புறம் தள்ளி உய்தி நிலை காண்கின்றார் . 


429. தந்தை தாய் மக்கள் தமர்தாரம் என்றுறவாய் 

வந்து மகிழ்ந்து வளர்ந்தவர் - முந்தவே 
சென்று மறைகின்றார் செல்லவு நீ நிற்கின்றாய் 
நின்றபயன் என்னோ நினை . 


( 
கூ 
) 


தாய் தந்தை மனைவி மக்கள் ஒக்கல் என உற்றவரனைவரும் 
ஒழிந்து போகின்றார் ; நீயும் அழிந்து கொண்டிருக்கிறாய் ; 
பயனை விரைந்து உணர்ந்து கொள்க என்பதாம் . 

கண்டுவந்த அனுபவ நிலைகளைக் கருதியுணர்ந்து உறுதி நலம் 
தெளிந்து உய்தி பெறுக என இஃது உணர்த்துகின்றது . 

மனித வாழ்வு அதி விசித்திரமானது ; மையல் மிக மலிந்தது ; 
பாச தேசங்களும் பந்த வாசனைகளும் பல படியாகப் படிந்துள் 
ளது . புன்மைகளும் பொய்ம்மைகளும் நீண்டு நிறைந்துள்ளமை 
யால் இதிலிருந்து உண்மை தெளிந்து நன்மை காண்பது யாண் 
டும் அரிதாய் மீண்டு நிற்கின்றது . இந்த மாயச் சூழல்களினின்று 
தப்பி உய்பவர் சீவன் முத்தர் எனச் 
எனச் செப்ப என்றார் . 

பிறவித் 
துயர் நீங்கிப் பேரின்ப நிலை அடைவதே சீவகாடிகளுடைய ஆவ 
லாயிருக்கின்றது ; இருந்தும் வழி தெரிந்து விழியாமல் அழி துய 
ரங்களிலேயே சுழன்று அவலம் அடைந்து வரு " ன்றன . 

சீவன் தனது பரிபூரணமான தேவ சப்பத்தை அடையும் 
பொழுது அதன் தேக சப் பந்தங்கள் யாவும் மாய பந்தங்களாய் 
மாய்ந்து போகின்றன . சொந்த நிலை தெரியவே இடையே வந்த 
பக்த நிலை பாழாய் மறைகின்றது . 

உயிர் உடலை மருவி உலகில் உருவாய் வரவே அது பலவகைத் 
தொடர்புகளோடு படர்ந்து நிற்க நேர்ந்தது . தாயும் தந்தையும் 
தேகம் தந்தவர்கள் ஆதலால் அவர் மூல காணராய் முதல் 
உரிமை ஆயினர் . அதன்பின் மனைவி மக்கள் ஒக்கல் முதலாயி 
னோர் பக்கம் தொடர்ந்து படர்ந்து நின்றனர் . 


43 


803 


இந்த உரவு நிலைகள் எல்லாம் ஓரளவு துணையாய்த் தோன்றி 
விரைவில் மறைந்து போதலால் அந் நிலைமையை நினைந்து தெனி 
வது தலைமையான தத்துவ ஞானம் ஆயது . 

சென்று மறைகின்றார் ; செல்லவும் நீ நிற்கின்றாய் . 

என்றது சென்றதையும் செல்வதையும் நன்கு காண வந் 
தது . மிகவும் உரிமையாளராய் மருவிநின்ற அருமைத் தந்தை 
தாயரும் அகன்று போயினார் ; நீயும் அழிவில் போய்க் கொண்டி 
ருக்கின்றாய் ; முடிந்து போகுமுன் முடிவான பயனை அடைந்து 
கொள்க என இது அறிவுறுத்தியது . 

கண் எதிரே கழிந்து படுவதைக் கண்டும் தெளிந்து கொள் 
ளாமல் இருப்பது தீய மடமையாம் ஆதலால் தாய் தந்தையர் 
மாய்ந்து ஒழிவதை எனும் ஓர்ந்து உய்க என உணர்த்தநேர்ந்தது . 
தந்தையார் போயினார் : தாயரும் போயினார் ; தாமும் போவார் ; 
கொந்தவேல் கொண் நஒரு கூற்றத்தார் பார்க்கிறார் கொண்டு போவார் ; 
எந்தநாள் வாழ்வதற் கேமனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே ! 
அந்தண் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே! 

(சம்பந்தர் ) 
தந்தையாரும் தவ்வையாரும் எள் தனைச் சார்வு ஆகார் ; 
வந்து நம்மோடு உள் அளாவி வானநெறி காட்டும் 
சிந்தையீரே ! நெஞ்சினீரே ! திகழ்மதியம் சூடும் 
எந்தை கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே . (சுந்தரர்) 
தந்தையார் , தாயார் , உடன் பிறந்தார் , 

தாரமார் புத்திரரார் , தாம்தாமாரே ? 
வந்தவா றெங்ஙனே போமாறு ஏதோ 

மாயமாம் இதற்கு ஏதும் மகிழவேண்டாம் ; 
சிந்தையீர் ! உமக்கு ஒன்று சொல்லக் கேண்மின் 

திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி 
எந்தையார் திருநாமம் நமச்சிவாய 
என்று எழுவார்க்கு இருவிசும்பில் இருக்கலாமே . 

( அப்பர் ) 
தந்தைதாய் தமர்தாரம் மகவென்னும் இவைஎலாம் 

சந்தையிற் கூட்டம் ; இதிலோ 


804 

தரும தீ பிகை. 
சந்தேகம் இல்லை ; மணிமாட மாளிகை மேடை 

சதுரங்க சேனையுடனே 
வந்ததோர் வாழ்வும் ஓர் இந்திரசாலக் கோலம் ; 

வஞ்சனை பொறாமை லோபம் 
வைத்தமனமாம் கிருமி சேர்ந்தமல பாண்டமோ 

வாஞ்சனை யிலாத கனவே ; 
எந்தநாளும்சரி எனத் தேர்ந்து தேர்ந்துமே 

இரவுபகல் இல்லா இடத்து 
ஏகமாய் நின்றநின் அருள்வெள்ள மீதிலே 

யான் என்பது அறவும் மூழ்கிச் 
சிந்தைதான் தெளியாது சுழலும்வகை என்கொலோ 

தேடரிய சத்தாகி என் 
சித்தமிசை குடி கொண்ட அறிவான தெய்வமே 

தேசோ மயானந்தமே . ( தாயுமானவர் ) 
தந்தை தாய் மக்கள்மனை தாரம் எனும் சங்கடத்தில் 
சிந்தைதான் சென்று தியங்கி மயங்காமே 
உந்தை என்போர் இல்லாத ஒற்றியப்பா உன் அடிக்கீழ் 
முந்தையோர் போன்று முயங்கி மகிழேனோ? ( இராமலிங்கர் ) 

பெற்ற தாய் தந்தையர் , உற்ற உறவினங்கள் , உரிய செல்வங் 
கள் , யாவும் அயலே அகன்று ஒழிவன ; இவற்றுள் மயலாய் 
மயங்காமல் உயர் நிலை அடைபவரே உயிர்க்கு உறுதி புரிபவர் 
என ஞான சம்பந்தர் முதலான பெரியோர்கள் அருளியுள்ளனர் . 
தம் நெஞ்சை முன்னிலைப் படுத்தியும் , கடவுளை நோக்கியும் அவர் 
பாடியுள்ள பாசுரங்கள் நாடி அறிய வுரியன . 

தெய்வ பத்தியும் சீவசத்தியும் ஞான சித்திகளாயுள்ளன . 

சந்தையில் வந்து கூடிய கூட்டம்போல் தந்தைதாய் முதலிய 
பந்து சனங்கள் முந்துறப் பிரிந்து போதலால் அந்தப் போக்கை 
நோக்கி எனும் தன் உயிர்க்கு ஒருவன் ஆக்கம் காண வேண்டும் . 

கேளாதே வந்து கிளைகளாய் இல்தோன்றி 
வாளாதே போவரால் மாந்தர்கள்- வாளாதே 
சேக்கை மரன் ஒழியச் சேணீங்கு புட்போல 
யாக்கை தமர்க்கொழிய நீத்து . ( நாலடியார் ) 


43. காட்சி . 


805 


கூட்டை விட்டுப் பறவை பறந்து போதல்போல் கூடியிருந்த 
வீட்டை விட்டுக் கிளைகள் இறந்து போகின்றார் என அழிவு 
நிலையை இது தெளிவாகக் காட்டி உறுதிநலனை ஊட்டி யுளது . 

முன்னதாகப் போனவர் போலவே நீயும் போக நிற்கின் 
றாய் ; பொன்றி நீங்குமுன் நன்று காணுக . 

நின்ற பயன் என்னோ ? நினை . 

உரியவராய் நின்றவர் ஒழிந்து போவதை விழி எதிரே 
கண்டு நிற்கின்ற நீ கைக்கொண்ட பயன் யாது ? அதனைக் கருதி 
யுணர்ந்து உறுதி தெளிந்து உய்தி பெறுக என்பது கருத்து . 


430. காலம் உலகநிலை கண்டிருக்கும் நீயவற்றின் 

மூலம் அறிந்து முடிவுணர்ந்து - சீலம்கைக் 
கொண்டு பரமன் குணநிலையைச் சிந்தித்துக் 
கண்டு மகிழ்க கதி . 

( ய ) 
-ள் 
கால வீழ்வுகளையும் உலக வாழ்வுகளையும் கண்டிருக்கின்ற நீ 
மூல நிலைகளை உணர்ந்து சீலம் 

உடையனாய் இறைவனை எண்ணி 
உயர்ப்தம் பெறுக என்பதாம் . 

அறிவு நலங்கள் பல மனிதனிடம் அமைத்திருக்கின்றன . 
அவை பொய்யறிவு , மெய்யறிவு என இருவகை நிலையின . முன் 
னது நிலையில்லாத உலகப் பொருள்களைப் பற்றி உழல்கின்றது ; 
பின்னது நிலையான ஆன்ம நலனைத் தெளிந்து மேன்மை மிகுந்து 
திகழ்கின்றது . அது பிறவித் துயரைத் தரும் ; இது பேரின்ப 
நிலையை அருளும் . கண்ட காட்சிகளிலிருந்து கதிகலம் காண்பது 
அதிசய ஞான மாய்த் துதி செய்யப் பெறுகின்றது . 

காலநிலை கண்டு என்றது பகல் இரவாய்க் கழிந்து படுகின்ற 
காள்களை வழிவகையாய்த் தெளித்து வருதலை . 

பொழுது போவது பழுது போகாதபடி பார்த்துக் கொள் 
வது விழுமிய காட்சியாம் . காலப் போக்கையும் உலகப் போக்கை 
யும் நேரே கண்டு வருகின்ற மனிதன் தன்னுடைய போக்கைக் 
கருதி நோக்கி உறுதி நலங்களை ஓர்த்து ஒழுக வேண்டும் ; அங்க 
னம் ஒழுகானாயின் வாழ்வில் தாழ்வுகள் பல நேரும் . சிந்தனை 


806 

தருமதீபிகை. 
செய்து சீருடன் வாழும் அளவே ஒருவன் எந்த நிலையிலும் 
உயர்ந்து விளங்குகின்றான் . 

- மனிதனுடைய விளக்கம் எல்லாம் மதி நலத்திலும் புனித 
ஒழுக்கத்திலும் பொருந்தியுள்ளன. நல்ல அனுபவத்தில் பழகி 
வரும் அறிவே எல்லா வழிகளிலும் ஒளி மிகுந்து இன்பம் சுரந்து 
வருகின்றது . மெய்யை அறிவது உய்தி உறுவதாம் . 

மூலம் அறிந்து முடிவு உணர்ந்து . 

இந்த அறிவும் உணர்வும் அதிசய நலங்களை அருளுகின்றன . 
மூல காரணங்களையும் முடிவுகளையும் கூர்ந்து ஓர்ந்து கொள்ளுவது 
மேலான தத்துவக் காட்சியாய்ச் சிறந்து திகழ்கின்றது . 

வெளி மயக்குகளில் விழிமயங்காமல் உண்மையைத் தெளி 
வது உயர் கதி ஆய் ஒளி புரிகின்றது . மெய்யுணர்வுடையார் 
பொய்யுலக நிலைகளைத் தெளிந்து கொள்ளுதலால் வைய மையல் 
களில் வீழாமல் உய்தி பெறுகின்றனர் .. 

நாகநாதன் என்பவன் பெரிய செல்வன் ; நல்ல அறிவாளி; 
எல்லார்க்கும் இனிய உபகாரி . ஒருநாள் சதானந்தர் என்னும் 
துறவியை அவன் தனியே கண்டான் . தொழுது வணங்கினான் . 
அவனது பண்புடைமையை நோக்கி அவர் பல அறிவுரைகள் 
கூறினார் . நல்ல கல்விமான் ஆதலால் அவனும் சில உறுதிகலங்களை 
வினவி இறுதியில் துறவு நிலையைப் பற்றிப் பேசினான் . “ அன்புரி 
மையான மனைவி மக்களைத் துன்புற விட்டுத் தன்னலங்கருதி 
ஒருவன் துறந்து போவது அவ்வளவு சிறந்ததாகத் தோன்றவில்லை , 

" ஊரும் சதம் அல்ல ; உற்றார் சதம் அல்ல ; உற்றுப் பெற்ற 
பேரும் சதம் அல்ல ; பெண்டீர் சதம் அல்ல ; பிள்ளைகளும் 
சீரும் சதம் அல்ல ; செல்வம் சதம் அல்ல ; தேசத்திலே 
யாரும் சதம் அல்ல ; நின் தாள் சதம் கச்சி ஏகம்பனே ! , 

என இப்படி உறவினங்களை எல்லாம் எள்ளித் தள்ளி 
விட்டுப் பட்டினத்தார் துறந்து போனது போல் எல்லாரும் 
தணிந்து போதல் அரிது ” என்று கூறினான் . 

இதனைக் கேட்ட துறவி புன்னகை புரிந்து , நீ சொன்ன 
உண்மைதான் ; பரிபக்குவம் வந்தால் எல்லார்க்கும் எதுவும் 
எளிதாம் ; மெய் நிலை தெரியின் பொய்மயல் ஒழியும் என்றார் . 


43 . 


காட்சி . 


807 


மிகுந்த சுற்றத் தொடர்பில் பெரும் பற்றுடையவன் என்று 
அவனை அவர் தெரிந்து கொண்டார் ; ஓர் உபாயம் செய்தார் :; 
இன்று மாலை உன் மாளிகையில் நீ இறந்து போனபடி பாசாங்கு 
செய்து படுத்துக் கொள் ; மேலே பாடிய பாட்டின் பொருளை 
லேரே உனக்கு நான் காட்டுகின்றேன் என்றார் . அவன் அவ் 
வாறே அரவம் தீண்டியது என அரவமின்றிப் படுத்துக் கொண் 
டான் . மாண்டு போனதாக எண்ணி மனைவி மக்கள் எல்லாரும் 
அலறி அழுதார் . ஊரார் அனை வரும் கவி வந்து கூடி நின்றார் . 
மாந்திரிகர் பலர் மந்திரித்துப் பார்க்கார் ; முடிவாக முடித்தே 
போனார் என்று முடிவு செய்து மறுகி யிருந்தார் . அவ்வமையம் 
அத் துறவி அங்கே வந்தார் " பாம்பால் இறந்திருந்தால் என்பால் 
ஒரு மருந்து உளது ; பிழைத்துக் கொள்வார் ; கொஞ்சம் பால் 
கொண்டு வாருங்கள் என்றார் பால் குடங்கள் விரைந்து வந்தன . 
அரைக்கால்படி பாலை ஒருகிண்ணத்தில் எடுத்துக் கொண்டு உள் 
ளே போய்விட்டு வெளியே வந்தார் . " கடி வாயிலிருந்து இதில் 
விடம் வந்து விட்டது ; இதனை யாராவது குடியுங்கள் ; அவர் 
எழுந்து விடுவார் ; குடித்தவன் இறந்து படுவான் என மொழிந்து 
நின்றார் . எல்லாரும் திகில் அடைந்து விலகினார் . “ இந்தச் செல் 
வச்சீமானுக்கு உரிமைத் துணையாய் இவ்வூரில் யாரும் இல்லையா ? " 
என்று வருந்திச் சொல்லி விட்டு மனைவியிடம் பாலை நீட்டினார் . 
" ஐயோ ! என் பிள்ளை களைச் தனியே விட்டு நான் எப்படிச் சா 
வேன் ? மாமியாரிடம் கொடுங்கள் 

சாமியாரை நோக்கி 
அழுதாள் . வயது சென்றவளா யிருந்தும் அக் கிழவியும் மறுத் 
தாள் . இந்த உபகாரியைக் காப்பாற்ற இங்கு ஒரு நாதியும் இல்லை 
யா ? என்று உரைத்து விட்டு அப் பாலை அவரே குடித்தார் . படுத் 
திருந்த அவன் விரைந்து எழுந்து அவரது காலைப் பிடித்துக் 
கொண்டு உலக நிலை கண்டேன் ; உண்மை தெளிந்தேன் என்று 
உருகி உரைத்தான் . எல்லாரும் வியந்து திகைத்து வெட்கமிகுந்து 
வெருவி நின்றார் . மனைவி மக்களை நோக்கி எனது தனி நிலையை 
நீங்கள் இன்று இனிது உணர்த்தினீர்கள் ; அந்த நன்றிக்காக இங் 
குள்ள செல்வங்களை யெல்லாம் உங்களுக்கு ஈடு செய்திருக்கி 
றேன் ; யாதொரு கவலையுமின்றி யாவரும் சுகமாய் இருந்து 
வாழுங்கள் ” என்று உவந்து கறி உலகைத் துறந்து போனான் .. 


என்று 


808 


தரும தீபிகை . 


12 


" தாய் நிலை அறிந்தேன் ; தமர் நிலை தெரிந்தேன் ; 

தழுவிநின்று உரிமைமீக் கொண்டு 
வாயமுது அருத்தி மகிழ்வு தந் திருந்த 

மனைவியின் மனநிலை உணர்ந்தேன் ; 
சேய்நிலை கண்டேன் ; சீ இனி இந்தப் 

பேயுல கின் செயல் காணேன் ; 
போய் எனது உயிருக்கு இனியதே காணப் 

புகுவன் என்று எழுந்தயல் போனான் . 
போன அவனுடைய போக்கு அந்நாளில் யாவருக்கும் ஒரு 
புதுமையாய் இருந்தது . உலக மய்யலில் உண்மை கண்டபோது 
மனிதன் நன்மை காண நேர்கின்றான் . 

மூலம் அறிந்தாலும் , முடிவு உணர்ந்தாலும் சீலம் இல்லை 
ஆனால் அவன் மேலான நிலையை அடைய முடியாது ஆதலால் 
அதன் உரிமையை உறுதியாகத் தெரிய இறுதியில் வந்தது . 

பரமன் குணநிலையைச் சிந்தித்து . 

அல்லல் நீங்கி மனிதன் யாண்டும் இனியனாய் இன்பமுற 
வேண்டின் அவன் நல்ல தெய்வ சிந்தனை செய்து வரவேண்டும் 
என உய்தி நெறியை இது உணர்த்தி நின்றது . 

உலகப் பொருள்கள் நிலையில்லா தன; நெறி கேடுடையன ; 
களிப்பும் கவலையும் விளைத்து எவரையும் கெடுக்கும் இயல்பின . 

பரம் பொருள் என்றும் அழியாதது ; யாண்டும் இனியது ; 
இன்ப நிலையமானது ; அந்தப் பேரின்பப் பெரும் பொருளை உரி 
மையாகக் கருதி ஒழுகுபவன் உறுதி நலம்கண்டு அழிவில்லாத 
அதிசய ஆனந்தங்களை அடைத்து மகிழ்கின்றான் . 

இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு. 
காட்சி என்பது உண்மையை உணர்வது . 
இவ்வுலகம் ஒரு நாடக மேடை . 
வெளி வேடமானது . 
அழிவு மிகவுடையது . 
தெளிவு இல்லாதது . 
விளிவு அறியாதது . 
ஒழிவு கண்டவன் உயர் கதி காண்கின்றான் . 
காணாதவன் கடையாய் இழிகின்றான் . 
உண்மைக் காட்சி உய்தி தருகின்றது . 
தெய்வ சிந்தனை திவ்விய மகிமையாம் . 

சங - வது காட்சி முற்றிற்று . 


நாற்பத்து நான்காம் அதிகாரம் 

வாழ் நாள் . 


அஃதாவது ஆயுளின் அமைதி . உயிர் உடலோடு கூடி வாழு 
கின்ற நாள் வாழ் நாள் என வந்தது . இந்தச் சீவிய காலத்தின் 
அருமையைக் கருதி ஓர்ந்து சீவர்கள் உறுதிதலனை அடையவேண் 
டும் என உணர்த்துகின்றது . உண்மை கண்டவர் நன்மை காண்பர் 
என்னும் உரிமையால் காட்சியின் பின் இ வைக்கப் பட்டது . 
431. வாழ்நாள் எனவுனக்கு வாய்த்துள்ள நாளினிய 

ஊழ்நாள் எனவே உளந்தெளிந்து- சூழ்நாள் தான் 
உள்ள பொழுதே உயிர்க்குறுதி ஓர்ந்து கொள்க 
எள்ளல் இலதாம் எதிர் . 

( க ) 


--ள 


உனக்கு ஆயுள் ஆய் அமைந்துள்ளதை இனிய அருமை நாள் 
ஆகத் தெளிந்து அது உள்ள பொழுதே உயிர்க்கு நல்லது செய்து 
கொள்க ; அங்ஙனம் கொள்ளின் உயர்ந்த ஒளி உளதாம் என்க . 

து , காலத்தின் அருமையை உணர்த்துகின்றது . 
உயிர் இனங்கள் பலவகையான வடிவங்களை மருவி உருவங் 
களாய் வெளியே தோன்றி உலகில் உலாவி வருகின்றன . என்றும் 
நிலையான நல்ல இனிய உயிர் பொன்றும் நிலையின வான புல்லிய 
அல்லல் உடலைப் பொருந்தி நிற்பது புதுமையாயுள்ளது . கேர்மா 
றான இந்தச்சேர்மானம் அதிசய வினோதமாயிசைந்துள்ளமையால் 
வினையின் விளைவு என்று தீர்மானிக்க நேர்ந்தது . 
முன்னம் பண்ணிய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப உடல்களை 
எடுத்து ஈண்டு கண்ணியுள்ளன.கருமங்கள் மருமங்களாய்க்கலித்து 
நிற்கின்றன . நிலைமையை ஓர்ந்து தலைமை காணுதல் நலமாம் . 

தாம் செய்த வினைப் பயன்களை அனுபவிக்க அமைத்திருத் 
தலால் தேகங்கள் வினைப்போகங்கள் என வந்தன . கருதி வந்த 
காரியம் முடிந்தவுடன் அவை மடிந்து போகின்றன . 

இங்ஙனம் நேர்ந்துள்ள உடலோடு உயிர் ஒன்றி வாழும் 
நாள் வாழ் நாள் என வாய்ந்தது . ஆயுள் ஆயுகம் எனவும் பேர்கள் 

102 


உயிர்கள் 


ம 


810 


தரும தீபிகை. 


அமைந்தன . உற்றபெயர்கள் உண்மையை உணர்த்தி நிற்கின்றன . 
உயிர் வாழ்வுக்கு உரிமையாக ஆகியுள்ள காலம் ஆயுள் என்க . 

ஆயுகம் ஆயுள் வாழ்நாள் என்ப . ( பிங்கலந்தை ) 

சீவிய காலத்தின் நிலைமையை இந் நாமங்கள் வரைந்து காட் 
டியுள்ளன. காலம் யாதொரு எல்லையும் இல்லாதது . ஆதியும் அக் 
தமும் இல்லாத அதிலிருந்து தனக்குச் சொந்தமாக வரைந்து 
கொண்டு வந்துள்ள நாள் மிகவும் அருமை யுடையது . அதனை உரி 
மையாகப் பயன்படுத்துவோரே உயர் நிலையாளராய் ஒளி மிகப் 
பெறுகின்றார் . கணமும் மணமாக் கழிப்பது கதி மணப்பதாம் . 

வாழ்நாள் இனிய ஊழ்நாள் . 

என்றது அதன் நீர்மையும் சீர்மையும் நினைந்து கொள்ள 
வந்தது . தனக்கு ஆயுளாக அமைந்துள்ள காலப் பகுதி போல் 
மேலான உரிமைப்பொருள் ஒருமனிதனுக்கு வேறுபாதும் இல்லை . 
சீவிய சாரமாய் மருவி யுள்ளமையால் 

அது ஒரு தெய்வர் 
கொடையாய்க் கருத நின்றது . ஊழ் = முறை , விதி . 
முன்னமே செய்த வினையின் அளவே வாழ்நாள் மன்னியுளது . 
" வினையின் வந்தது ; வினைக்கு விளைவு ஆயது . 

என மனித தேகத்தைக் குறித்து இவ்வாறு கூலவாணிகன் 
சாத்தனார் உரைத்திருக்கிறார் . என்ம வசத்தால் அமைந்சது ; 
மேலும் பல சிந்தனைகளையும் செயல்களையும் புரிந்து நல்வினை தீ 
வினைகளை உயிர் விளைத்துக் கொள்ளுவதற்கு இந்த உடல் இடனாய் 
நிற்றலால் வினைக்கு விளைவாயது என நிலைமையை விளக்கினார் . 

மதிநலம் மிகுந்து உயர் கதி காண உயிர்க்கு இனிய துணை 
யாய் இசைந்திருக்கலால் மனித வுடல் மதிப்பு மிக வாய்ந்தது . 
உயர்ந்த பயனை அடைய நேர்ந்துள்ள இந்தக் கூட்டுறவு அதி 
விசித்திரமானது . இன்ன பொழுதில் , இன்ன இடத்தில் , இன்ன 
நிலையில் இது பின்னம் அடையும் என்று யாரும் முன்னுற எண்ணி 
யறிய முடியாது . மின்னல் போல் மறையும் என்று முன்னோர் 
இதனை உன்னி யுலாத்துள்ளனர் . 


மின்னின் நிலையில 
மன்னுயிர் ஆக்கைகள் ; 


44. வாழ்நாள் 


811 


காண 


என்னுமிடத்து இறை 
உன்னுமின் நீரே . 

(திருவாய்மொழி ) 
தேகம் விரைவில் ஒழியும் இயல்பினது ; அதன்மேல் கொண் 
டுள்ள மோகம் நீங்கி இறைவனை நினைந்து உய்யுங்கள் என நம்மாழ் 
வார் இங்ஙனம் உறுதிநலனை உரிமையுடன் உலர்த்தியிருக்கிறார் . 
வாழ்வின் உண்மை நிலையைக் கண்டவர் உய்திகாண விரைகின்றார் . 

கையில் அமைந்த கருவியைக் கொண்டு எய்த உரியதை 
விரைந்து அடைந்து கொள்பவர் பிறந்த பயனைப் பெற்றவராய் 
உயர்ந்து திகழ்கின்றார் . உரிய துணையைப் பருவம் கண்டு பயன் 
படுத்தாதவர் அரிய பயனை இழந்து அவலம் அடைய நேர்கின்றார் . 
எதையும் எதிர் அறிந்து பேணுகின்றவர் இனிய பலன் 
கின்றார் . அங்ஙனம் பேணாதவர் வீணாய் அழிகின்றார் . 

வருமுன்னர்க் காவாதான் வாழ்கை எரிமுன்னர் 
வைத்தூறு போலக் கெடும் . 

( குறள் , 435 ) 
காலம் கருதிக் காவாவழி வாழ்வு பாழாம் எனத் தேவர் இவ் 
வாறு அருளியுள்ளார் . முன் அறிந்து காப்பது நன்மை ஆகின்றது . 

உள்ள பொழுதே உயிர்க்கு உறுதி ஓர்ந்து கொள்க . 

ஒரு மனிதனுக்கு ஆயுளாய் அமைந்துள்ள காலம் நாளும் 
கழிந்து கொண்டே இருக்கின்றது . அக் கழிவு முடிவில் உயிர் 
அழிவாய் முடி தலால் அங்ஙனம் முடிவு நேருமுன் முடிவான 
பயனைக் கடிது காணுவது கதி விவேகம் ஆயது . 

உயிர்க்கு உறுதி என்றது துயர்க்கு நிலையமான தொடர்பு 
களில் தோயாமல் உயர்கதி பெறுதலை . துயரத்திலிருந்து துயரமே 
விளையும் ஆதலால் அதனை எவ்வழியும் அயல் ஒதுக்கி நல்ல 
இயல்புகளை வளர்த்து வருவது நலமாம் . அந்த நன்மையுடையவர் 
புன்மை யாதும் காணாமல் புண்ணிய கதிகளையே காண்கின்றார் . 

மனம் மொழி மெய்களைப் புனித வழிகளில் ஒழுக்கி யாண் 
டும் இனிய நீர்மையனாய் எவ்வுயிர்க்கும் ஒருவன் இதம் புரிந்து 
வரின் அது தன் உயிர்க்குத் தனியான ஓர் இன்ப நிலையமாய்த் 
தழைத்து வருகின்றது . தெய்வ சிந்தனையால் மனம் மகிமை பெறு 
கின்றது ; மெய் பேசுவதால் வாக்கு மான்பு ஜகின்றது . இதமான 


812 

தரும தீ பிகை . 
உபகாரங்கள் செய்து வருவதால் காயம் தூய்மையாய் மேன்மை 
அடைகின்றது . உள்ளம் கனிய எல்லாம் இனிமை யாகின்றன. 

மூன்று கரணங்களையும் இவ்வாறு செவ்விய நிலைகளில் 
செலுத்தி வருபவன் எவனோ அவன் தனது வாழ்நாளைத் திவ்விய 
மகிமை யாக்கிய தெய்வீக மனிதன் ஆகின்றான் . 

இனிய நீர்மைகள் கெழுமிப் புனித நிலையில் ஒழுகி வருபவர் 
மனித சமுதாயத்துள் மருவி யிருப்பினும் அவர் தனியே ஒளி 
மிகுந்துள்ளனர் . அவருடைய எண்ணம் செயல்கள் யாவும் புண் 
ணிய மணம் வீசி யாண்டும் கண்ணியம் கனிந்து திகழ்கின்றன . 
“ உடுப்பது சீலம் ; உணவு வீட்டு அமுதம் ; 

உவப்பது ஞானமா மடந்தை ; 
கொடுப்பதும் அருளைக் ; கொள்வதும் அறத்தை ; 

இருப்பதும் அருந்தவக் குகையாம் ; 
விடுப்பது குற்றம் ; தொடுப்பது சாந்தம் ; 

வெல்வதும் தம்மை ; மெய்க் குரவன் 
அடித்தல மலரே முடிப்பது ; பிறப்பை 

அறுப்பவர்க் கருந்தொழில் இவையே . ( மெய்மொழி ) 
தமது வாழ்நாளில் பிறவியை நீக்க முயலும் பெரியோரு 
டைய இயல்புகளை இது குறித்துள்ளது . பிறவி எவ்வழியும் துன 
பங்களையுடையது ஆதலால் அது மீண்டும் நேராதபடி செய்து 
கொள்வதே உயிர்க்கு உண்மையான நன்மை செய்த படியாம் , 

பெற்ற உடம்பும் உற்ற ஆயுளும் பெரும் பயன் அடைம் 
வுரியன . எதை அடையின் என்றும் குன்றாத இன்பநலம் கிடைக் 
குமோ அதை அடைவதே அறிவுடைமையாம் . 

அரிய பெரிய 
சாதனங்கள் கையில் அமைந்திருக்கும் பொழுதே உரிய பலனைப் 
பருவமுடன் கருதிப் பெறாமல் இருப்பது பரிபவமாய் முடியும் 
ஆதலால் கடிதில் ஆய்ந்து கதி நலம் காண்பது மதி நலமாகும் . 

உனக்கு உரிமையாய் வாய்த்துள்ள வாழ்நாளைக் கொண்டு 
உயிர்க்கு உறுதியை விரைவாகச் செய்து கொள்ளுக ; அங்ஙனம் 
கொள்ளின் அது பிறவிப்பயனைப் பெற்ற பெரிய இன்பப்பேறாம் . 

வாழ்நாளை வாழ்நாளாச் செய்க வழுவினோ 
பாழ்நாள் உயாககுப் பழி . 
இதனை உள்ளம் கொண்டு உண்மை தெளிக . 


44. வாழ்நாள் . 


. 


813 


432. உள்ள நாள் நாளும் ஒழிந்தோட ஓர்பயனும் 

கொள்ளாது நின்று குதிக்கின்றாய் - வெள்ளமெனப் 
போனநாள மீளாதே பொள்ளென்று கூற்றுவனேர் 
ஆனபோ தென்னாம் அறி . 

( உ ) 


வவாறு 


உனக்கு ஆயுளாக அமைந்த நாள் நிதமும் கழிந்து போதலை 
உணராமல் 

உள்ளம் களித்து நிற்கின்றாய் ; வெள்ளம் போல் 
போனநாள் மீண்டு வராதே , கூற்றுவன் எதிரே நீ மாண்டு போ 
வாயே ! அதனை ஓர்ந்து உறு திநலம் தேர்ந்து கொள்க என்பதாம் . 

இது , தினம் கழிவதை மனம் தெளிக என்கின்றது , 

மனிதனுடைய வாழ்நாள் மிகவும் சிறுமையுடையது ; ஒரு 
நிலையும் இல்லாதது ; பல துயர்கள் மருவியது . இவ்வளவு காலம் 
இந்த உடலோடு இருப்போம் என்று யாரும் வரைந்து கூற முடி 
யாதது . நாளும் விரைந்து செல்லும் இயலபினது . 
கழிந்து ஒழிந்து போகின்ற நிலையான மனிதன் சிறிது உணர்ந்தா 
லும் உள்ளம் பெரிதும் கலங்குவான் . தினமும் இறந்து படுதலை 
உணர்ந்து பாராமையால் பிறந்த பயனை அடைந்து கொள்ளாமல் 
பேதையாய் ஒழிகின்றான் . 
பிறந்தவர் இறத்தல் பிழையாது என அறிந்தால் , 
உறுந்துயர் ஒழிந்து இனிய உண்ண நினைவாரோ ? 
மறந்து விடயத்து மயல் உற்றிடுதல் வான்மீது 
இறந்த வரையுச்சி விழுவோன் இடைகொள் இன்பம் . 

(குறுந் திரட்டு ) 
இறந்து படுதலை மறந்துள்ளது மிகுந்த பரிதாபம் என்று 
பரிந்து கூறியுள்ள இது ஈண்டு அறிந்து கொள்ள வுரியது . 

ஆகாயத்தை அளாவி நிற்கின்ற உயர்ந்த மலையுச்சியி லிருந்து 
கீழே உருண்டு விழுகின்ற ஒருவன் இடையே அனுபவிக்கின்ற 
கால அளவையே மனிதன ஞாலத்தில் காண்கின்றான் 

என்றமை 
பால் வாழ்வின் நிலையை ஓரந்து உணர்ந்து கொள்ளலாம் . 

தனது வாழ்நாள் நிலைமையை ஒருவன் உண்மையாக 
வானாயின் அவன் உணவு உண்ண விரும்புவானோ? நாளைக் காலை 
உனக்குத் தூக்கு என்இ . ஒருவனுக்கு மாண தண்டனை விதித்தால் 


உணர் 


இன் 


எறான . 


814 

தரும தீபிகை. 
அந்த அழிவு நிலையை நினைந்து அவன் மனம் என்ன பாடு படும் ? 
உணவு செலலுமா ? உறக்கம் வருமா ? ஒவ்வொரு நிமிடமும் எவ் 
வளவு துயரம ! உடம்டை விட்டு உயிர் பிரிந்து போ தலை நினைந்த 
போது உள்ளம் துடிதுடிப்பதை உரைகளால் உரைக்க முடியாது . 
அவ்வளவு பரிதாப நிலையில் மனித வாழ்வு மருவி யுள்ளது . 
நினைந்து பாராமையால் நெஞ்சம் கவலாது நிமிர்த்து திரிகின்றார் . 

கால பாசத்தை மனிதனது கழுத்தில் பூட்டித் தன் கையில் 
பிடித்துக் கொண்டு எமன் இமையாது நிற்கின்றான் . 

அமையம் 
வந்தவுடன் விரைந்து இழுததுக கொளகின்றான் . அந்த அழிவு 
நேரு முன் இங்கே வந்த பயனை அடைந்து கொள்பவன் அழியாத 
இன்பநலனைக் காண்கின்றான . அவ்வாறு கொள்ளாதவன் துன்ப 
நிலைகளில் வீழ்ந்து ஓயாது சுழன்று மாள 
மிதவையின் நோக்கு அமைத்துழலும் மீன் கொலைஞன் போல் கவரும் 
பதம இதுஎனப் பார்த்துழலும் பாழ்ங்கூற்று உண்மையினாலஎவ் 
விதமும உடம்பு ஒழியும் ; அதன் மேல புரிவது ஒன்றும் இலை ; 
இதம அகதமே உயிர்க்குத் துணையாக எய்திடுமே . 

(திருப்பெருந்துறை ) 
உடம்பு எவ்வழியும் ஒழிந்து போம் ; உயிர்க்கு உறுதிநாடி 
உய்க என இது உணர்த்தியுள்ளது . உவமையை நுனித்து நோக் 
குக . காலனை த தூணடில காரனோடு ஒப்பு ரைத்தது பிறவிக்கடலில் 
கிடந்துழலும் மனித மீன்களைப் பிடித்து வரும் கொலத தொழி- 
கருதி . புலையான கொலை வாயிலேயே மானிட வாழ்வு நிலையாயுள் 
ளது . நிலைமையைஉணர்வது ஞானம ;உணராது அழிவதுஈனமரம . 

மீனும் மனிதனும் சில வகையில் நிலை ஒத்துள்ளனர் . அந் 
நிலைமைகளை நினைந்தபோது வியந்து கொள்கின்றோம் . அது நீரில் 
வசிக்கின்றது ; இவன் நிலத்தில் வாழ்கின்றான் ; அது தூண்டில் 
இரையை விழுங்கி மாண்டு படுகின்றது ; இவன் கண்ட சுவைகளை 
எல்லாம் விழைந்து கதி அழிகின்றான் . சின்ன மீன்களை அது 
தின்று விடுகின்றது ; தன் இனம் என்றும் பாராமல் ஏழை எளி 
யவர்களை இரக்கம் இன்றி இவன அழிவு செய்கிறான் . 

பெரிய 
மீனுக்குச் சின்ன மீன் இரை " என்னும் பழமொழி வலிய செல் 
வர் மெலியரை நலிவு செய்யும் கொடுமை கருதி வந்தது , மனித 


44 . 


வாழ்நாள் . 


815 


2 . 


சாதி மீன் இனத்தை ஒத்துளது என ஈனமான இழிவு நிலையை 
மேல் நாட்டுக் கவிஞரும் விநயமாய்க் கூறியுள்ளனர் . 

" I marvel how the fishes live in the sea ." 

கடலில் வாழ்கின்ற மீன்களைக் குறித்து நான் ஆச்சரியம் 
அடைகின்றேன் என்று ஒரு வலைஞன் மகன் தன் தந்தையிடம் 
இவ்வாகறினான் . அதற்கு அவன் பதில் கூறியது அயலே 
வருகின்றது . 
" Why , as men do a - land ; the great ones eat up the little ones 

( Pericles, 2-1 ) 
" சிறியரைப் பெரியர் விழுங்கி மனிதர் பூமியில் வாழுதல் 
போல் கடலில் மீன்கள் வாழுகின்றன " என அவன் இங்க 

ங்ஙனம் 
கூறியிருக்கிறான் . சுய நலமும் கொடுமையும் குரோதமும் பேரா 
சையும் பெருகியுள்ளமையால் மானிட வாழ்வுகள் ஈனங்களாய் 
இழிந்து நிற்கின்றன . இளிவு தெரியாமல் களி மிகுத்து விளிவுறு 
கின்றனர் . 

சிறிய வாழ்நாளையுடைய மனிதன் அதனை இனிய வழிகளில் 
பயன் படுத்தி இன்டநலம் காணாமல் கொடிய செயல்களைப் புரிந்து 
கொடுந்துன்பங்களை விளைத்துக் கொள்வது நெடிய மடமையாம் . 

அரிய காலம் உள்ள பொழுதே உரிய நலனைப் பெற்றுக் 
கொள்ள வேண்டும் . இல்லை யேல் பெருங்கேடு காண நேரும் . 

வெள்ளம் எனப் போன நாள் மீளாதே . 
நாளின் கழி 

வை விழிகாண இது காட்டியது ஏகாரம் பரிதாப 
நிலையை அறிவுறுத்தியது . காலம் விரைந்து கழிந்து கொண்டே 
யிருக்கிறது . ஆற்றில் ஓடுகிற நீர் ஓட்டம் போல் இடையறது 
காலம் வேகமாய்ப் போய்க் கொண்டுள்ளமையால் அதன் பயனை 
அடையா வழி வாழ்வு பாழாய் மனிதன் வீழ்வுறுகின்றான் 

என் . 
கழிந்து பேச 

போன நீர் மீளாது , இழந்து போன காலமும் எய் 
தாது . உயிர்க்கு உறுதியான இனிய நலன்களைச் செய்து கொள்ள 
வுரிய அரிய பொழுதை வறிதே இழந்து நிற்பதினும் பெரிய 
இழவு வேறு யாசம் இலை. 
Every wasted day constitutes an irretrievable loss ( Kirby ) 

! வீணாகக் கழியும் நான் மீள படியாத ஒரு கேடாம் 


816 


தரும தீபிகை. 

. 


னும் இது ஈண்டு எண்ணத்தக்கது . இழந்த பொருளை - முயன்று 
பெறலாம் ; கழிந்த பொழுதை மீட்டும் காணமுடியாது . பொருள் 
நட்டம் முதலிய எந்தக் கேட்டினும் காலத்தைப் பழுது ஆக்கு 
வது சாலவும் தீதாம் . நாள் வீண் ஆயின் , ஆள் வீணே . 

தனக்கு உயிராதாரமாய் வாய்த்துள்ள காலத்தை யாதும் 
வீண் ஆக்காமல் எவன் பயன் படுத்தி வருகின்றானோ அவனே 
சிறந்த மதிமான் ; உயர்ந்த பாக்கியவான் . 

பகல் இரவு எனக் காலம் கழிந்து கொண்டேயிருக்கலால் 
அதனை அறி வோடு பயன் ஆக்கிக் கொள்கின்றவன் பெரும் பேறு 
பெற்றவனாய் வியனிலையில் விளங்கி நிற்கின்றான் , 
" One secret in education is to know how wisely to lose time " 

( Herbert Spencer) 
காலத்தை நல்ல பயனாகக் கழிக்கத் தெரிவகே கல்வியின் 
உயர்ந்த நிலையாம் என ஹெர்பெர்ட் ஸ்பென்ஸர் என்பவர் இவ் 
வாறு கூறியிருக்கிறார் . நாளை உணர்ச்சியோடு கழிப்பவன் உயர்ச்சி 
யடைத்து ஒளி மிகப் பெறுகின்றான் . 

காலம் ஓயாது சலித்துக் கொண்ட பிருக்கின்றது . 
சக்கரம் என்னும் உருவகக்கால் அதன் ககிவேகம் அறியலாகும் . 
விரைந்து செல்லும் இயல்பினது ஆதலால் அதனை நிறுத்த இய 
லாது . கழிந்து போகின்ற பொழுதை நல்ல சிந்தனைகளால் பால் 
படுத்திக் கொள்ளுகின்றவன் தன் வாழ்நாளைப் புனிசம் 
புண்ணிய நிலையில் உயர்த்திக் கொள்கின்றான் . 

வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃது ஒருவன் 
வாழ்நாள் வழியடைக்கும் கல் 

( குறள் 38 ) 
நாளை வீண் ஆக்காமல் நல்லது செய்கின்றவன் பிறவி தீர்ந்து 
பேரின்பம் காண்கின்றான் எனத் தேவர் இங்கனம் 
யிருக்கிறார் . வீழாத நாள் மேலான கதியை அருளுகின்றது . 

தனக்குக் கிடைத்த ஆயுள் காலக்தை யாதும் பாழ் அக்க " 
மல் புனிதமாகப் பயன் படுத்திக் கொண்டவன் புண்ணிய மூர்த் 
தியாய் உயர்ந்து போகின்றான் ஆகலால் அவன் மீண்டு ஒரு ஊன 
உடலை எடுத்து மானுட வாழ்வில் மருவான் என்க . 

மறுபடியும் 


கால 


அருளி 


44. வாழ்நாள் . 


817 


உடலோடு கூடி வாழும் காளைச் செய்து கொள்ளாமையே வாழ் 
நாளின் தலையாய பயனாம் . பிறவா நெறியைப் பெறுவதே பிறவிப் 
பேறாம் . வாழ்நாள் வழி கொடிய துயரங்களை யுடையது ஆதலின் 
அதனை அடை என்றார் . 

ஒருபால் திருத்த ஒருபால் கிழியும் 
பெருவாழ்க்கை முத்தாடை கொண்ட- திருவாளா! 
வீணாள் படாமைநீ துன்னம்பெய் யேயாக 
வாணாள் படுவ தறி . 

( அறநெறிச்சாரம் ) 
அல்லல் பல மிடைந்த வாழ்நாளை நல்லது செய்து கழி ; 
பொல்லாத வழியில் பொழுதைப் போக்காதே ; போக்கின் இழு 
தையாய் இழிந்து அழி துயரில் ஆழ்ந்து அலமந்து படுவாய் . 

கூற்றுவன் நேர் ஆனபோது என்னாம் ? 

யிர்க்கு உறுதிநலன் ஒன்றும் கருகாமல் காலத்தை வீணே 
கழித்து நின்றவன் முடிவில் காணும் பரிதாப நிலையை எண்ணி 
யுணரும்படி இது எதிர்காட்டி நின்றது . தனக்கு வாய்த்த வாழ் 
நாளை நலமாக் கழித்தவன் தருமவானாய் மருவி வருதலால் எம 
தருமன் அவனை உவந்து போற்றி உயர்ந்த பதவியில் உய்க்கின் 
றான் ; அல்லா தவனைக் கடுத்து நோக்கி அதோ கதியில் தள்ளி 
விடுகின்றான் . இங்கே காலத்தை வீணாக்கழித்தவர் அங்கே காலன் 
எதிரே கலங்கி விழித்துக் கதி இழந்து நிற்கின்றார் . 

பொழுதைப் பழுதாக்காதே ; அதனைப் புகழ் புண்ணியங் 
களாக மாற்றி இகபரங்கள் ஆற்றி உயர் கதி யுறுக . 


433. காலம் கழிதோறும் காலன் கடுகிநம் 

மேலோடி வேகமுடன் மேவுகின்றான் - மூலம் 
தெரியாமல் ஏதேதோ சிந்தித் துவந்து 
வருகின்றீர் என்செய்தீர் வந்து . 


( 
கூ 
) 


காலம் கழிந்து போகும் தோறும் காலன் நம்மேல் விரைந்து 
ஓடி வருகின்றான் ; முடிவின் மூலம் தெரியாமல் நெடிய பல 
எண்ணி மடிகின் றீர் ! அந்தோ இவ்வுலகில் வந்து என் செய்தீர் ? 
அதனைச் சிந்தனை செய்து தெளிக என்பதாம் . 

10 : 


818 


தரும தீபிகை. 


தமக்கு நேர்வதை உணராமல் மதி கேடராய் 

மனிதர் 
களித்து வாழ்வது அதி கேடாம் என இது உணர்த்துகின்றது . 

மதி நலம் உடையவன் மேதை என மிளிர்கின்றான் . அஃது 
இல்லாதவன் பேதை என இழிகின்றான் . உலக நிலையிலும் , கலை 
அறிவிலும் எவ்வளவு மேதையாயிருந்தாலும் ஆன்ம வுரிமையை 
இழந்து விடின் அவன் இழிந்த பேதையே ஆகின்றான் . 

காட்சி , கருத்து என்னும் இருவகை நிலையிலிருந்து அறிவு 
பெருகி வருகிறது . 

கண்ணால் காண்பதும் , காதால் கேட்பதும் , 
கருதியுணர்வதும் அறிவின் பருவங்களாய் மருவி நிற்கின்றன . 

மேலே வானம் ; கீழே பூமி ; இடையே பல வகையான சீவ 
கோடிகள் காணப்படுகின்றன . கண்ட இவற்றோடு அமையாமல் 
அண்ட கோடிகளையும் ஆதி மூலப் பொருளையும் உண்டு என்று 
கருதி உறுதி செய்து கொள்கின்றான் . யூக விவேகங்கள் மனித 
னுக்கு இவ்வாறு இனிது அமைந்திருந்தும் உண்மை நோக்கி 
உய்தி காண்பதில் ஊனமுற்று நிற்கின்றான் . வந்த பிறவியையும் 
வாழ்நாள் வரவையும் யாதும் எண்ணியுணராமல் வைய மய்யலில் 
உழந்து வருதலால் வெய்ய துயரங்கள் விளைந்து பெருகுகின்றன . 
உண்மை தெரிவது நன்மை தருகின்றது . 

காலம் கழிதோறும் காலன் கடுகி நம் 
மேல் ஓடி வேகமுடன் மேவுகின்றான் . 
என்றது நமது வாழ்வின் நிலைமையைக் கருதி உணர்ந்து 
றுதி காண வந்தது . காலன் என்னும் பெயர் காலத்தைக் கவ 
னித்து நிற்பவன் என்ற ஏதுவான் நேர்ந்தது . குறித்த காலத் 
துக்கு மேல் யானை பும் ஈண்டு ஒரு கணமும் அவன் வைத்திருக்க 
மாட்டான் . நாள் ழி . 

வை நமன் வரவாக் கருதுக என்றது 
உயிர்க்கு இனிய உய்தி நிலையை விரைவில் உறுதல் கருதி . 

காலம் கழிந்து போக ஆயுள் குறைந்து வருகிறது ; அவ்வரவு 
சாவு ஆய் முடிகின்றது ; ஆகவே அம் முடிவினை உணர்ந்து உறுதி 
நலனைக் கடிதில் கைக்கொள்ளுவது கடமை ஆயது . 

வதை இனிது என்று ஏமாந்து நில்லாதே ; அதனை 
உனது உயிரின் அழிவாக நினைந்து உய்க என நினைவுறுத்தியது 


க 


நாள் கழி 


44. வாழ்நாள் . 


819 


நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர்ஈரும் 
வாளது உணர்வார்ப் பெறின் . 

( குறள் , 334 ) 
உன் உயிரை ஈர்கின்ற வாள் என்று நாளை நினைக 
நாயனார் இதில் உணர்த்தி யிருக்கிறார் . ஈர்தல் = அறுத்தல் . 
ஞாயிறு , திங்கள் முதலிய ஏழு நாள்களும் ஈர்வாளின் கூரிய பல் 
லுகள் . அவை ஓயாமல் மென்று தின்று கொண்டேயிருக்கின்றன . 
வாரம் சென்று மீள்வது நீ பொன்றி மாள்வதாம் . நாளின் கழிவை 
உயிரின் அழிவாக ஓர்ந்து உணர்பவர் அரியர் ஆதலால் உணர் 
வார்ப் பெறின் என்றார் . உணரின் பொழுதைப் பழுதாக்காமல் 
விழுமிய பயனை விரைந்து கொள்வன் என்பதாம் . 

ஒரு மரத்தை அடியில் ஒருவன் வெட்டும் போது அதன் 
மேல் உள்ள பறவைகள் தம் குடி யிருப்புக்குக் கேடு வந்தது 
என்று முன்னறிவுடன் அயலே நல்ல இடம் தேடி ஓடி விடுகின் 
றன , காலத் தச்சன் நாள் என்னும் ஈர்வாளால் ஓயாமல் அறுத் 
துக்கொண்டே யிருக்கின்றான் ; தன் அழிவு நிலையை யாதும் உண 
ராமல் மனிதன் மனம் களித்துள்ளது பெரிய மதி மயக்கமேயாம் . 
எறிந்திடு மரத்தின் வாழும் இருஞ்சிறைப் பறவை அப்பால் 
பறந்திட நினையா தாகின் பயக்கும் ஓர் நன்மை உண்டோ ? 
குறைந்து நாள் என்னும் கூர்வாள் அரிதரக் குன்றும் ஆக்கை 
உறைந்துயர் நெறியின் எட்டா உயிர்க்கு நன்கு உறுங்கொல் அம்மா ! 
மானிட யாக்கை என்னும் மருவரும் பஃறி பெற்றும் 
ஊனமில் குரவன் சொல்லாம் ஓடம் உய்ப்பவனோடு எம்சீர் 
ஆனதோர் அனுகூலக்கால் அணுகவும் பிறவி வேலை 
தான் ஒழிதர எண்ணாதான் தன்னையே கொல்வன் அன்றே . 

( பாகவதம் . 11-11 ) 
உத்தவன் உன்னும் மன்னனை நோக்கிக் கண்ணன் இன்ன 
வாறு கூறி யிருக்கிறான் . பஃறி == தோணி , பிறவிக் கடலைக் கடத் 
தற்கு இனிய துணையான மனித தேகத்தைப் பெற்றும் உய்தி 
காணாமல் ஒழிவது வெய்ய பழியாம் என உள்ளம் வெதும்பியுள் 
ளமை உரையில் வெளியாயது . தன்னையே கொல்வன் என்றது 
தன் உயிர்க்கு உறுதி புரியாத ஊனம் கருதி . 

காலம் கழிந்து போவது காலன் விரைந்து வருவதாம் என் 
றது வாழ் நாளின் நிலைமையை நினைந்து கொள்ள வந்தது . 


820 


தரும தீபிகை 


மனிதன் நாளும் இறப்பிலேயே நடந்து கொண்டிருக்கின் 
றான் . முடிவு நேருமுன் முடிவான பயனை 

பயனை அவன் அடைந்து 
கொள்ள வேண்டும் . 

The Spirit walkes of every day deceased . 
Time flies, death urges. 

( Young ) 
“ ஆவி நாளும் சாவிலேயே நடக்கின்றது ; காலம் பறந்து 
போகின்றது ; மரணம் விரைந்து வருகின்றது " என எட்வர்டு யங் 
என்பவர் இங்ஙனம் எழுதியிருக்கிறார் . 

மெய்யறிவாளர் எவரும் காலத்தின் அருமையைக் கரு 
யுணர்ந்து அதனைப் பருவமதவறாமல் உறுதி செய்து கொள்ளுகின் 
றனர் . கால பலனைப் பெறாதவா கடையாய் இழிந்து கழிகின்றார் . 

மூலம் தெரியாமல் உவந்து வருகின்றீர் 

காலம் கழிவதையும் மேல் விளை வதையும் யாதும் கருதியுண 
ராமல் மாய மோகங்களில் ஆழ்ந்து மக்கள் களித்து நிற்கும் 
நிலையை இது பழித்து வந்தது . 

சூரியன் உதிக்கின்றான் ; மறைகின்றான் ; இரவு வருகின்றது ; 
விரைவில் போகின்றது ; இவ்வாறு பகல் இரவாய்த தோன்றி 
வருவதில் தன் வாழ்நாள் மாய்ந்து படுவதை ஊன்றி உணராமை 
யால் உள்ளம் உவந்து , துள்ளித் திரிகின்றார் ; சிறிது உணரின் 
பெரிதும் மறுகி உறுதி நலனை நாடி உய்தி பெறுவர் . 

ஏது ஏதோ சிந்தித்து என்றது யாதொரு பயனும் இல்லாமல் 
பாழான எண்ணங்களை வீணாக எண்ணி விளிந்து படுதலை . உயிர் 
நிலையமான நாள் பழுதே கழித்து ஒழிவதை நினைந்து கவலாமல் 
உவந்து வருவது முழுமூடமான இழி மடமையாம் . 

நேரே எதிர்ந்து வருகிற இழவுகளை அறிந்து கொள்ளாமை 
யால் மனம்கள் களித்து மதிகள் மருண்டு வாழ சேர்ந்தனர் . 
தினங்கள் செலச் செல ஏதோ பெற்றது போல் 

களிக்கும் நெஞ்சே! தினங்களோடு 
கனங்கொளும் உன் ஆயுளுள் நாள் கழிவது உணராய் 

உயிர் தீர் காயம் சேரும் 
வனம கடுகி வா என்ன விளித்துன் பால 

தினம நெருங்கும வண்மை உன்னி 
முனம கொள் அறியாமையை நீ இனங்கொள்ளாது 
அறம் செய்ய முயலுவாயே . 

( 1 ) 


44. வாழ்நாள் . 


821 


இன்று அருணோதயம் கண்டோம் ; உயர்ககன 

முகட்டின் மிசை இந்தப் பானு 
சென்றடைய நாம் காண்பது ஐயம் ; அதைக் 

காணகினும் மேல் திசை யிருக்கும் 
குன் றடையும் அளவுநாம் உயிர் வாழ்வது 

அரிது ; அதன் முன் குறுகும் கூற்றம் 
என் றச்சத் துடன் மனமே மறவாமல் 

அறவழியின் ஏகுவாயே . ( நீதிநூல் ) ( 2 ) 
கழிந்து போகின்ற நாள்களின் நிலைகளை உளம் தெரிய 
விளக்கி உறுதிநலனை ஓர்ந்து கொள்ளும்படி இவை உணர்த்தியுள் 
ளன . பொருள் உண்மைகளை நன்கு உணர்ந்து கொள்ளவேண்டும் . 

என் செய்தீர் வந்து ? 

மூன் செய்த புண்ணிய பலத்தினால் இந்த அரிய பிறவியை 
அடைந்து வந்திருக்கிறீர் ; அங்கன 

மனம் வந்துள்ள நீர் இங்கே 
செய்து கொண்ட உய்தி நலன் என்ன ? அதனை உணர்த்து 
சிந்தித்து விரைந்து பயன் பெறுக என இது வேண்டி நின்றது . 

காலம் சீவிய நீர்மையது ; அதனை வீண் கழிக்கலாகாது . 
வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் 
தாழ்த்தச் சென்னியும் தந்த தலைவனைச் 
சூழ்த்த மாமலர் தூவித் துதியாதே 
வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே . ( தேவா ரம் ) 
ஒரு பட்லால் ஓங்குமுந்நீர் அடைத்துல கங்கள் உய்யச் 
செருவி லே அரக்கர் கோனைச் செற்றநம் சேவகனார் 
மருவிய பெரிய கோயில் மதிள் திரு அரங்கம் என்னா 
கருவிலே திருவிலாதீர் ! காலத்தைக் கழிக்கின் றீரே . 

( திருமாலை ) 
தெய்வ சிந்தனையில் காலம் கழியவிடின் அது உய்தி தருவ 
தாம் என அப்பரும் , தொண்டரடிப் பொடியாழ்வாரும் இவ்வாறு 
குறித்திருக்கின்றனர் . மனிதனாய் வந்து வாழ்ந்தவன் புனிதனை 
எண்ணிப் புண்ணியவானாய் உயர்ந்து போகி வேண்டும் 
மேலோர் உணர்த்தியுள்ளனர் . 

சிவ்வகையிலும் வாழ்நாளைச் செவ்விய நீர்மையில் பயன் 
படுத்தித் திவ்விய நிலைமையை அடைந்து கொள்ளுக . 


என 


(ச) 


822 

தரும தீபிகை. 
434. எடுத்த உடம்பழியு முன்னே இவணீ 

அடுத்த பயனை அடைக - விடுத்திருந்தால் 
பாழாக் கழித்த பழி நாள னாய்த்துயரில் 
ஆழா அழிவை அறி . 

( 
இ - ள் 
உடல் அழிந்து படுமுன் உயிர்க்கு உரிய பயனை அடைந்து 
கொள்க ; அடையாயேல் பாழான பழியாளனாய் இழிந்து அழி 
துயரில் ஆழ்ந்து ஒழிவாய் என்பதாம் . 

இது உயிர்நலன் காண்க என்கின்றது . 

தேக நிலையை எதிர் அறிந்து தேகிக்கு உறுதிநலனை ஓர்ந்து 
கொள்ளுகிறைவன் எவனோ அவனே பிறவிப் பேறு பெற்ற 
பெரியவன் ஆகின்றான் ; அங்ஙனம் கொள்ளாதவன் உலக 
யில் எவ்வளவு உயர்ந்தவனாயிருந்தாலும் இழிந்தவனாய்க் கழிந்தே 
போகின்றான் . இனிய கதியை இழந்து நிற்பது கொடிய கேடாம் . 

எடுத்த உடம்பு என்றது இந்தப் பிறவியில் வினைவயத்தால் 
மருவி வந்துள்ள மனித தேகத்தை . சரீரம் நிலையில்லாதது ; அழி 
யும் காலம் அறிய முடியாதது ; ஆதலால் அது நல்ல நிலையில் 
உள்ளபோதே உயிர்க்கு உறுதி செய்து கொள்வது உயர் ஞான 
மாம் . மெய்யுணர்வால் உய்தி பெறாவழி வெய்ய துயர்களாம் . 

அடுத்த பயனை அடைக . 

அரிய மனித உடம்பை எடுத்து வந்த ஒருவன் அதனால் 
அடைய உரிய உயர் பயன் யாது ? எனின் , வேறு ஓர் பிறவியை 
அடையாமையேயாம் . பிறவி துன்பமுடையது ; பிறவாமை இன்ப 
மானது ஆதலின் அது வெறுக்க நேர்ந்தது ; இது வேண்டநின்றது . 

எவ்வளவு உயர்ந்த வாழ்வில் பிறந்திருந்தாலும் அல்லல் 
களும் கவலைகளும் அவலங்களுமே நிறைந்துள்ளமையால் பிறவி 
வேண்டாம் என்றே மெய்யுணர்வுடையார் யாவரும் யாண்டும் 
ஆண்டவனை நோக்கி வேண்டி நிற்கின்றனர் . 

வேதநூல் பிராயம் நூறு மனிசர் தாம் புகுவரேனும் 
பாதியும் உறங்கிப் போகும் ; நின்றதில் பதினையாண்டு 
பேதைபாலகனது ஆகும் ; பிணிபசி மூப்புத் துன்பம் 
ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே . 

(திருமாலை ) 


44. வாழ்நாள் . 


823 


பிறவியிலுள்ள அல்லல்களை எல்லாம் சுட்டிக் காட்டித் 
தனக்கு இனிமேல் பிறவியே வேண்டாம் என்று ஆழ்வார் இவ் 
வாறு சொல்லியுள்ளார் . வாழ்வின் அனுபவங்கள் உணர வந்தன . 

மனிதனுக்குப் பூரணமான வயது நூறு . அது முழுவதும் 
கிடைப்பது அரிது ; கோடியில் ஒருவனுக்கும் கூடாத அது ஒரு 
வேளை கூடினாலும் உறக்கம் முதலியவற்றால் முக்கால் பாகத்திற்கு 
மேல் விணே ஒழிந்து போகும் ; மீதமாய் எஞ்சியுள்ளது மிகவும் 
கொஞ்சம் ; அதுவும் துன்ப மயம் என நெஞ்சம் அஞ்சியிருக்கிறார் . 

மனித வாழ்வு எவ்வழியும் துயரங்கள் அடர்ந்து தொல்லைகள் 
தொடர்ந்திருத்தலால் யாண்டும் எள்ளி இகழ நேர்ந்தது . 
“ Our days begin with trouble here , 

Our life is but a span , 
And cruel death is always near , 

So frail a thing is man .” ( N. E. Primer ) 
" நமது வாழ்நாள் துயரங்களில் தோன்றியது ; உயிர்வாழ்வு 
மிகவும் குறுகியது ; கொடிய மரணம் எப்பொழும் கை நீட்டி 
யுள்ளது ; மனிதனிலை மிகவும் பரிதாபமானது என மேல்காட்டுக் 
கவிஞரும் இவ்வாறு பாடியிருக்கிறார் . 

ஆயுள் நாளும் கழிந்து கொண்டே இருக்கின்றது ; சரவு 
தேருமுன் ஆவதை விரைந்து செய்து கொள்ளுவது நல்லது . 

இன்றுளார் இன்றேயும் மாய்வர் ; அவருடைமை 
அன்றே பிறருடைமை யாயிருக்கும் -- நின்ற 
கருட்த்தர் அல்லாத கூற்றின்கீழ் வாழ்வார் 
தருமம் தலைநிற்றல் நன்று . 

( 1 ) 
மின்னும் இளமை உளதாம் எனமகிழ்ந்து 
பின்னை அறிவென்றல் பேதைமை - தன்னைத் 
துணித்தானும் தூங்காது அறம் செய்க ; கூற்றம் 
அணித்தாய் வருதலும் உண்டு. ( அறநெறிச்சாரம் ) ( 2 ) 
இளமையும் நிலையாவால் ; இன்பமும் நின்ற அல்ல ; 
வளமையும் அஃதேயால் ; வைகலும் துன்பவெள்ளம் ; 
உளவென நினையாதே செல்கதிக்கு ஒன்றும் என்றும் 
விளைநிலம் உழுவார்போல் வித்து நீர் செய்து கொண்மின் . 

வளையாபதி ) 


824 


தரும தீபிகை. 


இளமையும் எழிலும் வானத்து இடுவிலின் ஈண்டைமாயும் : 
வளமையும் கிளையும் வாரிப் புதியதன் வரவு போலும் 
வெளியிடை விளக்கின் வீயும் ஆயுவும் என்று வீட்டுக்கு 
உளபகல் ஊக்கம் செய்வர் உணர்வினால் பெரிய நீரார் , 

( மேருமந்தரம் ) 
இவை ஈண்டு எண்ணத் தக்கன . கவிகளை ஊன்றி நோக்கிப் 
பொருள் நிலைகளை ஓர்ந்து கொள்ள வேண்டும் . நல்ல மேதைகள் 
நாளின் கழிவைக் கருதியுணர்ந்து உள்ளம் இரங்கி உறுதிகலங்களை 
உரிமையுடன் உரைத்துள்ளனர் . அவருடைய அறிவும் பண்பாடும் 
மறுமை நோக்கமும் உரைகளில் ஒளிர்கின்றன . 

இந்த ஞாலத்தின் வாழ்வு விரைந்து கழிந்து மறைந்து 
போலது ஆதலால் உயிர் போகுமுன் அந்த இடத்திற்கு உயர்ந்த 
கருவூல 

லத்தைச் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ; இல்லையேல் 
எல்லையில்லாத அல்லல்களும் இழிவுகளும் அங்கே அடைய நேர் 
வீர் ! என நேர்வதை நெஞ்சு தெளிய மேலோர் உணர்த்தியருளி 
உய்தி காட்டியுள்ளார் . 
ஆட்பார்த்து உழலும் அருளில்கூற்று உண்மையால் 
தோட்கோப்புக் காலத்தால் கொண்டுய்ம்மின் - பீட்பிதுக்கிப் 
பிள்ளையைத் தாய் அலறக் கோடலான் மற்ற தன் 
கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று . 

{நாலடியார் , 29 ) 
காலனுடைய கொடுமையைக் கண் காணச் செய்து காலம் 
உள்ள பொழுதே கதி காணுங்கள் என்று இது பாதித் திருக் 
கின்றது . மிகுந்த பிரசவ வேதனைப்பட்டு ஒருச்கி ஒரு கலைக் 
குழந்தையை வருந்திப் பெற்றாள் ; பிறந்தவுடனே அந்தப் பிள்ளை 
இறந்து போயது ; தாய் உள்ளம் துடித்து அலறி அழுதாள் , 
அந்தப் பரிதாப நிலையைப் பார்த்து நின்ற புலவர் உலசரை 
நோக்கிப் புரிந்து பாடிய பாட்டு இது . பீள் = கரு. தோள் கோப்பு 
என்றது கட்டுச் சோற்றை தோளில் கோத்திருப்பது என்க . 

ஒவற்றூருக்குப் போகின்ற ஒருவன் முன் எச்சரிக்கையாய்க் 
கையில் உணவு கொண்டு போனால் சென்ற இடத்தில் யாதொரு 
கவலையுமின்றி உண்டு மகிழ்கின்றான் . இல்லையேல் பசித்துயரால் 
துடித்து அயர்கின்றான் . இவ்வுலகை விட்டு அயலே போகின்றவர் 
அங்கே மறுமைக்கு உரிமையான கருமத்தை இங்கேயே கைக் 
கொண்டு செல்ல வேண்டும் ; இல்லாவிடின் ஆண்டு அல்லலேயாம் 


44. வாழ்நாள் . 


825 


வேற்றுவரில்லா நுமர்ஊர்க்கே செல்லினும் வெகுண்டீர் போல் 
ஆற்றுணாக் கொள்ளாது அடி புறத்து வைப்பீரே அல்லீர்போலும் 
கூற்றம் கொண்டு ஓடத் தமியே கொடுநெறிக்கட் செல்லும் போழ்தின் 
ஆற்றுணாக்கொள்ளீர் ! அழகு அலால் அறிவு ஒன்றும் இலீரே போலும் . 

(சீவக சிந்தாமணி 1550 ) 
நல்ல உறவினர் உள்ள ஊருக்குப் போனாலும் கையில் உண 
வுடன் போகின்றீர் ! அங்ஙனம் உணர்வுடைய நீர் யாதொரு 
காதியும் இல்லாத அயலிடத்துக்குப் போக நேர்ந்தபோது ஏதும் 
துணை கொள்ளாதிருப்பது இழி மடமையாம் என இகழ்ந்து வந் 
துள்ள இதன் பொருளை ஊன்றி உணர்ந்து கொள்ளுக . 

மறுமைக்கு உரிய உறுதித் துணை தருமமே ; அதனை 
விரைவில் செய்து கொள்வது நன்மையாம் . காலம் அரிய பயனு 
டையது ; அதனை வறிது கழிக்க லாகாது . நாள் செய்வது கேள் 
செய்யாது என்பது பழமொழி . இது விழுமிய பொருளுடையது . 
காலத்தை வீணாக்காமல் கருதி ஒழுகுபவன் அரிய பல உறுதி 
நலங்களை எளிதே அடைந்து கொள்கின்றான் . பொழுதைப் பழு 
தாக்கினால் பின்பு அழுது அலறினாலும் அடைய முடியாது . 

பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி 
அழுதேன் ; அரவணைமேல் கண்டு -- தொழுதேன் 
கடல் ஓதம் காலலைப்பக் கண்வளரும் செங்கண் 
அடலோத வண்ணன் அடி . 

( இயற்பா ) 
தமது இளமையில் சில காலம் தெய்வ சிந்தனையின்றிப் 
பழுதானதை நினைந்து பொய்கையாழ்வார் அழுதுள்ளமையை 
இதில் அறிந்து உருகுகின்றோம் . வாழ்நாளில் ஒரு கணம் வீண் 
ஆனால் அது தருமத்தையும் தெய்வத்தையும் இழந்து பாழாய்ப் 
பழி படுகின்றது . நல்ல நாளைப் பாழ் ஆக்குகின்றவன் பொல்லாத 
பாவி ஆகின்றான் . உயிர் நிலையை ஊக்கி உயர் நலனை நோக்குக . 

துயரில் ஆழா அழிவை . 

என்றது உயிர்க்கு இனியதாய் அமைந்த நாளைப் பாழாக் 
கினவன் என்றும் துன்பத்தில் ஆழ்ந்து தொலைவன் என்றவாறு . 

நாள் நலம் பல தருவது ; அதனை வீணே கழிய விடின் வெந் 
துயர் விளையும் ; அதன் நீர்மையைக் 

கூான 

" மையாக ஓர்ந்து சீர்மை 
104 


826 


தரும தீபிகை. 


செய்து கொள்பவன் தெய்வீகநிலையனாய் உய்திநலம் காண்கிறான் 


என 


435. காலன்வாய்ப் பட்ட கவளம்போல் உள்ளாய்நின் 

மூலம் அறிந்துய்க முன் என்று - சீலங்கள் 
எவ்வளவோ கோடி எடுத்து மொழிந்தாலும் 
வெவ்வினையர் கேளார் விரைந்து . 

ள் . 
நீ காலன் வாயில் அகப்பட்ட கவளம் போல் இருக்கின்றாய் ! 
உனது நிலைமையை உணர்ந்து உய்தி காணுக எவ்வளவோ 
ண்மைகளை மேலோர் இரங்கி உரைத்தாலும் தீவினையாளர் 
விரைந்து கேளார் என்பதாம் . 
தனது நிலைமையைத் தானாக 

க உணர்ந்து கொள்பவன் உத்த 
மன் ; பிறர் உணர்த்க உணர்பவன் மத்திமன் ; உணர்த்தியும் 
உணராதவன் அகமன் . இந்த அதம நிலைமைகள் உலகத்தில் 
படர்ந்துள்ள விதங்களை நினைந்து இப்பாசுரம் வருந்தி வந்துள்ளது . 

சீவர்களுடைய தோற்றங்களும் மறைவுகளும் இயற்கை 
நியமங்களாய் யாண்டும் நிகழ்ந்து நிலவுகின்றன . பிறந்து வருகிற 
பிராணிகள் எல்லாம் இறந்து மறைகின்றன . இன்று இவ்வுலகில் 
காணுகின்ற சீவகோடிகளை நூறு ஆண்டுகள் கழித்து 
பார்த்தால் ஒன்றையுமே காண முடியாது . யாவும் புதியனவே 
காணப்படும் . இறப்பகளக்கெல்லாம் பிறப்புகள் ஈடு செய்து வரு 
கின்றன . மேலே எறிந்த கல் கீழே விழுகல் போல் பிறந்து எழு 
வது இறந்து விழுவதற்கே உரிமையாய் இசைந்திருக்கின்றது . 

" Our birth is nothing but our death begun . ( Young ) 

" நம் பிறப்பு நமது இறப்பின் ஆரம்பமே அன்றி வேறு 
ஒன்றும் இல்லை " என்னும் இது ஈண்டு எண்ணத்தக்கது . 

Death borders upon our birth . ( Bishop Hall ) 

“ இறப்பு பிறப்பின் அருகானது ” என பிஷப் ஹால் என்ப 
வர் இவ்வாறு உரைத்திருக்கிறார் . மரணத்தைக் குறித்து மேல் 
நாட்டார் கருதி யுள்ளமை இவற்றால் அறியலாகும். 

காலன் வாய்ப் பட்ட கவளம்போல் உள்ளாய் . 


வந்து 


ஆள் 


44. வாழ்நாள் .. 

827 
என்றது மனிதனது உண்மை நிலையை உணர வந்தது . 

பகல் இரவாய் நாள் கழித்து கொண்டே வருகிறது ; 
அழிந்து கொண்டே வருகிறான் . எமன்வாய் இரையாயுள்ளமையை 
அவன் உணராமையால் உள்ளம் களித்து நிற்கின்றான் . 

கவளம் = வாயில் கொள்ளும் உணவுத் திரளை . வாயுள் 
வைத்த கவளம் உளளே விழுங்கப் படுதல் போல் மனிதன் ஆயுள் 
முடிந்து அழிகின்றான் . காலன் வாய்க் கவளம் என்று காட்டியது 
தனது நிலைமையைக் கருதியுணர்ந்து விரைந்து கதிநலம் காண . 

தோற்றம்சால் ஞாயிறு நாழியா வைகலும் 
கூற்றம் அளந்து நும் நாள்உண்ணும் - ஆற்ற 
அறஞ்செய்து அருளுடையீர் ஆகுமின் யாரும் 
பிறந்தும் பிறவாதார் இல . 

( நாலடியார் ) 


உங்கள் வாழ் நாளை எமன் உண்டு வருகிறான் . இந்த உண் 
மையைக் கண்டு உய்தி பெறுங்கள் என இது உணர்த்தி யுள்ளது . 
சூரியனை நாழியாக் கொண்டு மக்களுடைய ஆயுளை மொண்டு கூற் 
றுவன நாளும் உண்ணுகின்றான எனனும் இவ் வுருவகம் தெளி 
வான உணர்வுக் காட்சியாய் வெளியாகி நின்றது . பகல் இரவுகள் 
கழிவதை உயிரழிவதாக் கருதி உணர்ந்து தருமம் தழுவி அருளு 
டையராய் உயர்வடைய வேண்டும் என்க . 


தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்து உயிர்க்கு உபாயம் 
தேடிக் கொள்ளுகின்றவனே உண்மையுணர்வுடையவனாய் நன்மை 
அடைகின்றான ; இம்மையும் மறுமையும் அவனுக்கு இனிமை 
ஆகின்றன . மெய்யுணர்வு , தத்துவ ஞானம் என்பன எவை ? 
அவை எங்கே உள்ளன ? அந்த நாமங்களைக் கேட்டவுடன் 
நாம் வியந்து கொண்டாடி மகிழ்ந்து கொள்கினறோம் . 

தன் உயிர்க்கு உய்தி செய்து கொள்ளுகின்றவன் எவனோ 
அவனே தத்துவஞானி ஆகின்றான் . பிறவித் துன்பங்கள் நீங்க 
என்றும் குன்முத இன்ப நிலையை அடைவதே சீவன்முத்தி 
மேவி மிளிர்கின்றது . ஆன்ம சாந்தி மேலான ஆனந்தமுடையது . 

உடல் அழிந்து விழுமுன் உயிர்க்கு ஆவதை அறிந்துகொள் 
ளாதவர் அவஃம கழிந்து அநியாயமாய் ஒழிகினறார் . 


என 


828 


தரும தீ பிகை . 


உரிய கருவி உள்ளபொழுதே அரிய பயனை அடைந்து 
கொள்ள வேண்டும் ; அங்ஙனம் அடையாவழி அவலங்கள் மிக 
அடையும் ஆதலால் ஆயுள் அளவையும் , அழிவையும் விழிதெளிய 
நூலகள் விளக்கியருளகின்றன . வழி தெரிந்து போக வேண்டும் . 

காலன் வாயிலிருந்து எவ்வழியும் யாதும் தப்ப முடியாத 
நிலையிலுள்ள மக்கள் உய்யும் வழி நாடாமல் இருப்பது ஊனமாய் 
முடிதலால் அது ஈன மடமையாய் இழிக்கப்பட்டது . 
கொலைத் தண்டனை அடைந்த 

ஒருவனைக் 

கொல்லும் 
பொருட்டுக் கொலைக் களத்திற்குக் கொண்டு போயினர் . குறித்த 
நேரம் வந்தது ; அங்கே அவன் தலையை வெட்டி வீழ்த்த நிலையான 
கொலையாளிகள் கூரிய வாள்களை ஓங்கி நின்றார் . அந்தப் பரிதாப 
நிலையைப்பார்க்க விரும்பிய சனத்திரள் அச்சமும்திகிலும் உடைய 
ராய் அயலே திரண்டு நின்றனர் . வெட்டு எப்பொழுது கழுத்தில் 
விழுமோ என்று விழித்த கண் இமையாமல் வெருவி நிற்குங்கால் 
நகரிலிருந்து ஒரு போர் வீரன் குதிரைமேல் ஏறி அதிவேகமாய்க் 
கடிது ஓடி வந்தான் . தூர வரும் போதே வெள்ளைக் கொடியை 
வீசி நில நில என்று கூவி 

அடைந்தான் . அவ் வீரன 
சொல்லப் போகின்றானோ ? என எல்லாரும் ஆவலோடு சுதிர் 
பார்த்துச் செவி சாய்த்து நின்றார் . அரசனுக்கு இப்பொழுது 
ஆண் குழந்தை பிறந்துள்ளது ; அதனால் கொலையை நிறுத்தி 
அவனை விடுதலை செய்தருளும்படி உத்தரவாயது என்று அவன் 
உரைத்தருளினான் . அவ்வாறே செய்யப்பட்டது. அவன் பிழைத்து 
உய்ந்த நிலையினையும் விதியின் வலியினையும் வியந்து எல்லாரும் 
மகிழ்ந்து சென்றார் . நிகழ்ந்த அந் நிகழ்ச்சியினும் நம்முடைய நிலை 
மிகவும் அபாயம் உடையது ; அதனை உணராதிருக்கன் றோமே ! 
என்று உள்ளம் பரிந்து ஒரு பெரியார் தம் அருகே உள்ள வரி 
டம் அப்பொழுது உரைத்தருளினார் . அயலே வருவதும் காண்க . 
கோள் வலை . ) பட்டுச் சாவாம் கொலைக்களம் குறித்துச் சென்றே 
மீளினும் மீளக் காண்டும் ; மீட்சி ஒன்றானும் இல்லா 
நாளடி இடுதல் தோறும் நம்உயிர் பருகும் கூற்றின் 
வாளின்வாய்த் தலைவைப் பாக்குச் செல்கின்றாம் வாழ்கின்றாமே ! 

( குண்டலகேசி ) 
கூற்றுவன் நம் உயிரைப் பருகிக் கொண்டே இருக்கின்றான் ; 


எனை 


44. வாழ்நாள் . 


829 


அவனது வாள் வாயில் 

நம் தலை 

போய்க் கொண்டே இருக் 
கின்றது ; நாம் வாழ்கின்றோமோ ? சாகினறோமோ ! கலைமையை 
ஓர்ந்து உய்ய வேண்டும் என து உணர்த்தியுள்ளது . 
மனிதனுடைய 

வாழ்வு அவலக் கவலைகள் பல படிந்து 
பரிதாப நிலையில் உருவாகி யிருக்கின்றது . அந்த உண்மையைக் 
கருதியுணர்ந்து உறுதநலனை விரைவில் அடைந்து கொளவதே 
பிறவியின் பயனாய்ப் பெருகி நிற்றலால் காலக் கழிவைக் கண் 
காணக் காட்டி மேலோர் சாலவும் போதித்து வருகின்றனர் . 

காலன் வாய்ப் படுமுன் கதியைக் கைக் கொண்டவன் அதி 
சய பாக்கியவானாய்த் துதி செய்யப் பெறுகின்றான் ; அல்லாதவன் 
மதி கேடனாய் இழிந்து மாய்ந்து கழிகின்றான . 

அழிவு நேரு முன்னே ஆவதைச் செய்து கொள்வது ஆன்ம 
வூதியமாய் அமைதலால் அது பிறவிப் டேறாய்ப் பெரு மகிமை 
பெற்றது . பிறந்து வந்த நாம் நாளும் இறந்து படுகன றோம் ; 
அந்தப் பாடு அறிந்து பீடு பெற வேண்டும் . 
சுமைத்தயிர் வேய்ந்த சோற்றின் துய்த்து இனிதாக நமமை 
அமைத்தநாள் என்னும் நாகம விழுங்கப் பட்டு அனன தங்கண் 
இயைத் தகண் விழித்தல் இன்றி இறந்துபா டெய்து கனராம் ; 
உமைததுழிச் சொறியப் பெற்றாம ஊதியம் பெரிதும பெறறாம் . 

(சீவக சிந்தாமணி 2617 ) 
காலம் என்னும் பாம்பு நாளும் நம்மை நல்ல தயிரச் சாதம் 
போல் விழுங்கி வருகின்றது ; முழுதும் விழுங்கப் படுமுன் விழி 
திறந்து 

தி கூறியுள்ள இது ஈண்டு ஊன்றி உணர 
வுரியது . தினவு தினற இடத்தே சொறிந்து இன்புறு தல போல 
நனைவுகள ஒனறி மன மகிழ்ந்து வருகின றோம் ; இந்த மாய வாழ் 
விலிருந்து தூய உயர் நிலையை விரைந்து அடைய வேண்டும் எனக . 

எவ்வளவு மொழிந்தாலும் வெவ்வினையர் கேளார் . 

என்றது பாவ சன்மங்களின் பரிதாப நிலைமையைக் கருதி 
வந்தது . உறுதி உண்மைகளைத் தெளிவாக உரிமையுடன் உருகி 
உரைத்தாலும் யாதும் உணராமல் மந்த மதியினராய்ப் பலர் 
சிந்தை இழிந்துள்ளனர் . அந்த அறிவுக் கேடு அவலத் துயர்களாம் . 
முடிவு தெரியாமல மடிவது கொடிதாகன்றது , 


உயக என உ 


830 

தரும தீபிகை. 
எமன் வாய் இரையாய் உள்ளோம் என்பதை 

எண்ணி 
யுணர்ந்து புண்ணியம் பொருந்திப் புனிதமுற வேண்டும் என்க . 


( சு ) 


436. செத்தொழிந்தார் சாவின் கட் சென்றுநின்றார் என்றுறவை 

நத்திநின்று நாளும் நலிந்தழுவார் - பித்தரிவர் 
தம்மழிவை எண்ணித் தயங்கார் தருக்கியுளார் 
அம்மவோ என்னே அவம் 

இ - ள் . 
உறவினர் இறந்து போயினார் ; உரியவர் சிலர் மடிந்து போக 
நேர்ந்தார் என்று பிறருடைய பிரிவுகளை நினைந்து அழுகின்றார் ; 
தம்முடைய அழிவு நிலைமையை உணராமல் உளம் களித்து நிற் 
கின்றார் ; அந்தோ ! அக் நிலை எவ்வளவு மடமை ! என்பதாம் . 

இது , தன் இழவை எண்ணுக என்கின்றது .. 

மனித வாழ்வு ஓர் அதிசய வினோதமான விதி விளை வா 
யுள்ளது . மையலும் மயக்கமும் மாய மோகங்களும் தாய பாகங் 
களாய்த் தழுவி நிற்கின்றன . அல்லல்களும் அவலங்களும் நிறைந் 
திருந்தாலும் உல்லாசக் களிப்புகள் ஓங்கியுள்ளன. 

துன்பம் 
நர்ந்த போது மனிதன் உள்ளம் கலங்கி அழுகின்றான் ; அது 
தீர்ந்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து எக்களித்துத் திரிகின் 
றான் . தனது நிலைமையைக் கருதியுணர்பவன் உறுதி நலனை உணர் 
கின்றான் கருதாதவன் விருதாவாய் விளிகின்றான் 

அயல் அழிவுக்கு அழுகின்றவன் தன் அழிவை எண்ணாமல் 
இருப்பது இயல்பான தனி மயலாகின்றது , 

பக்கம் சூழ்ந்திருந்த ஒக்கல்கள் இறந்தார் என வருந்தி அழு 
கின்றான் ; தான தினமும் இறந்து படுதலை நினைந்து பாராமல் நிற் 
கின்றான் ; சாக நிற்கின்றவன் செத்தவர்க்கு அழுவது கூலிக்கு 
அழுத படியாய்க் கேலிக்கே இடமாய்க் கிளர்ந்துள்ளது . 
" செத்துக் கிடக்கும் பிணத்து அருகே இனிச்சாம்பிணங்கள் 
கத்தும் கணக்கு என்ன காண் ? ” 

என இழவு வீட்டில் அழுவதைக் குறித்து இது வந்திருக் 
கின்றது . வாழ்ந்து வரும் மக்களைச் சாம்பிணங்கள் என்று சுட்டி 
யுள்ளதில்ல் எவ்வளவு சுவை சொட்டியுள்ளது ! 


44 . 


வாழ்நாள் . 


831 


பெண் ஆசை , 


காம்பிணங்கம்பணைத் தோளார்க்கும் பொன்னுக்கும் காசினிக்கும் 
தாம்பிணங்கும்பல ஆசையும் விட்டுத் தனித்துச் செத்துப் 
போம்பிணம் தன்னைத் திரளாகக் கூடிப் புரண்டினிமேல் 
சாம்பிணம் கத்துதையோ என் செய்வேன் தில்லைச் சங்கரனே . 

(பட்டினத்தார் ) 
பொன் ஆசை , மண் 

ஆசை என்னும் பொல் 
லாத ஆசைப்பிணிகளிலிருந்து விடுதலை அடைந்து உயர்ந்து 
போகின்ற சீவர்களை இறந்து போனார்கள் என்று வருந்தி ஈண்டு 
இருந்து அழுகின்ற மக்களைக் குறித்துப் பட்டினத்தார் இப்படி 
அழுதிருக்கிறார் . சாவும் வாழ்வும் ஓவாது உருளுகின்றன . 

செத்துப் போம் பிணம் என அங்கே போனவர்களையும் , 
இனிமேல் சாம்பிணம் என இங்கே உள்ளவர்களையும் குறித்து 
அடிகள் உரைத் திருப்பது சிரித்து நோக்கத்கக்கது . 

அல்லலான ஆசைத் தீமைகள் வசப்பட்டு மோசமாய்வாழ்ந்து 
வருவது நீசம் ஆகலால் அதைவிட நாசமாய்ப் போய்த் தொலை 
வது நல்லது என வந்தது . இருந்தால் பழிபாவங்கள் வளர்ந்து 
வருகின்றன ; இறந்தால் அவை ஒழிந்து போகின்றன . இருப்பது 
நல்லதா ? இறப்பது நல்லதா ? 

புகழும் புண்ணியமும் வளர்ந்து வர இருந்து வருவதே 
வாழ்வாம் . அவ்வாறு அல்லாத இருப்பு பொல்லாத நெருப்பாம் . 

மனம் மொழி மெய்களைப் புனிதமாக்கி இனிய நீர்மையுடன் 
வாழ்கின்ற வாழ்வு தெய்விக நிலையில் சிறந்து வருதலால் அவ் 
வாழ்நாள் உயர்ந்த மகிமையாய் ஒளி சிறந்து திகழ்கின்றது 
எய்திய நாளை ஈனப் படுத்தாமல் உய்தி காண்பவன் உத்தமன் 
ஆகின்றான்.காணாதவன் செத்த சவமாகவே செனித்து வருகிறான் . 

ஆயுள் குறைந்து தினமும் தாம் அழிந்து படுவதை நினைந்து 
பாராமல் பிறர் இறந்து போனார் என்று வருந்தி அழுவது பெரிய 
ஒரு பேதைமை ஆகும் ஆதலால் இவர் பித்தர் என நின்றார் . 
பித்தம் தெளிந்து சித்தம் கனிந்து உத்தம நிலையில் உயர்ந்த 
போது அவர் முத்தர் ஆகின்றார் . 

தம் அழிவை எண்ணித் தயங்கார் ; தருக்கியுளார் . 
என்றது மனித இயல்பின் மையல் நிலையை விளக்கி நின்றது . 


832 


தரும தீ பிகை . 


உற்ற உடல் ஒழியுமுன் அது பெற்ற பயனைப் பெறுவதே 
பெரும் பாக்கியமாம் ; அங்ஙனம் பெறாமல் இருப்பது பெருங் 
கேடாய் முடி தலால் பிறவிப்பயனை இழந்த பேதையராய் அவர் 
இழிந்து படுகின்றனர் . ஞானப் பிறப்பை ஈனப் படுத்தலாகாது . 

தமக்கு உரிமையான அருமை நாள் மருமமாய்க் கழிந்து 
கொண்டே வருகின்றது ; அந்தக் கழிவைத் தமது அழிவாகக் 
கருதி யுணர்பவர் இரவும் பகலும் ஆன்ம சிந்தனையுடன் மேன்மை 
அடைந்து கொள்ளுகின்றனர் . 

அரும்பெறல் யாக்கையைப் பெற்ற பயத்தால் 
பெரும்பயனும் ஆற்றவே கொள்க - கரும்பூர்ந்த 
சாறுபோல் சாலவும் பின்னுதவி மற்றதன் 
கோதுபோல் போகும் உடம்பு . 
கரும்பாட்டிக் கட்டி சிறுகாலைக் கொண்டார் 
துரும்பெழுந்து வேங்கால் துயர் ஆண் டுழவார் 
வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் 
வருங்கால் பரிவ திலர் . ( நாலடியார் , 34 , 35 ) 

கரும்பின் பயனான சாரத்தைக் கைக்கொண்டவர் அதன் 
சக்கை வேகும் போது வருந்த மாட்டார் ; உடம்பின் பயனான 
புண்ணியத்தை அடைந்து கொண்டவர் இறந்து படுகலுக்கு 
அஞ்சார் ஓர் உவமைக் காட்சியை நயமாக விளக்கி மக்கள் 
பிறந்த பயனை விரைந்து பெறும்படி இது போதித்துள்ளது . 

எமன் வருமுன் தனக்கு ஏமம் செய்து கொள்வனாயின் 
அந்த மனிகன் பெரிய பகானாய் அரிய மகிமை பெறுகிறான் . 

வாழ்நாளின் நிலைமையை உணர்ந்தவன் மேலே உயிர் இனிது 
வாழ உரிய அரிய உறுதி நலனைக் கருதிக் கொள்கின்றான் . 

வ ரணாய் அமைந்த ஆயுள் கணமும் கழிகின்றது ; மாணம் 
கடுகி வருகின்றது . இந் நிலைமையை நேரே தெரியாது போயினும் 
இளமை கழிந்து மூப்பு அடர்வதை எனும் தமது அனுபவத்தில் 
கண்கூடாய்க் கண்டு கதி காணாமல் ஒழிவது மதி கேடாகின்றது . 
பாளையாம் தன்மை செத்தும் , பாலனாம் தன்மை செத்தும் , 
காளையாம் பருவம் செத்தும் , காமுறும் இளமை செத்தும் , 
மீளூமிவ் வயதும் இன்னே மேல்வரு மூப்பும் ஆகி 
நாளும் நாள் சாகின்றாமால் நமக்கு நாம் அழாதது என்னே ? 

( குண்டலகேசி )) 


என 


44 . வாழ்நாள் . 

833 
பிறர் செத்துப் போனார் என்று . அழுகின்றோம் ; நாள் 
தோறும் நாம் செத்துக் கொண்டிருக்கிறோம் ; கமக்கு நாம் அழா 
மல் இருப்பது வியப்பாயுள்ளது எனக் குறித்திருக்கும் இதன் 
கருத்தைக் கூர்ந்து பார்க்க . பாளை = பிள்ளைப் பருவம் . 

அயல் இழவுக்கு அழுகின்றாய் ! உன் இழவை எண்ணியுண 
பாமல் ஏமாந்து நிற்கின்றாயே ; நிலைமையைக் கொஞ்சம் நினைந்து 
நோக்கி உய்தி காணுக 

மேலோர் இங்கனம் உணர்த்தி 
வருகின்றார் . சாதலைக் காட்டியது மேல் ஆகலை அறிய . 

பெற்ற பொழுதைப் பழுதாக்கிப் பேதையாய் அழிந்து 
போகாதே ; உற்ற பயனை விரைந்து கைக்கொண்டு உயர்ந்து 
கொள்ளுக . நாள் வீண் கழியின் நாசமே காண நேரும் . 

தனது நிலைமையைக் கொஞ்சம் உணர்ந்தாலும் ஒருவன் 
அழுது விடுவான் . பிள்ளை அழுதால் பெற்ற தாய் உள்ளம் உருகி 
அணைக்கின்றாள் ; மனிதன் அழுதால் தெய்வம் கருணை புரிந்து 
கை தருகின்றது . ஞான அழுகையால் ஊனங்கள் ஒழிகின்றன . 

யானே பொய் ; என் நெஞ்சும் பொய் ; என் அன்பும் பொய் ; 
ஆனால் வினையேன் அழதால் உன்னைப் பெறலாமே ? 
தேனே ! அமுதே ! கரும்பின் தெளிவே ! தித்திக்கும் 
மானே ! அருளாய் அடியேன் உனைவந் துறுமாறே . 

(திருவாசகம் ) 
இந்த அருமைப் பாசாம் நாளும் நினைந்து சிந்திக்கவுரியது . 
மாணிக்கவாசகர் தினமும் உருகி அழுதிருக்கிறார் என்று தெரி 
கின்றது . அந்த அழுகை ஏன் வந்தது ? எதை நோக்கி எழுந்தது ? 
பிறவித் துன்பங்களை நீக்கிப் பேரின்பம் அருளுகின்ற புண்ணியக் 
கண்ணீராய் அது பெருகி யிருக்கிறது . அருமைத் தந்தையைப் 
பிரிந்துள்ள பிரிவு தெரிந்தபோது உரிமை மைந்தன் உருகி அழு 
திருக்கும் பரிவும் பண்பும் இங்கு மருமமாய் உணர வந்தன . 


437. ஆயுள் அளவை அறியார் அளவிலா 

நேய நினைவில் நிமிர்கின்றார் - தீயுள் 
விரைந்தோடி வீழ்கின்ற வீட்டில் போல் நோயுள் 
இரைந்தோடி வீழ்கின்றார் என்று . 

( எ ) 


தமது ஆயுளின் அளவினைக் கருதி நோக்காமல் அள விட 

105 


834 


தரும தீபிகை, 


லரிய அவல நினைவுகளில் அவாவி ஓடி விளக்கில் வீழ்ந்து விட்டில் 
மடிவது போல் மக்கள் விணே மாண்டு படுகின்றனர் என்பதாம் . 

இது மானிடங்களின் ஊன நிலையை உணர்த்துகின்றது . 

சிறிய வாழ்நாளையும் பெரிய பல அல்லல்களையும் மனிதன் 
உரிமையாகப் பெற்றிருக்கிறான் . அவனுடைய நிலை எவ்வழியும் 
பரிகாபமானது ; ஆயினும் அவன் யாதொரு கவலையும் இல்லாமல் 
உல்லாசமாய்க் களிக்துத் திரிவது இயற்கை வினோதமாயுள்ளது 
சிந்தனைகள் வெளி மகமாய் ஓடிக் களி புரிகின்றன ; உள்முகமாய் 
இருளடைந்து இளிவுறுகின்றன . 


எண்ணி 


கனக்கு அமைந்துள்ள ஆயுளையும் தனது நிலைமையையும் 

யுணராமையால் மனக் களிப்புடன் மையல் மீதூர்ந்து 
திரிகின்றான் . அழிவு நிலை தலையிலிருந்தும் விழிதிறந்து பாராமல் 
மனிதன் களிமிகத்து நிற்பகைக் குறித்து மேலோர் பரிவு 
கூர்ந்து பரிந் கிருக்கின்றனர் . உறுதி கூறியும் உள்ளனர் . 

ஆயிரத்கென்னூறு ஆண்டுகட்கு முன்னர் ஒரு புலவர் 
கூறியுள்ளது ஈண்டு அறிய வுரியது . ஒரு ஆட்டுக்கிடா : அதனைப் 
பலி இடுவதற்காகக் காளி கோவில் முன் கொண்டு போய் உடை 
யவன் நிறுத்தி யிருக்கிறான் . அதன் கழுத்திலும் கொம்பிலும் 
மருவும் மாலையும் மருவி யுள்ளன. பூசாரி கூரிய வாளைக் கையில் 
ஏந்தி நிற்கின்றான் . அந்நிலையில் அது தன் கழுத்தில் கொங்கு 
கின்ற களிரைத் தின்று மகிழ்கின்றது ; மென்று கொண்டிருக்கும் 
போதே வெட்டு வேகமாய் விழுந்தது ; துண்டாயது ; 
முண்டம் தரையில் கிடந்து துடித்தது . அக்க ஆட்டு நிலையிலேயே 
மனிதன் மாட்டுப் புத்தியாய் மருண்டுள்ளான் ஈன்ற கவிஞர் 
பாடியிருக்கிறார் . பாட்டு அபலே வருகின்றது . 

வெறி அயர் வெங்களத்து வேல்மகன் பாணி 
முறியார் நறுங்கண்ணி முன் எர்த் தயங்க 
மறிகுள குண்டன்ன மன்னா மகிழ்ச்சி 
அறிவுடை யாளர்கண் இல் . 

( நாலடி , 16 ) 
மறி அன்ன மகிழ்ச்சி என்றது மனி தனது இழி நிலையை 
வெளிப்படுத்தி இகழ்ச்சிக் குறிப்பில் வந்தது . மறி = ஆடு . 
ஞளகு = இரை . தன் தலை மேல் உள்ள அபாய நிலையை புறிந்து 


வாழ்நாள் . 

835 
கொள்ளாமையால் மகிழ்ந்து துள்ளுகின்றான் ; அறிந்தால் 
விரைந்து உறுதி நலனை அடைந்து கொள்ளுவான் 

நேய நினைவில் நிமிர்கின்றார் . 

என்றது ஆசை வசமாய் மனிதர் மோசம் போதலை நினைந்து 
வந்தது . உரிய ஆயுள் சிறிய அளவினது ; கொடிய பல துயாங் 
களை யுடையது . தனமும் கடிது கழிவது . இந்த நிலையிலுள்ள 
மாந்தர் முடிவு நேருமுன தம் உயிர்க்கு ஓர் உறுதியும் காணாதி 
ருப்பது பெரிதும் பரிதாபமாய்ப் பிழை மிகப் படுகின்றது . 

அம்புவி மாந்தர்க் கெல்லாம் ஆயுளோ சிறிது ; அதற்குள் 
வெம்பிணி இளமை மூப்பு விழிதுயில் சோமபு காதல் 
கமபலை இவற்றை நீக்கக் கற்பது எங்ஙனம ? கற்முலும் 
தமபுலம சிறிது ; ஞான சாகரம பெரிது என்றுன்னி . 

(மெய்ஞ்ஞான விளக்கம் ,) 
மனிதனது வாழ்வும் அவலக் கவலைகளும் இவ்வாறு பெருகி 
எவ்வழியும் சிறுமை படர்ந்துள்ளமையால் அவன உரிமையை 
உணர்ந்து உய்தி காண்பது மிகவும் அருமை ஆகின்றது . 
வாழ 

நேர்ந்தந்துள்ள ஆயுள் நாள் அற்பமானது ; அல்லல் பல 
நிறைந்தது . இன்ன நேரமதான் சாவு நேரும் என்று யாரும் 
முனனறிது சொல்ல முடியாதது ; ஒல்லையில ஒழிந்து படுகின்ற 
புலலிய நிலையிலிருந்து கொண்டு மனிதன் எவலையில்லாத எண் 
ணங்களை எண்ணி எண்ணி வழிந்து அலைகின்றான . 

பிறந்து வந்துள்ளதையும் , இறந்து மறைவதையும் உணர்ந்து 
நோக்கி உயிர்க்கு உறுதி காணாமல் ஊனமாயுழல்வது ஞான 
சூனியமான ஓர் ஈனமாய் முடி தலால் அம்முடிவு கொடிய கேடு 
ஆகின்றது . நாளும் இறந்து அழிந்து கொண்டே யிருந்தும் அந்த 
அழிவு நிலையை யாதும் உணராமல் சுகமாய் வாழ்ந்து வருவதாக 
நினைந்து களித்து நிமிர்ந்து திரிவது நெடிய மதிமயக்கமேயாம் . 
பிறந்து நாம் பெற்ற வாணாள் இத்துணை என்பது ஒன்றும் 
அறிந்திலம் ; வாழ்தும் என்னும் அவாவினுள் அழுந்து கின்றாம் ; 
கறந்து கூற்று உண்ணும் ஞான்று கண்புதைத்து இரங்கினல்லால் 
இறந்தநாள் யாவர் மீட்பார் இற்று எனப் பெயர்க்க லாமோ ? 

(சீவகசிந்தாமணி , 261.6 ) 


836 


தரும தீபிகை. 


மனித வாழ்வின் பரிதாப நிலையை இது உணர்த்தியுள்ளது . 
கூற்றுவன வந்து நமமை உண்ணும் போது அந்தோ உயிர்க்கு 
யாதொரு புண்ணியமும் செய்து கொள்ளாமல் வாழ்நாளை வீண் 
கழித்து வறிதே இருந்து விட்டோமே ! என்று பரிந்து அழுது 
பதைப்பதை அறிைக கழி 5 து போன நாளை மீட்ட முடியாதே ! 
என்று இதில் காட்டியுள்ள கருத்தைக் கருதிக் காணுக . போனது 
மீளாது ; போகுமுன் ஆனதை அடைந்து கொளவது ஞானமாகும் . 

சென்ற நாள் எல்லாம் சிறுவிரல் வைத்து எண்ணலாம் 
நின்றநாள் யார்க்கும் உணாவரிது - எனறொருவன் 
நன்மை புரியாது நாள் உலப்ப விட்டிருக்கும 
புன்மை பெரிது புறம் . 
கோட்டு நாள் இட்டுக் குறையுணர்ந்து வாராதால் ; 
மீட்டொரு நாளிடையும் தாராதால் - வீட்டு தற்கே 
வஞசமசெய் கூற்றம் வருதலால் நன்று ஆற்றி 
அஞ்சாது அமைந்திருக்கற பாற்று . 

அறநெறிச்சாரம் , 69,109 ) 
வாழ்நாளின் நிலைமையை விளக்கி மறுமைக்கு உரிமையை 
விரைவில் கருதிக் கொள்ளும்படி இவை உணர்ததி யுள்ளன . 
கோட்டுநாள் = ஆயுளாக விததத காலம் . ஆயுள் உள்ளே கரைந்து 
கொண்டேயிருக்கன்றது ; கூற்றுவன் மேலே விரைந்து கொண்டே 
நிற்கின்றான் ; மக்கள் பராமுகமாய் மகிழ்ந்து கொண்டே திரிகின் 
றார் . மதிகேடான இந்த மகழ்ச்சு கதி கேடாகனறது . கேடு விளை 
வதைக் கருதாமல் மூடமாய் ஓடி உழல்வது முடிவில்லாத துயர 
மாம் . துயா நிலையை உயர் நிலையாக் கருதி உயிர்நிலை அழிகன்றார் . 

தீயுள் வீழ்கின்ற விட்டில் போல நோயுள் வீழ்கின்றார் . 
என்றது மக்கள் மாய்ந்து படுகின்ற மாயம் தெரிய வந்தது . 

காட்சிக் களிப்பு , நாக்குச்சுவை , பரிச இன்பம் முதலிய 
பொறியின் போகங்களில் வெறிகொண்டு திரிந்து யாண்டும் மார் 
தர் மாண்டு ஒழிகின்றார் . ஈண்டு வந்த பிறவிப்பயனை யாதும் சிந்தி 
யாமல் அவமே அழிந்து போவது அவலமாகின்றது . நோய் என் 
றது தீய ஆசைகளை , மாய்வு தருவது மாய மோகமாயுள்ளது . 

விளக்கின் ஒளியை விழைந்து வீழ்ந்து விட்டில் மடிவது 
போல் உலக மினுக்குகளில் ஆசை மீதூர்ந்து விழுந்து நாசம் 


44. வாழ்நாள் . 

. 


837 


வந்தது . 


பல 


அடைதலால் விட்டில் பூச்சி மனிதப் பூச்சிகளுக்கு உவமையாய் 

இந்த மாய மோகங்கள் சமை வாசனைகளாய் 
வளர்ந்து அடர்ந்திருத்தலால் அவற்றிலிருந்து நீங்க முடியாமல் 
நிலை குலைந்து மாள்கின்றார் , 

உடல் , மனம் , புவனம் , போகம் என்னும் இந் நான்கும் 
வினைப்பயனை அனுபவிக்க நேர்ந்த வனுக்குச் சாதனங்களாய் 
அமைந்துள்ளன . இந்தக் கருவிகளையே தான் என்று மயங்க அது 
மறுகி மாய்கின்றது . அம் பயக்கம் நீங்கின் பிறவி தீர நேர்கின்றது .. 

கண்ணுக்குக் கண் எதிரே கட்டையில் வேகக்கண்டும் 
எண்ணும் திரமாய் இருப்போம் என்று எண்ணுதே. ( 1 ) 
மண் ஆசைப் பட்டேனை மண் உண்டு போட்டதடா ! 
பெண் ஆசை பொன்னாசை போகேனே என்குதே . ( 2 ) 

பட்டினத்தார் இப்படிப் புலம்பியிருக்கிறார் . மய்யல் தீர்ந்து 
உய்வது எவ்வளவு அருமை ! என்பதை இதனால் எளிது அறிய 
லாகும் . தேக அபிமானங்கள் மண்டி வீணே சாகாதே ; அதனி 
னும் வேறாயுள்ள ஆன்மா ? வ நீ ; அதனைப் புனிதமாப் பேணி 
மனிதனாய் வந்த பயனை விரைந்து மருவிக் கொள்ளுக . 


438. உண்டுடுத்தி நோக்கி உவந்து களிக்கின்றீர் 

தண்டெடுததுச் சடைனார் சார்ந்தக்கால் கண்டெடுத்து 
என்ன பலனை எதிர் ஏந்திநிற்பீர் இப்பொழுதே 
உன்னி உணர்மின் உளத்து . 

(அ ) 


இ - ள் . 


நல்ல உணவுகளை உண்டு உயர்ந்த உடைகளை அணிந்து உ 

உள் 
ளம் களித்துத் திரிகின்றீர்களே ! எமன வந்தால் அவன் எதிரே 
என்ன சொல்லுவீர் ? அதனை முன்ன தாக எண்ணி உணர்ந்து 
முடிவை ஓர்ந்து கொள்ளுங்கள் என்பதாம் . 

இது , மனக் களிப்பு மதி கேடு என்கின்றது . 

சுக போகங்களை விழைந்து சுகிப்பதும் , தம்மை வியந்து 
கொள்வதும் சீவர்களுடைய சுபாவங்களாய் வளர்ந்திருக்கின்றன . 
மையல் மோகமும் மடமை நோக்கமும் வையக இயல்புகளாய் 
விரிந்து வெய்ய துயரங்களை விளைத்து நிற்கின்றன . அந்த நிலை 


8381 


தரும தீபிகை. 


களைத் தெளிந்து ஒதுங்கி உய்வது உயர்ந்த ஞான நிலையாம் ; 
தெளியா மல் களிமிகுத்து அலைவது இழிந்த ஈனம் ஆகும் . 

உண்டு உடுத்தி என்றது உள்ளும் புறமும் கொண்டு களிக் 
கும் திறங்களைக் கூர்ந்து காண நேர்ந்தது . மனிதன் உள்ளே 
தொந்தி சரியத் தின்னுகின்றான் ; மேலே பட்டு முதலிய ஆடை 
களைப் புனைந்து கொண்டு வெளியே உல்லாச வினோதமாய் உலா 
விச் சல்லாப சரசங்கள் புரிந்து வருகின்றான் தனக்கு விரைந்து 
நேர்வதை அறிந்து கொள்ளாமையால யாதும் கவலாமல் நிமிர்ந்து 
திரிகின்றான் . நிலைமை தெரிந்தால் நெஞ்சம் கலங்குவன் . 

அந்தகன் கையில் அகப்பட்டுள்ளோமே ; அந்தம் அடையு 
முன் வந்த பயனை அடைந்து கொள்ள வேண்டுமே என்ற சிந்தனை 
சிறிது தோன்றி னும் உள்ளம் துடித்து உறுகி காண தேர்வன் ; 
உண்மை உணர்வு குன்றிப் புன்மை மண்டியுள்ளமையால் தன்மை 
திரிந்து நன்மை இழந்து தருக்கி அலைகின்றான் . உணர்த்தவர் உள் 
ளம் துடித்து உறுதி காண விரைகின்றார் ; உணராதவர் கவலை 
பாதும் இன்றிக் களித்து நிற்கின்றார் . 

நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 
நெஞ்சத் தவலம் இலர் . 

( குறள் , 1072 ) . 
வஞ்சப் புகழ்ச்சியாய் வந்துள்ள இந்த அருமைத் திரு 
மொழி இங்கே சிந்திக்கத் தக்கது . இம்மை மறுமைகளுக்கு உரிய 
புகழ் புண்ணியங்களை மருவி யிருந்தும் மேலும் மேலும் புனித 
நிலையை அடைய விரும்பி இரவும் பகலும் மேலோர் உருகி வரு 
கின்றனர் ; உயிருக்கு உரிமையாக யாதொரு நலனும் செய்யாது 
நின்றும் ஒரு சிறிதும் கவலாமல் பலர் களி மிதத்துத் திரிகின்றா 
ரே ! என்னே இது ! என வியந்து நோக்கிய வள்ளுவப் பெருந் 
தகை உள்ளம் கொதித்தார் ; அந்தக் கொதிப்பை அடக்கிக் 
கொண்டு நகைச்சுவை ததும் இந்தக் குறளை உரைத்தருளினார் . 
தரும் 

ம நலம் கருதி மறுமை நோக்கி நிற்கும் ஞான 
களினும் ஈனமான கயவர்கள் பெரிய பாக்கியசாலிகள் 
எவ்வளவு நளினமான வசவு ! எத்துணை விநயம் ! உய்த்துணர 
வேண்டும் . சுட்டியுள்ள திட்டில் சுவைகள் சொட்டுகின்றன . 

கயமைக்கு அடையாளமாக இங்கே தேவர் குறித்திருக்கும் 


என்றது 


44. வாழ்நாள் . 


839 


மூடக் 


இந்தக் கருவியைக் கொண்டு சோதனை - செய்து பார்த்தால் எவ் 
வளவு கயவர்கள் இவ்வுலகில் இப்பொழுது உளர் என யாரேனும் 
உளவு கண்டு அளவு கூற முடியுமா ? வரம் புகாதவர் வரம்பு மீறி 
யுள்ளனர் பயனுறா தவர் பழியுற நேர்ந்தனர் . 

நன்று அறிந்து நயனடைந்தவர் நயவர் ஆய் உயர்கின்றார் . 

ஒன்றும் அறியாது உளங்களித்துள்ள வர் கயவர் ஆய் இழி 
கின்றார் . உயர்ந்தவர் தேவ போகங்களை நுகர்ந்து மகிழ்கின்றார் ; 
இழிந்தவர் பாவம் பழிகளில் படிந்து படு துயர்கள் நுகர்கின்றார் . 

முடிவில் தமக்கு நேர்கின்ற முடிவை உணராமையால் 
களிப்பில் நீடியுள்ளனர் . உணர்ந்தவர் உள்ளம் கரைந்து ஒரு முக 
மாய் விரைந்து உறுதி நாடுகின்றனர் . 
இளமையில் பிணியற்று ஒருகுடை நிழற்கீழ் 

இருநில முழுவதும் புரக்கும் 
வளமைபெற்றுடைய மகற்கும் எப் பொழுது 

வருங்கொல் கூற்று எனும் பயத்தானும் 
உளமிகப் பறைநின்று அறையுமேல் புவிமீது 

உடை யரோ மற்றையர் இன்பம் 
களிமிதத் திருப்பர் தெளிவிலா மையின் மேல் 

காரியம் கருதுறா நரரே . ( வைராக்கிய தீபம் ) 
பின் விளை வதை எண்ணி யுணராத மட 

டமையே மன 

மனக்களிப் 
புக்கு இடனாயுள்ளது எனக் குறித்து இது விளக்கியிருக்கும் 
- கருத்துக்கள் கருதி யுணர வுரியன . விவேக விசாரணைகள் உடை 
யவர் ஆன்ம நலனை அவாவி உருகுகின்றனர் ; அல்லாதவர் உலக 
மோகிகளாய் 

அலமந்துழல்கின்றனர் . 
நோக்கி உவந்து களிக்கின்றீர் . 

என்றது மையல் மீதூர்ந்து மக்கள் களித்து நிற்கும் நிலை 
களைக் குறித்து வந்தது . உடலை மினுக்கித் திலகம் இட்டுத் தயி 
லம் பூரித் கலை மயிரை வகுப்பெடுத்து வகைப்படுத்தி ஆடியில் 
நெடும் பொழுது தன்னைப் பார்த்து மனிதன் மகிழ்ந்து கொள் 
கின்றான் . அந்த 

மனக் களிப்பு அதி விசித்திரமாயுள்ளது . 
தாண்டு கிழவனும் தன்னைக் கண்ணாடியில் கண்டபோது உற்று 
நோக்கி உவந்து களிக்கின்றான் . தான் என்ற உரிமையில் ஒரு 


840 


தரும தீபிகை. 


என 


- 


பெரிய அபிமானம் பெருகி யுளது , தேகத்தை மோகித்து மகிழ் 
கின்றான் ; தேகியை மறந்து விடுகின்றான் . எதை நோக்க வேண்டு 
மோ அகை நோக்காமல் குருடுபட்டு மருளனாயுள்ளமையால் 
ஆன்ம நிலையில் இருளடைந்து நிற்கின்றான் . மயிரைத் தடவித் 
தடவி மானமாக இனிது பேணுகின்றான் ; உயிரை ஒரு சிறிதும் 
நினையாது ஊனமாய்ப் போகின்றான் . 

மயிரைத் தடவி மனிதன் மகிழ 
உயிரைத் தட வியமன் உள்ளான் -மயிரின் மேல் 
வைத்திருக்கும் ஆசையினை மன்னுயிர்பால் ஓர்சிறிது 
உய்த்தானேல் உய்ந்தான் உடன் . 

மயிர்மேல் கொண்டுள்ள ஆசையில் நூறில் ஒரு பங்கு தன் 
உயிர் மேல் வைப்பானாயின் மனிதன் உய்தி அடைவான் 
இஃது உணர்த்தியுள்ளது . இதனால் அவன் பராமுகமாய் நிற்கும் 
பரிதாப நிலை . அறியலாகும் . நானும் , நமனும் உள்ள நிலையை 
இங்கே ஒருங்கே காண்கின் றோம் , மயிராயிழியா ? த ; உயிராயுயர்க 

காலன் வருகின்ற வேகத்தைக் கருதி நோக்காமல் தன் 
கோலத்தை நோக்கிக் குதூகலித்து நிற்பது மனிதனுடைய ஞான 
சூனியத்தை வெளிப் படுத்தி நிற்கின்றது . 

காலன் வருமுன்னே கண்பஞ் சடையுமுன்னே 
பாலுண் கடைவாய் படுமுன்னே - மேல்விழுந்தே 
உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே 
குற்றாலத் தானையே கூறு . 

( பட்டினத்தார் ) 
காலன் வருமுன்னே கால காலனைக்கா திக் கொள்ளுக என 
து உறுதி கூறியுள்ளது . நூலறிவின் பயன் எல்லாம் வாலறி 
வனை அடைவதே ஆதலால் அந்த மேலான நிலை அறிய வந்தது . 
கரணங்கள் கலங்கிய மரண வேளையில் யாதும் கருத முடியாது ; 
சாவு எய்து முன்னதாகவே 

தியம் செய்து கொள்ள 
வேண்டும் ; இல்லையேல் யாண்டும் தொல்லையே , 

சண்டனார் எதிர் என்ன பலனை ஏந்தி நிற்பீர் ! 

இந்த வினாவுக்குப் பதில் கூற நேர்ந்தால் நிலைமை தெரிய 
நேரும். இம்மை மறுமை என வாழ்வு இருவகையாய் மருவியுளது . 
உடல் 

ஒன .னறியது , ஒருவியது 

கருத நின்றன . 


அவை 


44. வாழ்நாள் . 


841 


உயிர்க்குச் சேமம் செய்து கொள்பவன் மறுமையில் - மகிமை 
அடைகின்றான் . “ ஆண்டவன் ஈண்டு உன்னை நல்ல மனித உரு 
வில் அனுப்பி யருளினானே ; அவன் உவந்து அருளும்படி நீ 
என்ன நன்மை செய்தாய் ? என்று எமன் கேட்டால் அதற்குச் 
சரியாகப் பதில் சொல்ல வேண்டுமே ! மனைவியை மணந்தேன் , 
மக்களைப் பெற்றேன் , வீடு கட்டினேன் , மாடு வாங்கினேன் , 
நிலங்களை உழுதேன் , வாணிகங்கள் செய்தேன் , கடல் கடந்து 
மலை ஏறி உடல் வருந்தி உயர் பொருள் தேடினேன் , அதிகாரங் 
கள் புரிந்தேன் , செல்வம் திரட்டிச் சீமானாய் இருந்தேன் ” என 
இன்னவாறு ஏதேனும் சொன்னால் அவன் இகழ்ந்து சிரித்து 
எள்ளித் தள்ளுவன் . இவை யாவும் உலக நிலையில் உடலோடு 
ஒழிவன் 
வன . அங்கே பயன் படா , கருணை க 

ம சீலங்கள் 
மருவி எவ்வுயிர்க்கும் இதம் புரிந்து பாலில் வெண்ணெய் திரட்டி 
பது போல் வாழ்வில் ஏதேனும் புண்ணியம் பண்ணியிருந்தால் 
அது ஆன்ம அமுதமாய் -- திசய மகிமையை அருளும் . அந்தப் 
புண்ணிய சீலனைக் கண்ணியமாகப் போற்றி எம தருமன் கதி 
நலம் காட்டியருள்கின்றான் . உண்மை தெளிந்து உய்தி காணுக .. 


கனிந்து தரும் 


439. கோடிக் கரைநிமிடம் கூறி நீ கேட்டாலும் 

காடியதைக் கூற்றுவன் தான் நல்கானே - கூடிநின்ற 
வாழ்நாள் அருமையினை வாய்ந்து சிறிதோர்ந்தால் 
பாழ்நாள் படுமோ பகர் , 


அரை நிமிட நேரத்திற்கு ஒரு கோடி பொன் தருவதாக 
மறுகி மன்றாடினாலும் எமன் இசையான; அத்தகைய அரிய 
வாழ்நாளை வறிதே பாழாக்குவது பெரிதும் பரிகாபமாம் என்க . 

இது பொன்னினும், நாளைப் போற்றுக என்கின்றது . 

உலகம் பொருளில் உள்ளது . உண்ணும் உணவு முதலாக 
எண்ணும் தேவைகள் யாவும் பொருளால் உளவாகி 

எல் 
யா வரும் அதனை ஆவலோடு தேடி யாண்டும் உரிமைகொண்டாடி 

றனர் . அக்ககைய அரிய பொருளையம் வாழ்நாளையும் 
ஒரு துலையில் வைத்து நிறுத்துக் காட்டி நாளின் அருமையை 
து உணர்த்துகிறது . அருமை தெரிய உரிமை உற்றது . 


வருதலால் 


வரு 


842 

தரும தீபிகை. 
கோடி என்றது பெரிய தொகை நிலைக்கு ஓர் எல்லை கூறிய 
வாறு . நூறு ஆயிரம் கூடியது ஒரு இலட்சம் ; அவ்வாறு நூறு 
இலட்சம் கொண்டது கோடி ஆம் . 

அரை நிமிடம் என்றது காலத்தின் சிறிய அளவுக்கு உரி 
மையாய் வந்தது . அருவமான காலத்தின் அருமையைத் தெளி 
வாகத் தெரிய உருவமான ஒரு எண்ணல் அளவையைக் கண் 
எதிர் காட்ட நேர்ந்தது . 

பொருளைப் பெருமையாகக் கருதி மனிதன் மிகவும் போற்றி 
வருகிறான் . அதனினும் அருமையாகப் டேண உரியதை அறவே 
மறந்து போகின்றான் . அம் மறப்பு மதி கேடாய்ப் 

பல கேடு 
களுக்குக் காரணம் ஆகின்றது . 

எல்லா நலங்களும் காலத்தால் விளைகின்றன என்னும் உண் 
மையை எவன் கருதி உணர்கின்றானோ அவன் அதிசய பாக்கிய 
வானாய்க் கதி நலம் காண்கின்றான் . 

மணியினும் பொன்னினும் மாண்பு மிக்கது ; 
துணிபொருள் யாவையும் தோற்று விப்பது ; 
பணி பல தருவது ; பருவ காலம் போல் 
அணி பொருள் அருள்வது யாதும் இல்லையே . 

இங்ஙனம் உறுதி நலங்கள் மருவி யிருத்தலால் காலம் கதி 
நலம் உடையது 

என மதி நல முடையார் எவரும் அதனை அதி 
கவனமா மதித்துப் பேணி மாண்பயன் அடைகின்றனர் . 

பயிர்க்கு நிலமும் நீரும் போல் உயிர்க்கு இடமும் காலமும் . 
இடம் உடல் போல் உருவமானது ; காலம் உயிர் போல் அருவ 
மாயுள்ளது . அயராது சலித்து வருகிற அது அதி வேகமுடை 
யது ; எல்லாம் கால கதியில் கலித்து எழுகின்றன . 

தனக்கு ஆயுளாக அமைந்துள்ள காலம் சீவ ஆகாரமாய் 
இருத்தலால் அதனை உரிமையோடு பேணி வருகின்ற மனிதன் 
இருமை நலங்களையும் காணியாக மருவுகின்றான் . 

அரிய மனிதப் பிறப்பைப் பெற்றும் இனிய 
அடைந்தும் உயிர்க்கு உரிய பயனை எய்தாமல் காலத்தை வீணே 
கழித்து ஒழிவது பழி கேடான இழி மடமை ஆகின்றது . 


வாழ்நாளை 


44. வாழ்நாள் . 


843 


மை 


அரை நிமிட 


என்னேமற் றிவ்வுடம்பு பெற்றும் அறம் நினையார் 
கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை - அன்னோ 
அளவிறந்த காதல் தம் ஆருயிர் அன்னார்க் 
கொளவிழைக்கும் கூற்றமும் கண்டு . ( நாலடியார்) 

அன்புரிமையான கிளைஞர் அழிந்து படுவதைக் கண் எதிரே 
கண்டிருந்தும் தன் உயிர்க்கு நன்மை 

நன்மை செய்து கொள்ளாமல் 
வாழ்நாளை ஒருவன் வறிதே கழிப்பது முழு மூடமான பெரிய 
பரிதாபமாம் என்று இது பரிந்து நொந்துள்ளது . 

சீவிய போகமா யுள்ள அருமை நாளைப் பயன் ஆக்காமல் 
பழுது படுத்தினவன் முடிவில் பாழாய்ப் பரிதபிக்கின்றான் . 

கோடிக்கு அரை நிமிடம் கூற்றுவன் நல்கானே . 
மனிதனுக்கு ஆயுளாக வாய்த்துள்ள கால 

லத்தின் அருமை 
யைக் கருதி உணரும்படி இது குறித்துள்ளது .. 
நேரம் கோடி பொன்னினும் அதிக விலை யுடையது . அத்தகைய 
காலம் அறுபது , எழுபது என ஆண்டுகளின் அளவாயக்கின் 

டைத் 
திருந்தும யாதொரு பயனும் அடையாமல் மனிதன் அநியாயமாய் 
இழிந்து போவது அவலமான பரிதாபமேயாம் . 

உயிர்க்கு நலன் ஒன்றும் செய்யாமல் உள்ளம் களித்துத் 
திரிந்த ஓர் அரசன் மரணம் நேர்ந்த போது மறுகித் துடித்தான் ; 
“ பல கோடி பொன் தருகின்றேன் ; ஒரு நிமிட நேரம் என்னை 
விட்டருளுங்கள் ; நல்லது ஒன்று செய்யும்படி என் மகனிடம் 
சொல்லி வருகினறேன் என்று எமனிடம் மறுகி மன்றாடினான் . 
அவன் யாதும் கேளாமல் ஒல்லையில் உயிரைக் கவர்ந்து போனான் . 
இந்தப் பரிதாப நிலையை அறிந்து நின்ற யோக சித்தர் ஒருவர் 
வாழ்நாளின் அருமையையும் , மனிதர் அதனைப் பயன்படுத்தாமல் 
பாழ் படுகின்ற நிலைமையையும் நினைந்து இரங்கி நெடு வனம் 
போயினார் . 

" தேடப் படும்பொருளைச் சிக்கனவாகப் புதைத்துக் 
கோடிக்கு ஒரு நிமிடம் கொள்ளுகினும் - கூடாத 
வாணாளை வீண் கழிக்கும் மானிடரைப் போல்மயக்கம் 
பூனார் பொய் கண்டு துறப் போர் . ( ஒழிவிலொடுக்கம் ) 
அரிய வாழ்நாளை வறிதே வீண் கழிப்பவர் ஈனராய் இழிந்து 


844 

தரும தீ பிகை. 
படுகின்றார் ; அதனை இனிது பயன் படுத்துகின்றவர் ஞான நீர 
ராய் உயர்ந்து திகழ்கின்றார் . 

காலம் பொன்னினும் மணியினும் உயர்ந்தது ; விலை மதிக்க 
முடியாதது ; அந் நிலையினை உணர்ந்து பேணாதவர் புலையாய் அழி 
கின்றார் . பேணிக் கொண்டவர் பெருமை பெறுகின்றார் . 

சிறுகாலை யே தமக்குச் செல்வுழி வல்சி 
இறுகிறுகத் தோட்கோப்புக் கொள்ளார் -- இறுகிறுகிப் 
பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கைகாட்டும் 
பொன்னும் புளிவிளங்காய் ஆம் . 

( நாலடியார் ) 
மறுமைக்கு உரிமையாக இளமையில் நல்லது யாதும் செய்து 
கொள்ளாத ஒரு பெரிய செல்வன் முதிர்ந்து சாக நேர்ந்தான் . 
ஒரு காசும் செலவழியாமல் படு உலோபமாய்ப் பெரும் பொரு 
ளைத் திரட்டினோம் ; புண்ணியம் ஏதும் செய்ய வில்லை ; அவ்வளவு 
செல்வங்களையும் விட்டுச் சாகப்போகின் றோஃம ! ஐயோ! " என்று 
ஏங்கினான் . இப்பொழுதாவது சிறிது தருமம் செய்து விடுவோம் 
என்று கருதி அருகில் நின்ற மனைவி மக்களை நோக்கிக் கொஞ்சம் 
பொருள் கொண்டுவரச் சொல்ல விரும்பினான் ; வாய் பேச முடிய 
வில்லை ; நாவு எழாமையால கையால் சைகை காட்டினான ; கிழவன் 
ஏதோ பொருள் கேட்கின்றான் என்று தெரிந்து கொண்டார் ; 
ஐயோ விளாங்காய்வேணடும எனகின்றாரே ; அது இப்பொழுது 
எங்கே கிடைக்கும் ? என்று அயலார் அறியச் சொல்லி நயமாக 
ஒத்து அழுதார் . கிழவன் செத்தான் . அந்தப் பரிதாப சரித்திரத் 
தை இந்தப் பாசுரம் விளக்கியிருக்கிறது , 
கையால் பொதித்துணையே காட்டக் 

கயற்கண்ணாள் அதனைக் காட்டாள் ; 
ஐயா விளாம்பழமே என்கின்றீர் 

ஆங்கதற்குப் பருவம் அன்று ; என் 
செய்கோ ? எனச் சிறந்தாள் போல் சிறவாக் 

கட்டுரையால் குறித்த எல்லாம் 
பொய்யே பொருளுரையா முன்னே 
கொடுத்துண்டல் புரிமின் கண்டீர் ! 

(சீவகசிந்தாமணி 1553 ) 
மேலே குறித்த நிகழ்ச்சியை இதுவும் உரைத்துள்ளது . இற் 
றைக்கு ஆயிரத்தெண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது . 


44. 


வாழ்நாள் , 


845 


மனகள 


. 


ஈண்டு நாம் காண்கின்றோம் ; உலக வாழ்வில் உரிமையாளராய் 
அமைந்த இனங்களின் 

எண்ணியுணர்கின்றோம் . 
சாங்காலைஓர் பிசுனன் பொருள் தானம் செய உன்னித் 
தேங்கால் மொழி மனை மைந்தரை விளித்தான் அவர் தெரிந்தே 
ஆங்காய் அவன் உரையாவிதம அவன்மேல் விழுந்து அழுதார் 
தாங்காதவன் உயிர் தீர்ந்தனன் தனமபோல் பகையுளதோ ? 

( நீதி நூல் ) 
உலக உறவுகளின் நிலைமைகளை இவற்றால் உணர்ந்து கொள் 
ளலாம் . இந்த வையமையலில் இருந்து தனக்கு உய்தி காண்பவன் 
மெய்யுணர்வுடையனாய் மேனனம காண்கின்றான் 

வாழ்நாள் அருமையினை ஓர்ந்தால் 
பாழநாள் படுமோ ? 

கணப் பொழுது பல கோடி பொன்னினும் மேலானது 
எனத தனது ஆயுள் நாளின் அருமையை மனிதன் அறி 
வான் ஆயின் 

ன் பெருவிலை மணியைப் பேணுவது போல் யாண்டும் 
உரிமையுடன் கருதிக் காப்பன் , அதனை எவ்வழியும் யாதும் பழுது 
படுத்த மாட்டான் ; எண்ணிய 

கணங்கள் யாவும் புண்ணிய 
மணங்களாப் புனிதம் ஆக்கிக் கொள்வன் . ஓர்ந்தால் படுமோ ? 
என்றது ஓராமையால் கெடுகின்ற கேடு தெரிய வந்தது . 

நாளும் நல்லது நினைந்து நலம் புரிந்து வருபவன் தன் உயிர் 
வாழ்வை உயர் கதியில் உய்க்கின்றான் ; இகமும் பரமும் அவனுக் 
குச் சுக நிலையங்கள் ஆகின்றன . அதிசயமான தெய்வத் தேசு 
அவனை யாண்டும் சூழ்ந்து நிற்கின்றது . 

காலத்தைக் கருதிப் பேணாமல் வீணே கழியவிடின் காலன் 
கயில் கொடுமையாய அவன் அழிந்து படுவான என்க . 

தனக்கு உரிமையாக அமைந்த நாளைப் புனிதமாகப் போற்றி 
வாழுகின்றவன் மனிதருளளே தெய்வமாய் மகிமை பெறுகிறான் . 


கை 


440. நாளின் கழிவை நறியவுயிரின் அழிவா 

நாளும் நினைந்து நவை ஓரீஇ - நீளும் 
உளம்புனித மாக ஒழுகி வருக 
களம்புகுந்து நிற்கும் கதி . 


( ய ) 


இ -ள் 


காள் கழிவதை உ பிர் அழிவதாக பிளேந்து குற்றம் நீங்க 


846 


தரும தீபிகை. 


குணங்கள் ஓங்கிச் சித்த சுத்தியுடன் ஒழுகி வருக ; முத்தி நிலை 
உன் முன் வந்து நிற்கும் என்பதாம் . 

இது சீவிய நாள் சீவன் என்கின்எறது . 

தாம் சுகமாக வாழவேண்டும் என்றே சீவ கோடிகள் யாண் 
டும் ஆவலித்து அலைகின்றன . உயிரினங்களின் போக்கும் நோக் 
கும் துயரினங்களை நீக்கி உயரினங்களாகவே ஊக்கி நிற்கின்றன . 

பசிப்பிணியை உணவு நீக்குகின்றது ; ஆதலால் மனிதன் 
அதனை விழைகின்றான் ; விழைந்தது கிடைத்தவுடன் உள்ளம் 
உவந்து கொள்கின்றான . இவ்வாறே எல்லா இன்பங்களும் துன் 
பங்களை நீக்கிக் கொள்ளும் அளவில் தொடர்ந்து வருகின்றன . 
வரவே மனித வாழ்வுகள் எவ்வழியும் அவலக் கவலைகள் அடர்ந்து 
படர்ந்தன என்பது விளங்கி நின்றது . இத்தகைய நிலையில் சீவிய 
காலம் ஓவியமாய்க் கழிந்து வருகின்றது . 

நாளின் கழிவு உயிரின் அழிவு . 

காலம் கழிந்து போவதை உணர்ந்து கொள்வது தெளிந்த 
ஒரு திவ்விய ஞானமாம் . உண்மை தெரிவது அரிது ஆதலால் 
நன்மை அடையாமல் மனிதன் புன்மையாய்ப் போகின்றான் . 

ஆயுள் ஒருவனுக்கு அறுபது ஆண்டுகள் வரை அமைந்துள் 
ளதாக வைத்துக் கொள்வோம் ; அவற்றுள் ஒருநாள் கழியின் 
அவன் சிறிது செத்தவன ஆகின்றான் . நாள் கழிந்து போகுக் 
தோறும் ஆள அழிந்து வருதலால் அக் கழிவு அழிவு என வந்தது . 

மனிதன் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் போய்க் 
கொண்டே இருக்கன்றது . அம் மூச்சைத் தரும சிந்தனையோடு 
வெளி விடுகின்றவன் மறுமையில் அழியாத இனய 
அடைந்து கொளகின்றான ; அங்கனம் செய்யாதவன் இறுதி 
மூச்சோடு வறியனாய் முடிந்து அடுதுயரில் வீழ்கின்றான் . 

காலம் கழிவதைக் கருதியுணர்ந்து வாழ்வை மேலான 
இன்ப நிலையமாகச் செய்து கொள்வதே சாலவும் நன்மையாம் . 

" We should count time by heart -throbs . He most lives 
who tbinles n : ost , feels the noblest , acts the best 

( Janes Bailty ) 


நலனை 


44. வாழ்நாள் . 


. 


847 


இருதயத் துடிப்புகளைக் கொண்டு காலத்தை நாம் கணித் 
துக் கொள்ள வேண்டும் ; நன்மைகளை நினைந்து , உயர்ந்த தன்மை 
களை உணர்த்து , சிறந்த கருமங்களைப் புரிந்து வருகிற அந்த 
மனித வாழ்வே மாண்புடையதாம் " என ஜேம்ஸ் பெய்லி என் 
னும் மேல் நாட்டுப் பெரியார் இவ்வாறு கூறியிருக்கிறார் . 

கடி காரத் துடிப்பு போல் இதயத் துடிப்பு காலக் கழிவைக் 
காட்டுகின்றது ; அந்த உள்ளத்துடிப்புகளுள் நல்லதை மடுத்து 
எவ்வழியும் வாழ்நாளை நன்மையாக்கிக் கொள்க .. 

மனிதனுடைய வாழ் நாளின் முடிவு மரணம் எனப்படும் . 
இளமை மூப்பு என்பன அந்த மரண யாத்திரையின் இடையே 
சிறிது தங்கியிருக்கும் நிலையங்களாயுள்ளன . 

முதல் நிலை கழியு முன்னரே பிறவிப் பயனை அடைந்து 
கொள்ள வேண்டும் ; இன்றேல் பிழை மிகப்படும் என்று மேலோர் 
பலவாறு பரிந்து எச்சரித்து நிற்கின்றனர் . 

முப்பதாம் ஆண்டளவில் மூன்றற்று ஒரு பொருளைத் 
தப்பாமல் தன்னுட் பெறானாயின் - செப்பும் 
கலையளவே யாகுமாம் காரிகையார் தங்கள் 
முலையளவே யாகுமா மூப்பு . 

( நல்வழி 39 ) 
முப்பது வயதுள் மனிதன் பிறவிப் பயனைப் பெறான் ஆயின் 
பின்பு அவன் பிழையாய் நிற்க நேர்வன் என ஒளவையார் 
வறு பாடியிருக்கிறார் . இந்தப் பாட்டியின் பாட்டைக் கவனித் 
துப் படித்துப் பாருங்கள் . உவமான உவமேயங்கள் நவமான 
தயங்கள் படித்துள்ளன . 

காமம் , வெகுளி, மயக்கம் என்னும் மூன்று குற்றங்களும் 
நீங்கி ஒரு பொருளான கடவுளைப் பருவமுள்ள பொழுதே உரி 
மையாய் மருவிக் கொள்ளுக ; அங்ஙனம் கொள்ளாது விடின் 
உன் கல்வியறிவு புல்லிதாய் இழியும் என்று சொல்ல வந்தவர் 
இவ்வாறு சொல்லியுள்ளார் . நூலறிவுக்குப் பயன் வாலறிவன 
மருவுகலே ஆதலால் கலையும் கடவுளும் ஒரு நிலையில் வந்தன . 

பரம பதியைத் தோயாதவன் கலை , தன் பதிபைத் தோய 
முடியாத கிழவி முலை போல் ஒரு சுவையும் இன்றி வீணே நாண 
மாய் விழுந்து கிடக்சம் என்பகாம் . பருவத்தில் பரனை மருவி 
னவன் தருணத்தில் கணவனைக் கூடிய பருவ மங்கை போல் 
பேரின்ப போகங்களை நேரே நுகர்ந்து மகிழ்ந்து திகழ்கின்றான் . 


. 


848 


தரும தீபிகை. 


சீவான்மா பரமான்வைச் சேர்ந்து கொள்வதே பிறவிப் 
பேறான பேரின்ப நிலையாம் . அடைய வுரியனதப் பருவம் தவறா 
மல் அடைந்து கொண்டவன் அமானாகின்றான் ; அடையாதவன் 
கடையாய் இழிகின்றான் . 

"வேற்கண் மடவார் விழைவு ஒழிய யாம் விழையக் 
கோற்கண் நெறிகாட்டக் கொல் கூற்று உழையதா 
நாற்பது இகந்தாம் நரைத் தூதும் வந்ததினி 
நீத்தல் துணிவாம் நிலையாது இளமையே . 

நாற்பது வயது கழிந்தது ; மரண தூதுவனைப் போல் நரை 
யும் வந்தது ; எமனும் அயலே நிற்கின்றான் ; உயிர்க்குப் பயனை 
நாடி இனி உய்தி பெற வேண்டும் என ஒரு மெய்யுணர்வாளன் 
எண்ணியுள்ளமையை இச் செய்யுளில் காண்கின்றோம் . 

மூப்பு வருமுன்னே சீவனுக்குக் காப்பைத் தேடிக் கொள் 
வது நலம் . இளமையில் பழகிய 

இளமையில் பழகிய பழக்கமே முதுமையிலும் 
தொடரும் ஆதலால் காலம் கழியுமுன்னரே ஞான 

ஞான சீலங்களில் 
ஒழுகி வருவது விழுமிய மேன்மையாய் விளைந்து வருகின்றது . 

" Be wise with speed ;; 
A fool at forty is a fool indeed . (( Young) 

" இளமையிலேயே ஞானம் உடையவனாகக : நாற்பதில் 
மூடன் ஆயுள்ளவன் என்றும் முழு மூடனே ஆவன் என்னும் 
இது ஈண்டு எண்ணத்தக்கது . பாலியத்திலேயே சில வேலி கோலி 
சீவியம் பெறுகஎனக் காவியங்கள் யாவும் போதித்து வருகின்றன, 

உளம் புனிதம் ஆக ஒழுகி வருக . 

மனம் தூய்மையே எல்லா மேன்மைகளுக்கும் மூல காரண 
மாயுள்ளது . சித்த சுத்தியால் கருதிய சித்திகள் யாவும் எளிதே 
கைகூடுகின்றன. அந்தப் புனித உளம் இளமையிலேயே அமை 
யின் அவன் தனி மகிமை அடைகின்றான் . 

களம் புகுந்து நிற்கும் கதி என்றது உள்ளம் புனிதமுடை 
பார்க்கு உளவாம் உறுதி நலனை உணர்த்தியது . 

மாசு அற்ற மனம் ஈசனுக்கு இடம் கின்றது . ஆகவே 
தி நிலை அவன் எதிர் வருகின்றது . களம் = இடம் , மனம் 

ஆயுள் விரைந்து கழியும் இயல்பினது ; பருவம் ஒருவுமுன் 
தரும நலம் மருவி உய்வது இருமையும் பெருமையாம் , 


. 


. 


44. வாழ்நாள் .. 

8491 
போகங்களையே நச்சிச் சாகாதே ; சீவ உய்தியைச் செய்து 
தேவ கதியை மேவிக் கொள்ளுக . 

முருந்தனைய தூமுறுவல் முற்றிழையார் சேரி 
இருந்திள மைக் கள் உண்டு இடை . தெரிதல் இன்றிக் 
கருந்தலைகள் வெண் தலைக ளாய்க்கழியு முன்னே 
அருந்தவமும் தானமும் ஆற்றுமினே கண்டீர் ) ( சிந்தாமணி ) 

பொறி வெறிகளிலேயே அழுந்தி யுழந்து வறிதே அழிந்து 
போகாதே ; நரை வருமுன் நல்லது செய்து உய்க என இது உறுதி 
கூறியுளது 

உரைகள் உயிர்களின் நலன்களை உணர்த்துகின்றன . 
எரிபுரை எழிலதாய இளம்தளிர் இரண்டு நாளின் 
மரகத உருவம் எய்தி மற்றது பசலை கொண்டு 
கருகிலை ஆகி வீழ்ந்து கரிந்து மண் ஆதல் கண்டும் 
வெருவிலர் வாழ்தும் என்பார் வெளிற்றினை விலக்கலாமே . 

( சூளாமணி ) 
மரத்தில் கிளைத்த ஒரு தளிர் செந்நிறமாய்த் திகழ்ந்து 
பசிய இலையாய் மாறிப் பின்பு பழுத்துச் சருகாய்க் கரிந்து 
விழ தலைக் கண்டும் மனிதன் உறுதிநலம் காணாமல் தன் காலத்தை 
வீண்கழித்து விளிகின்றானே ! என்று இது பரிந்து பகர்ந்துள்ளது .. 

நிலைமை தெரியாமல் வீணே மூத்து விளியாதே ; பருவம் 
உள்ள பொழுதே உன் உயிர்க்கு நன்மையைப் பார்த்து வருக . 

உனக்குச் சீவிய நிலையமாய் வாய்த்துள்ள வாழ்நாளை யாதும் 
பழுதாக்காமல் ஆன்ம சிந்தனையுடன் மேன்மை அடைக . 

இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
வாழ்நாள் என்பது சீவிய காலம் . 
அது கழிந்து போகும் இயல்பினது . 
காலம் கழிவது காலன் வருவதாம் . 
நாளைப் பாழ் ஆக்க லாகாது . 
மனிதன் எமன் வாய் இரை . 
நிதமும் செத்து வருகின்றான் 
அழிவு நிலையை அறிதல் வேண்டும் . 
அறியாது 

களிப்பு-து அவ 

கேடாம் . 
அறிந்து உய்வது பிறந்த பேறாம் . 
உண்மை உணர்வது உயர்கதி உறுவதாம் . 

சச - வது வாழ் முற்றிற் 


நாற்பத்தைந்தாம் அதிகாரம் 


நசை . 


அஃதாவது பாழான ஆசையின் பழி நிலை . ஈன 

ஈன இச்சை 
மான வாழ்வை மாசு படுத்தும் ஆதலால் அந்த இழிவில் இழியா 
மல் ஒழுகுக என உணர்வு கூறுகின்றது . வாழ்வின் உயர் நலனை 
உணர்த்துகின்றமையால் வாழ்நாளின் பின் இது வைக்கப்பட்டது . 
441. ஓசைக் கடல்சூழ் உலகில் உயிரெல்லாம் 

ஆசைக் கடல்வீழ்ந் தலறுமால் - பேசரிய 
துன்பம் அடைந்தும் தொடர நினைந்திலதே 
இன்பம் இருக்கும் இடம் . 


அக்களை வீசி முழங்குகின்ற கடல் சூழ்ந்த உலகில் உடல் 
சூழ்ந்த உயிர்கள் யாவும் ஆசைக் கடலில் வீழ்ந்து அலமருகின் 
நன ; சொல்ல முடியாத கொடிய துன்பங்களை அனுபவித்தும் 
நல்ல இன்ப நிலையை நாடியுணராமல் இருக்கின்றன என்பதாம் . 

உயிர் வாழ்வு பலவகை மருள்களில் படிந்து அலையிடைத் 
துரும்புபோல் நிலை குலைந்து அலைந்து மயங்கி இயங்கி வருகின்றது . 
பசியும் காமமும் உடலையும் உயிரையும் தொடர்ந்து அடர்ந்து 
வருதலால் சீவ கோடிகள் ஓயாது ஓடி உளைந்து உழலுகின்றன . 

" பசியும் பிணியும் பகையும் நீங்கி 
வசியும் வளனும் சுரக்க ” 

( மணி மேகலை ) 
என வாழ்த்தித் தெய்வத்தை வழிபாடு செய்துள்ளமையால் 
வையத்தவர்களின் வாழ்க்கைக் கவலைகளை நன்கு அறியலாகும் . 

மனிதன் முன்னும் பின்னும் எண்ணி அறியும் இயல்பினன் 
ஆதலால் எண்ணரிய இச்சைகள் அவன் உள்ளத்தில் இடம் பெற 
லாயின . அவற்றுள் ஆசை என்பது உச்ச நிலையில் கொச்சையாய் 
ஓங்கியுள்ளது . அளவு மீறியது அவலமாய் மாறியது . 

சினைவு , எண்ணம் , விருப்பம் , வேட்கை , ஆசை என்னும் 
இவை ஒன்றினும் ஒன்று கிளர்ந்து வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றன . 


45. நசை . 


851 


தனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று மனிதன் நினைக் 
கின்றான் . அது நினைவு என நேர்ந்தது . அந்த நினைவு தொடர்ந்து 
நிகழ்ந்தது எண்ணம் என வந்தது . அந்த எண்ணம் விரிந்து 
எழுந்தது விருப்பம் என நின்றது . அவ் விருப்பம் வீறு கொண்டு 
விரைந்தது வேட்கை என விளைந்தது . அவ் லேட்கை எல்கள் 
கடந்து சென்றது ஆசை என்று சொல்ல அமைந்தது . 

இது பல வகை நிலைகளில் பரவி உயிரினங்களை மருவி ஊச 
லாட்டி வருகின்றது . அவ் வுருவங்களுக்கும் பருவங்களுக்கும் 
உரிய பெயர்கள் அமைந்தன . சில அபலே வருகின்றன. 

மாதர் நச்சு இச்சை ஏடை வயா நம்பு நசை நயப்புக் 
காதல் வெப்பம் விருப்பம் காமமே இராகம் பற்றே 
ஆதரம் பெட்பு வேட்கை ஆர்வமே மேவல் வெஃகல் 
ஓதிய விழைவு மூவேழ் உறுபெயர் ஆசை ஆமே . ( நிகண்டு ) 

ஆசையின் பரியாயமாய் இங்கே இருபத்தொரு நாமங்கள் 
வந்துள்ளன் . யாவும் காரணப் பெயர்கள் , குறிப்புகளைக் கூர்ந்து 
ஓர்ந்து கொள்க . மானச நீர்மைகள் மருமங்களுடையன , 

ஆசையைக் கடல் என்றது தன்னுள வீழ்ந்தவர் எல்லை 
காண முடியாமல் அல்லல் உழந்து ஆழ்ந்து படுதல் கருதி . 

" ஆசைச் சுழற்கடலில் ஆழாமல் ஐயா ! நின் 
நேசப் புணைத்தாள் நிறுத்தினால் ஆகாதோ ? " 

ஈசனை நோக்கித் தாயுமானவர் இவ்வாறு கூவி யிருக்கிறார் . 
கடலில் விழுந்தவன் கப்பல் தலைவனை அலறி அழைத்தது போல் 
கதறியுள்ளார் . சுழல் கடல் என்றதனால் எவரையும் சுழித்து 
இழுத்துத் தன்னுள் அழுத்தி ஆழ்த்தும் அபாய நிலை அறிய 
லாகும் . 

ஆசைக் கடல் வீழ்ந்து அலறுமால் . 

என்றது ஆசைப் பிணிப்புகளிலிருந்து மீளமுடியாமல் சீவர் 
கள் பரிதபித்து உழலும் பாடு தெரிய வந்தது . மெய்யுணர்வுடை 
பவரும் அதை ஒழித்து உய்ய மாட்டாமல் ஐயகோ ! என அலறி 
யுள்ளனர் . பாசப் பிணிப்பு படுதுயர் ஆகின்றது . 

ஆசைவன் பாசம் எய்தி அங்குற்றேன் இங்குற்றேனாய் 
ஊசலாட்டுண்டு வாளா உழந்து நான் உழிதராமே 


852 


தரும தீ பிகை . 


தேசனே ! தேச மூர்த்தி திருமறைக் காடு மேய 
ஈசனே ! உன் தன் பாதம் ஏத்துமாறு அருள் எம் மானே ! 

( தேவாரம் ) 
திருநாவுக்கரசு நாயனார் இறைவனை நினைந்து இங்ஙனம் மறுகி 
யிருக்கின்றார் . வலிய பெரிய இரும்புச் சங்கிலியாய் உள்ளத்தை 
ஆசை பிணித்துள்ளமையால் அதனைத் தள்ளி நீங்க 
உயிர் தளர்ந்து தவிக்கின்றது . 


முடியாமல் 


ஆசைவன் டாசத் திரளினால் கட்டுண்டு 

அரும்பிணி ஈக்கடிக்கு அணுங்கி 
ஏசுறு போகக் கதைகளால் மொத்துண்டு 

ச்சைமுட் கோலினால் உலைந்து 
காசுறு கருமச் சேற்றிலே அழுந்தக 

கடுஞ்சகக் காட்டிலே சுழன்று 
வீசுமா மோகத் தளிர்நிழல் துயிலும் 
வீரனே சீவன் ஆம் எருது . 

( 1 ) 
மேவுறு துன்பப் பெருஞ்சுமை சுமந்து 

மீட்சி போக்கிவை உடற்புண்ணா 
ஈவறு பிறவிக் குழியில்வீழ் சீவ 

எருத்தினை இக்குழி நின்றும் 
ஓவலின் முயல்வால் எடுப்பதே வலியாம் ; 

உயர்ந்த ஞானிகள் உறவுளதேல் 
நாவிகர் நாவாய் தருவபோல் ஊகம் 
நல்குவர் பவக்கடல் கடக்க . 

( 2 ) 
எவ்விடத் தில்லை நல்ல ஞானிகளாம் 

ஈர்ங்கனி மலர்குளிர் சோலை 
அவ்விடம் கானல் மேடதாம் ; ஆங்கே 

அமர்பவர் அறிவிலாரன்றோ? 
கவ்விய செல்வம் நட்பு நூல் சுற்றம் 

கருமமாதிகள் எலாம் உதவா ; 
செவ்விய மனமே உதவுறல் வேண்டும் 
சீவனைச் செல்கதி ஏற்ற . 

ஞானவாசிட்டம் ) 
இந்தப் பாசுரங்களில் வந்துள்ள உருவக நிலைகளை ஊன்றி 
உணர்ந்து கொள்ள வேண்டும் . சீவன் ஆகிய எருது , ஆசைக் 
கயிறுகளால் கட்டுண்டு , அல்லல்களாகிய ஈக்கம் கடிக்க , காம 
இச்சையாகிய தாற்றுக் கோலியல் அடியும் குத்தும் பட்டு , கருமச் 
சேற்றில் அழுத்தி , உலகக் காட்டில் அலைந்து , சிற்றின்பமான 


45 . 


நசை : 


853 


குளிர் மர நிழலிலே சிறிது கண் அயர்ந்து எழுந்து , பெரும் பா 
ரங்களைச் சுமந்து பிறவிக் குழியில் விழுந்து வருந்துகின்றது . 
திவ்விய குரு அல்லது செவ்விய மனம் துணை கிடைக்குமாயின் 
அது உய்தி அடையும் என இது உணர்த்தி யுள்ளது . 

மனித வாழ்வை இனிது சித்திரித்திருக்கும் இக் காவிய 
ஓவியத்தைக் கருதி நோக்கிச் சீவிய நிலைகளைச் சிந்திக்கவேண்டும் . 

சீவனை மாடு என்றது ஆசைக் கயிற்றில் அகப்பட்டு உறுதி 
நலன் ஒன்றும் கருதாமல் ஓயாது உழைத்து வருதல் நோக்கி . 
பாடுபட்டு எவ்வளவு பணம் தேடி வைத்தாலும் வயது முதிர்ந்த 
வுடன் மனைவி மக்கள் அவனை மதியாது போகின்றனர் . “ கிழட்டு 
மாட்டைப் புழக்கடையில் கட்டு என இந் நாட்டில் வழங்கி 
வரும் ழமொழியைக் கிழவர் எவரும் தமக்குக் கிழமையாச் 
சொல்லிக் கொள்ளுகின்றனர் . பாசம் = கயிறு வன்மை அதன் 
தன்பையை உணர்த்தியது . திரள் என்றது ஆசைக் கூட்டங்களை . 

ஆசைக் கயிற்றில் ஆடும் பம்பரம் 

என மனித வாழ்வைக் குறித்துப் பட்டினத்தார் இங்ஙனம் 
பாடியிருக்கிறார் . பல பிறவிகளிலும் உயிர்களை ஓயாமல் ஆட்டி 
வருதலால் ஆசைப் பூட்டு ஊசல் ஆட்டு என நேர்ந்தது . 

ஆசையும் பாசமும் அன்பும் அகத்தடக்கிப் 
பூசிப் பொதிந்த புலாலுடம்பு - ஊசல் 
கயிறற்றாற் போலக் கிடக்குமே கூற்றத்து 
எயிறுற நடைமுரிந்தக் கால் . ( அறநெறிச்சாரம் ) 

உயிர் பிரிந்த போது உடல் கயிறு அற்ற ஊஞ்சல் பலகை 
போல் தரையில் கிடக்கும் என இது காட்டியிருக்கும் காட்சி 
யைக் கருதிக் காணுக . உயிர் வாழ்வு துயர் வீழ்வாய் முடிகின்றது . 

துன்பம் அடைந்தும் இன்பம் நினைந்திலதே ! 

ஆசையால் அல்லல் பல உழந்தும் அதனை ஒல்லையில் ஒருவி 
நல்ல சுகம் நாடாமல் மனிதன் மடமையால் மடிந்துள்ளானே ! 
என்று மறுகி இரங்கி .து பரிவு கூர்ந்து வந்தது . உள்ளம் பரித் 
துள்ள நிலையை ஏகாம் உணர்த்தி நின்றது . 

படணர், 5 நிலை கலைத்து உள்ளதைச் சூறையாடு கலால் 
ஆசையைச் குமுவளி னபர் . சூறைக் காற்றில் அகப்பட்ட 


854 


தரும தீபிகை. 


செத்தைகளைப் போல் ஆசைச் சுழலில் அகப்பட்ட சீவர்கள் 
யாதும் அமைதியின்றி அலமத்து உழலுகின்றனர் . 

ஆசையுட் பட்டவர் அல்லற் பட்டவர் ; 
ஆசையுட் பட்டவர் அளற்றிற் பட்டவர் ; 
ஆசையுட் பட்டவர் அயர்விற் பட்டவர் ; 
ஆசையுட் பட்டவர் அரங்கப் பட்டவர் . 

( 1 ) 
ஆசையில் லார்களே அறவர் மேலவர் ; 
ஆசையில் லார்களே அருந்த வத்தினர் ; 
ஆசையில் லார்களே அருட்கலப் பினர் 
ஆசையில் லார்களே அரிய முத்தர்கள் , ( காசி ரகசியம்) 

ஆசை உற்றவர் நிலைமையும் , அற்றவர் தலைமையும் இவை 
தெற்றென விளக்கியுள்ளன . ஆசை அல்லல் எனப் பழமொழி 
பாகவும் வெளி வந்துள்ளது . 

தனது விருப்பத்தை முறையான வகையில் பயன்படுத்தி 
நிறையோடு நிதானமாய் நடத்திவரின் அந்த மனித வாழ்வு 
இனிமையுடைபதாம் ; அங்கனம் இன்றிப் பேராசை மண்டி நின் 
றால் அது தீராத துன்பமாம் . 

கெருப்பை அடுப்பில் வைத்துப் பாகம் செய்து கொள்வது 
போல் உன் விருப்பை அளவாக இருத்திப் போகம் செய்து 
கொள்க ; அளவு மீறினால் கூரையில் ஏறிய தீபோல் ஆசை உன்னை 
மோசம் செய்து நாசம் ஆக்கி விடும் . 

ஆசை வெறி மீறி நாசம் அடையாமல் வாழ்வை யோசனை 
யுடன் வாசமா நடத்தி ஈசன் அருள் நாடித் தேசு பெறுக ,. 


442. வீண நசையால் விளிவு விளையுமால் 

பூண வசையும் பொருந்துமே - காணவரு 
அல்லல் களையா தழிவடைதல் நல்லதோ 
எல்லை தெரிக இனிது . 


( 
உ 
) 


அம் 


வள் 


இழி நசையால் அழிவு விளைகின்றது ; பழி வருகின்றது ; 
இவ்வாறு நிகழ்கின்ற அல்லல்களைக் களைந்து ஒதிக்காமல் அழிந்து 
பதெல் அவலமாம் ; ஈலைமையை வினரக்டு தெளிந்து தலேனம 
யான தகைமையுடன் நலம் அடைசு என்பதாம் . 


45 . 


நசை . 


855 


இது , நசை வசை என்கின்றது . 

தன் தகுதிக்கு ஏற்ப விரும்பி முயன்றால் அம் முயற்சி மனி 
தனுக்கு உயர்ச்சி அருள்கின்றது ; தகாத நிலையில் பிழையாய் 
விழையின் அது பேராசையாய் இழிவு தருகின்றது . 

தான் கருதிய பொருளைப் பெறுதற்கு உறுதியாக முயல்வது 
கடமையாம் . அந்தக் கடமைகளின் அளவே 

வே உடைமைகளை 
அடைய ஒருவன் உரிமை ஆகின்றான் . 

நசை என்பது இளிவான இச்சையைக் குறித்து வரும் . 

தெளிவான உணர்வு நலம் உடையவர்பால் இந்த இளிவு 
சேராது . உரிய முயற்சிகளைச் செய்து உயர்த்த பலன்களைப் பெறா 
மல் இழிந்த நோக்கில் நச்சி நிற்பது எதுவோ அது நசை என 
வர்தது . இச்சகம் பேசி இழிந்து நின்று வயிறு வளர்க்கின்ற 
கொச்சை மக்கள் பால் பெரும்பாலும் இது குடி புகுந்திருக்கும் . 

வீண நசையால் வீளிவு விளையும் . 
என்றது அதன் ஈன நிலை தெரிய வந்தது . 

நேர்மையான முறையில் முயன்று பொருளைப் பெறுதல் 
மாண்பு ஆம் ; அங்கனமின்றி மடியும் மடமையும் மண்டிக் கரவும் 
கபடும் படிந்து வரவு காண விழைவது கொடிய இழிவாம் . வீண 
என்ற அடையாமல் பாழான அதன் பழி நிலை காணலாகும் . 

இந்த இளி நசை நெஞ்சு புகுந்தால் அந்த மனிதனுடைய 
பெருமையும் கம்பீரமும் அழிந்து போம் ; சிறுமைகளே எவ் வழி 
யும் பெருகி நிற்கும் . மனிதத் தன்மையைக் கெடுத்து விடுதலால் 
நசை கேடு என வந்தது . விளிவு = அழிவு, கேடு 
நசையிற் பெரியதோர் நல்குரவு இல்லை ( முதுமொழிக்காஞ்சி ) 
நசை கொடிய வறுமை என்று இது குறித்துள்ளது . 

மிகுந்த செல்வம் வாய்ந்திருந்தாலும் உள்ளத்தில் நசை 
தோய்ந்திருக்குமாயின் அந்த மனிதன் அவலமுடையனாய் எங்கும் 
இழிந்தே நிற்பன . வறுமையுடையனாயினும் நலச இலன் ஆயின் 
அவன் யாண்டும் மேன்மையாளனாய் மேவி விளங்குவன் . 

இயன்ற வரை முயன்று அமைந்தது போதும் என்று 
அமைதியுடன் வாழ்பவன் உயர்ந்த பாக்கியவானாய் ஒளி மிகப் 


856 


தரும தீபிகை. 


நனச 


பெறுகின்றான் . மன அமைதி மனிதனுடைய வாழ்க்கையை எவ் 
வழியும் இனிமையாக்கிப் புனிதம் செய்கின்றது . 

திருத்தி என்பது திருந்திய பண்பிலிருந்து அரும்பியுள்ளது . 

நிறைவு , பூரணம் , பூரிப்பு , மனரம்மியம் என்னும் மொழி 
கள் உயர் பொருளுடையன . 

படிந்த நெஞ்சம் இழிந்து 
மெலித்து படுகின்றது அது படியாதது உயர்ந்து சிறந்து திகழ் 
கின்றது . உள்ளத்தைப் பழுதாக்கி உணர்வைச் சிதைத்து விடுத 
லால் அது இளிவாய் இகழப் பட்டது , 

திருந்திய மன நிறைவு பெருந்தகைமை ஆகின்றது . 
The noblest mind the best contentment has ( Spenser ) 

நல்ல நிறைவுடையதே மேலான உயர்ந்த உள்ளமாம் " என 
ஸ்பென்சர் என்னும் மேல் நாட்டுப் பெரியார் இங்ஙனம் கூறி 
யுள்ளார் . இச்சை அடங்கிய அளவு உச்ச நிலையை அடைகிறான் . 

எல்லை தெரிக என்றது வீணாசையால் அல்லலும் இளிவு 
களுமே உளவாதலால் அதனை ஒழித்து அளவாக அமைந்து 
வாழுக என்றவாறு . இன்பம் புண்ணியத்தால் வருதலால் தன் 
உள்ளத்தைப் புனித நிலையில் வைத்து மனிதன் ஒழுகி வரின் 
அவன் கருதியன எல்லாம் எளிதே வந்து கைகூடுகின்றன . கரும 
தாதாவாகிய இறைவன் தகுதியறிந்து உரியவர்க்கு உரிமைகளை 
உதவியருள்கின்றான் . பண்பு படிய இன்பங்கள் படிகின்றன . 

நசை எவ்வழியும் வசையாம் ; அப் பழியுள் விழுந்து பாழா 
காதே . தரும சிந்தனையோடு கருமங்களைச் செய் ; உரிய பலன்கள் 
உன்னை நோக்கி வரும் ; அவ்வரவு இருமையும் பெருமையாம். 


443. பேராசை பொங்கியதேல் பேயாய் மனம் திரிந்து 

பாராசை எங்கும் பறந்துமே - நீராசை 
கொண்டநாய் போலக் குலைந்தோடி யாண்டுமே 
கண்டமே காணும் கழிந்து 


-ள் 


கொடிய ஆசை பெருகி எழுந்தால் மனம் நிலை குலைந்து மதி 
பழித்து வெறி கொண்ட நாய் டோல் உலகம் எங்கும் மனிதன் 
ஒடி உழலுவான் ; யாண்டும் அபாயமே கண்டு அலமருவன் என்க . 

இது , இச்சை மிகின் ஈனங்கள் மிகும் என்கின்றது . 


45. நசை . 


857 


ஆசை அளவு மீறின் பேராசை ஆகின்றது . ஆகவே மனிதனை 
அது பேயாக்கி நாயாக்கிப் பெருங்கேடு செய்ய தேர்கின்றது . 
வெறி கொண்டு விரைந்து அலை தற்கும் , இழிந்து திரிதற்கும் 
பேயும் நாயும் இனமாய்ப் பேச வந்தன . 

அறிவும் அமைதியும் நிதானமும் மனிதனை இதமும் இனி 
பையும் பதமும் உடையவனாச் செய்கின்றன . அகத்தில் மருவிய 
இயல்புகளின்படியே புறத்தில் செயல்கள் நிகழுகின்றன. 

ஆசை பொல்லாதது ஆதலால் அது புகுந்தவுடனே நல்ல 
நீர்மைகள் எல்லாம் நாசம் அடைகின்றன . அடையவே மனிதன் 
பேயனாய்த் தீய வழிகளில் செருக்கித் திரிகின்றான் . பல வகை 
இழிவு நிலைகளுள் சில அயலே காண வருகின்றன . 
" வறிய வான உரைபல கேட்பன ; 
மாண்டு மீண்டினி வாரா வழியினைச் 
செறியலான பொருள்கள் தெரிந்துரை 
செய்யும் எல்லை செவிடுகள் ஆவன , 

( 1 ) 
வம்பு கூறின் உடம்பெலாம் வெறும் 
வாய்களாகி வடித்தற்கு வல்லன ; 
உம்பர் கோனடித் தாமரை போற்றி நின்று 
உரைக்க என்னில் வெற்றூமைகள் ஆவன . 

( 2 ) 
ஆவது ஒன்றிலை யாயினும் தன்னைமேல் 
ஆக வுன்னி அறக்கடை யாவன ; 
பாவகத்து ஒன்று இலாதமை காட்டவே 
படபடத்துத் தன் பாழ்வாய் திறப்பன . 

( 3 ) 
ண்ண லான இடந் தொறும் மற்றவர்க்கு 
உற்ற நட்டவர் போல்உறவு ஆடுவ ; 
கணணனார் சிலர் ஆயினும் கைப்பொருள் 
இல்லை யாகில் கழலக் கழல்வன . 

( 4 ) 
கண்ட மட்டின் இதுவன்றி வேறொன்றும் 
கண்டிலம் கதி என்னும் கருத்தினால் 
பிண்டம் இட்டவர் தம்பிறகே ஞஞ்ஞை 
பிஞ்ஞை என்று பிதற்றித் திரிவன . 
வயிறு சாணும் வளர்த்தற் பொருட்டந்த 
வானும் சென்று வரக்கா லுடையன ; 

108 


858 


தரும தீ பிகை . 


கயிறும் கம்பையும் ஏடும் பிறர்க்கொரு 
காட்சி போல்வரும் புத்தகக் கையன . 

( 6 ) 
(அஞ்ஞவதைப் ப 

பரணி) 
உலகக் காட்டில் திரிகின்ற மனிதப் பேய்களுள் சிலவற்றைக் 
குறித்துத் தத்துவராயர் இப்படி வருணித்திருக்கின்றார் . கூறியுள்ள 
அடையாளங்கள் கூர்ந்து காண வுரியன . ஆன்ம நலனை இழந்து 
அவல நிலையில் இழிந்து அலைந்து படுகின்ற மக்களை மாக்கள் என 
வும் , பேய்கள் எனவும் மேலோர் இகழ்ந்துள்ளனர் . இகழ்ச்சி 
எல்லாம் அவர் மேல் வைத்த இரக்கத்தால் நேர்ந்தன . 

ஆசை மதியைக் கெடுக்கும் ; மதிப்பைத் தொலைக்கும் ; 
ஆண்மையை அழிக்கும் ; மேன்மையை ஒழிக்கும் ; பான்மையைச் 
சிதைத்துப் படுதுயராக்கி யாண்டும் கீழ்மைகளையே விளைக்கும் ; 
அந்த ஈன நிலையை மருவாதிருத்தலே ஞான சீலமாம் . 

பேராசைக்காரனை பெரும் புளுகன் வெல்லுவான் என்னும் 
பழமொழி ஆசையின் அவ நிலையை வெளிப்படுத்தியுள்ளது . 
பொருள் இருந்தாலும் ஆசைமிகின் அவன் மருளனாய் இருள 
டைந்து இழிகின்றான் . தலைமையான அறிவை நாசம் செய்தலால் 
அந்த நீசம் மனிதரை நிலை குலையச் செய்கின்றது . 

பேராசை யால் ஈனர் பின்சென்று உழன்றும் 
தீராத மிடியாளர் சிலர்பாரில் உண்டே ; 
நேராக வரில் வாழ்வு நினையாமல் வருமால் 
வாராதது ஆர் தாம் வருந்தினும் வராதே .” 

( மெய்ஞ்ஞான விளக்கம் ) 
பேராசையுறின் மானம் இழந்து மனிதன் ஈனமாய்த் திரிய 
நேர்வன் என்பது இதில் அறிய வந்தது . பலவகைகளிலும் இழி 
வுகளை உளவாக்குதலால் அது ஒரு அழிபிசாசு எனஅஞ்ச நின்றது . 
ஆசைவ ராக்ஷஸீ பும்ஸாமாசைவ விஷமஞ்சரீ 
ஆசைவ ஜீர்ணா மதிரா திகாசாம் ஸர்வதோஷகாம் . " 

" ஆசையே தீய இராட்சசி ; மனிதர்க்கு அது கொடிய 
நஞ்சத்திரள் ; கெட்ட கள் ; எல்லாக் கேடுகளுக்கும் காரண 
மானது . அந்தப் பொல்லாத நீசத்தை யாண்டும் தீண்டாமல் 
ஒழித்து விட வேண்டும் என்னும் இது ஈண்டு எண்ணத்தக்கது . 


45 . 


நசை . 


859 


என 


என 


பேராசை என்பது பெரும்பாலும் செல்வர்களிடத்தேதான் 
செல்லமாய் வளர்ந்து பொல்லாத நிலையில் பேய்க் கூத்து ஆடுகின் 
றது . பொருள் பெருகப் பெருக ஆசையும் பெருகி வருதலால் 
அங்கே பேராசை உருவாகி ஓங்கி நிமிர்கின்றது . 

" Excess of wealth is cause of covetousness . " (Marlowe) 

" செல்வப் பெருக்கமே பேராசைக்கு மூல காரணம் " 
மார்லோ என்பவர் இவ்வாறு கூறியுள்ளார் . 

பொருளின் மேலுள்ள பேராசைதான் உலோபம் 
வேறு ஒரு இழி பெயரை எடுத்து வெளியே தலை நீட்டி நிற்கிறது . 

பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவறும் 
மருளானாம் மாணாப் பிறப்பு . ( குறள் , 1002 ) 

பேராசை கொண்ட உலோபிக்குப் போய்ப்பிறப்பு உண்டாம் 
என நாயனார் இங்கனம் வாய் மலர்ந்துள்ளார் . 

பொருளாசை பெருகிய பொழுது அருள் அகலுகின்றது ; 
மருளும் இருளும் குடி புகுந்து கொள்ளுகின்றன . கொள்ளவே 
எல்லாத் தீமைகளும் அங்கே இடம் பெறுகின்றன. 

“The love of morey is the root of all evil . 

“ கொடுமைகளுக்கெல்லாம் மூலவேர் பண ஆசையே " என் 
னும் இது இங்கே கூர்ந்து சிந்தித்து ஓர்த்து கொள்ள வசியது . 

பொருள் வரவு பெருகி ஏறவும் நெருப்பில் நெய் வார்த்தது 
போல ஆசை மேலே சுழித்து எழுகின்றது . 

கிடைத்த பொருளை எல்லாம் உள்ளே விழுங்கி மேலும் 
மேலும் தீராத பசியாய்ப் பேராசைப் பேய் வாயைப் பிளந்து 
கொண்டே நிற்கின்றது . தீய ஆசை தீயினும் தீயது . 

பெற்ற சிறுகப் பெறாத பெரிதுள்ளும் 
சிற்றுயிர்க்கு ஆக்கம் அரிதம்மா - முற்றும் 
வரவர வாய் மடுத்து வல்விராய் மாய 
எரிதழல் மாயா திரா , (நீதி நெறி விளக்கம் , 64 ) 

பேராசை மண்டிய சீவர்களுடைய அழிவு நிலையை இது 
தெளிவாகக் குறித்துள்ளது . விராய் - விறகு .. 


860 


தரும தீபிகை. 


மன நிறைவு இல்லாமல் பொருளை எண்ணி எண்ணி ஏங்கித் 
தவிக்கின்றவன் இறுதியில் பரிதாபமாய்ப் பாழ்படுகின்றான் . 

விறகு ஏற ஏற தீ முறுகி வளர்தல் போல் பொருள் சேரச் 
சேர ஆசை பெருகி வளர்கின்றது . ஆதனால் நாசமே விளைகின்றது . 
ஆசையை நீள விடுவது தீயை மூள விடுவது போல் மோச 
மேயாம் . 
ஆசைக்கு ஓர் அள வில்லை ; அகிலம் எல்லாம் கட்டி 

ஆளினும் கடல் மீதிலே 
ஆணை செலவே நினைவர் ; அளகேசன் நிகராக 

அம்பொன் மிக வைத்த பேரும் 
நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் ; 

நெடுநாள் இருந்த பேரும் 
நிலையாக வே இனும் காயகற்பம் தேடி 

நெஞ்சுபுண் ஆவர் ; எல்லாம் 
யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் 

உறங்குவதும் ஆக முடியும் ; 
உள்ளதே போதும் ; நான் நான் எனக் குளறியே 

ஒன்றை விட்டு ஒன்று பற்றிப் 
பாசக் கடற்குளே வீழாமல் மன தற்ற 

பரிசுத்த நிலையை அருள்வாய் ! 
பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமற நிறைகின்ற 
பரிபூர ணானந்தமே . 

( தாயுமானவர் ) 
வுளை நோக்கித் தாயுமானவர் இவ்வாறு வேண்டியிருக் 
கிறார் . ஆசையின் கொடுமைகளைக் குறித்துக் காட்டி அந்த நீசம் 
நெஞ்சு புகாதபடி காத்துப் பரிசுத்த நிலையைக் தமக்குத் தந்தரு 
ளும்படி உருகி முறையிட்டுள்ளார் . இந்தப் பாசுரத்தை ஊன்றி 
புணர்ந்து அனுபவ நிலைகளை ஓர்ந்து கொள்ள வேண்டும் . 

பேராசை பெருங்கேடு என்னும் பழமொழியை உளங் 
கொண்டு எவ்வழியும் அமைதியாய் நலம் கண்டு வாழுக . 


444. தன்னை யுடையானைச் சஞ்சலத்துக் குள்ளாக்கிச் 

சின்னம் பல செய்து சீரழிக்கும் - துன்னிய 
ஆசையெனும் நீசம் அணுகா தகன்றாரே 
மாசகன்றார் ஆவர் மதி . 


( ச ) 


தன்னை உரிமையாக் கொண்டவனை யாண்டும் சஞ்சலப்படுத் 


45 . 


நசை. 


861 


திச் சிறுமை பல செய்து ஆசை சீரழிக்கும் ஆதலால் அதன 

னை 
நீசம் என அஞ்சி ஒதுங்கினவர் மாசு நீங்கித் தேசு மிகுந்து 
தெளிந்த ஞானிகளாய்ச் சிறந்து திகழ்வர் என்பதாம் . 

வது , ஆசை நீசம் என்கின்றது . 
சின்னம் = சிறுமை , ஈனம் , இகழ்ச்சி 

உயர்வும் இன்பமுமே யாண்டும் தமக்கு வேண்டும் என்று 
விரும்பி வருகின்ற சீவர்கள் இழிவும் துன்பமுமே கண்டு எங்கும் 
அலமந்துழலுகின்தன . விளைகின்ற விளைவுகள் எல்லாம் விதைத்த 
விதைகளின பலன்கள் ஆகல் போல் புறத்தே அடைகின்ற அடை 
வுகள் யாவும் அகத்தே நினைத்த நினைவுகளின் நிலைகளேயாம் . 

நெறியான எண்ணம் சரியான பலனை அருளுகின்றது ; நெறி 
கோடியது குறி விலகி ஓடி அவகேடே தருகின்றது . 

மனிதனுக்கு எல்லா நலங்களையும் இனிது அருள வல்லது 
அவனது நெஞ்சமே ; அது பழுது படின் ஒளி இழந்த விழிபோல் 
உயிர் வாழ்வு இருளடைந்து போம் . நல்ல உள்ளம் பொல்லாத 
இச்சைகளால் புலையாய் இழிகின்றது . மாசு படிந்த கண்ணாடி 
போல் ஆசை படிந்த நெஞ்சம தேசழிந்து போகின்றது . 

மதியை மேகம்போல் , வெண தலச் சுதையினை மைபோல் , 
அதிக நன்னெஞ்சை ஆசையாம் பேய் அழகழிக்கும் ; 
பொதியு மால்எலாம் நீக்கிவன் பவப்பயம் போக்கி 
முதிர் மனத்தின் மால் பிணிப்பறின் முத்திவேறு உளதோ ? 

( ஞான வாசிட்டம் ) 
ஆசைப் பேய் மனிதனை நீசப்படுத்தும் நிலைமையை 
குறித்திருக்கிறது . சந்திரனை மேகமும் , டளிங்கை மையும் மறைப் 
பது போல் நெஞ்சை ஆசை அழிக்கின்றது ; அந்த நீசம் நீங்கின் 
ஈசனது பேரின்ப முத்தி உட னே 

உண்டாம் 

உணர்த்தி 
யுள்ளது . 

அவா ஒழியின் ஒளியும் இன்பமும் வெளியாகின்றன . 
தன்னை விரும்பித் தொட்டவரைப் பெரும் பித்தராக்கிப் 
பெருங்கேடு செய்து விடுதலால் ஆசை நீசம் என வந்தது . 

செல்வம் கல்வி அதிகாரம் முதலிய நிலைகளில் எவ்வளவு 
உயர்ந்தவராயிருந்தாலும் ஆசைபுகின் அவர் அடியோடு இழிந்து 


என 


362 


தரும தீ பிகை . 


படுகின்றார் . அவாவின் கொடுமையைக் குறித்து ஒரு பெரியார் 
பாடியுள்ள பாடல் அயலே வருகின்றது . 
" கொடியும் முரசும் கொற்றவெண் குடையும் 
பிறர்கொளப் பொறாஅன் தானே கொண்டு 
பொது நீங்கு திகிரி திசைதிசை போக்கிச் 
செவியிற் கண்டு கண்ணிற் கூறி 
5 இரு நிலம் புரக்கும் ஒரு பெரு வேந்தன் 
மிக்கோன் ஒருவன் வெறுக்கை நோக்குத் 
தொக்கதன் வெறுக்கை சுருங்கித் தோன்ற 
இழப்புறு விழுமம் எய்தி அழுக்கறுத்து 
மற்றது பெறுதற்கு உற்றன தெரீஇ 
10 அயிற் சுவை பெறாஅன் துயிற்சுவை உறாஅன் 
மாணிழை மகளிர் தோள் நலம் கொளர் அன் 
சிறுகாற்று வழங்காப் பெருமூச்சு எறிந்து 
கவலையுற்று அழிவதூஉம் காண்டும் ; விறகு எடுத்து 
ஊர்தொறும் சுமந்து விற்றுக் கூலிகொண்டு 
15 புற்கையும் அடகும் மாந்தி மக்களொடு 
மனையும் பிறவும் நோக்கி அயல்மனை 
முயற்சியில் மகனை இழித்தனன் எள்ளி 
எனக்கு இணை இலைஎன இனையன்மற்று ஒருவன் 

மனக்களிப் புறீஇ மகிழ்வதூ உம காண்டும் ; அதனால் 
20 செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே ; 
அல்கா நல்குரவு அவா எனப் படுமே ; 
ஐயுணர்வு அடக்கிய மெய்யுணர்வு அல்லதை 
உவாக்கடல் சிறுக உலகெலாம் விழுங்கும் 
அவாக்கடல் கடத்தற்கு அரும்புணை இன்றே ; அதனால் 
25 இருபிறப் பியைந்த ஒரு பிறப் பெய்தும் 
நான்மறை முனிவர் மூவா யிரவரும் 
ஆகுதி வழங்கும் யாக சாலையில் 
தூ உ நறும்புகை வானுற எழுவது 
எழுநாப் படைத்த முத்தீக் கடவுள் 
30 கடலமிழ்து உமிழ்ந்தாங்கு அவியமிழ்துண்ண 
வரும் பெருந் தேவரை வானவர் கோனொடும் 
விருந்தெதிர் கொள்கென விடுத்தது கடுக்கும் 
வலனுயர் சிறப்பிற் புலியூர்க் கிழவ ! நின் 
அருள் பெற்று உய்தற்கு உரியன் யான் எனின் , 


45. நசை . 


863 


35 பல்லுயிர்த் தொகுதியும் பவக்கடல் அழுந்த 

அல்லல் செய்யும் அவா எனப்படும் அவ் 
வறுமையின் நின்றும் வாங்கி 
அறிவின் செல்வம் அளித்தருள் எனக்கே . 

(சிதம்பர மும்மணிக் கோவை 26) 
இந்த அருமைப் பாசுரத்தில் அடங்கியுள்ள பொருள் நயங் 
களைக் கருதி நோக்குக . ஆசை உற்றவரது சிறுமையும் அற்றவரது 
பெருமையும் அதி நயமா விளக்கப்பட்டுள்ளன. இரண்டு வாழ்க் 
கைச் சித்திரங்கள் விசித்திர நிலையில் காட்சிக்கு வந்திருக்கின்றன . 

ஆசையின் அழிவு . 
ஒரு அரசன் ; தேசம் முழுவதும் தனக்கே தனியுரிமையாக் 
கொண்டு ஆளுகின்றவன் ; செல்வங்கள் பலவும் நிறைந்திருந்த 
முடிமன்னனான அவன் ஒருநாள் மறுபுல வணிகனுடைய பெரிய 
திருவின் நிலைமையைக் கேள்வியுற்றான் . பொன்னும் மணியும் 
தன்னினும் மிகுதியாக அவன்பால் உள்ளமையை அறிந்ததும் 
அவன் உள்ளம் எள்ளலாய் இழித்து அல்லலுழந்தது ; பொறாடை 
யும் துன்பமும் பொங்கி எழுந்தன ; எல்லை மீறியுள்ள அப்பொருளை 
ஒல்லையில் அடையவேண்டும் என்னும் ஆசையால் அல்லும் பக 
லும் அலமந்து நின்றான் . எல்லையில்லா தன எண்ணி ஏங்கியுளைர் 
தான் . உறக்கம் துறந்தான் ; உணவினை மறந்தான் ; மனைவியொடும் 
மகிழாமல் மன வேதனைகள் மிகுந்தான் ; கருதியதை அடைய 
முடியாமையால் இறுதியில் மறுகிப் பரிதாபமாய் அழிந்தான் . 

நிராசையின் நிறைவு . 
எளியவன் ஒருவன் ; சிறிய தொழிலினன் ; விறகுகளைத் 
தலையில் சுமந்து கொண்டுபோய் ஊர்களில் விற்று அந்த வரவில் 
தன்னுடைய சொந்த சீவனத்தை நடத்துகின்றவன் ; நாள் 
தோறும் காலையில் எழுந்து போய் விறகு தொகுத்து அயலிடம் 
சென்று விற்று அவ்விலைப்பொருளோடு மாலையில் வீட்டுக்கு வரு 
வன் ; மனைவி கையில் பணத்தை மகிழ்ந்து கொடுப்பன் ; அது 
கொண்டு சிறு தானியம் வாங்கிக் கூழ் ஆக்கிக் கீரைக்குழம்போடு 
அவள் இனிது படைப்பள் ; அவ்வுணவை மக்களோடு ஒக்க 
உண்டு மனைவி அயலே மருவி இருப்ப ஒலைப் பாயில் மகிழ்ந்து 


அவன் 


864 

தரும தீ பிகை. 
வீற்றிருந்து சல்லாப சரங்கள் ஆடி உல்லாசமாய் 
பொழுதைக் கழிப்பன் ; அந்த எளிய வாழ்வில் எவ் வழியும் இனி 
மைகள் சுரந்து அமைதியும் இன்பமும் யாண்டும் பெருகியிருந்தன . 

பெரிய செல்வங்கள் நிறைந்திருந்தும் ஆசை மிகுதியால் 
அரசன் அல்லல் அடைந்து இழிந்தான் ; அந்த நீச நசை இல்லா 
மையால் வறியனும் பெரு மகிழ்வோடு வாழ்ந்து வந்தான் . சிந்தை 
யின் நிறைவே செல்வம் என்பதை இவனது வாழ்வு இனிது 
உணர்த்தி நின்றது . அவா அவலமாயது ; அமைதி உவகை ஆயது . 

இந்த இரண்டு நிலைகளையும் எடுத்துக் காட்டி " ஆண்டவனே ! 
ஆசை ஆகிய கொடிய வறுமை என்னை அணுகாமல் அறிவு ஆகிய 
பெரிய செல்வத்தை எனக்கு அளித்தருளுக " என ஈசனை நோக் 
கிக் குமரகுருபரர் ஈண்டு வேண்டி யிருக்கிறார் . அவாவின் தீமை 
யைக் குறித்துச் சீவிய நிலைகளை விளக்கி ஓவியம் வரைந்து இங்கே 
உணர்த்தி யிருப்பது காவியச் சுவை கனிந்திருக்கிறது . 

ஆசை எனும் நீசம் அகன்றாரே மாசு அகன்றார் . 

தம் உள்ளத்தில் தீய ஆசை இருக்கும் வரையும் எவரும் 
தூயராக முடியாது . உயர்ந்த பரிசுத்த நிலைகளை 

நாசப் 
படுத்தி விடுதலால் அதனையுடையவர் அசுத்தராய் இழிந்து படு 
கின்றார் . ஆசை ஒழிந்த பொழுது யாதொரு மாசும் இன்றி அவ் 
வுயிர் தேசு மிகுந்து ஈசன் அருளை எய்துகின்றது . 

தூஉய்மை என்பது அவாவின்மை ; மற்றது 
வா அய்மை வேண்ட வரும் ( குறள் , 364 ) 

இந்த அருமைத் திருக்குறள் இங்கே சிந்திக்கத்தக்கது . 
அவாவின்மையே தூய்மை ; அதனையுடையவரே பரிசுத்தர் ; 
அவரே முத்தி நிலையை அடைய உரியவர் ; சத்தியமான நித்திய 
வாழ்வினர் எனத் தேவர் இங்ஙனம் அருளி யுள்ளார் . 

நீசன் எனச்செய்யும் நீளாசை அஃதின்றேல் 
ஈசனே ஆவன் இவண் . 

நசை சீவனை நாசப் படுத்துகின்றது ; அது ஒழிந்தபோது ஒளி 
மிகுந்து உய்தி பெறுகின்றது . உண்மை தெளிவது நன்மையாம் . 

ஆசை நீங்கி அமலன் ஆகுக . 


நசை 


45. நசை . 


865 


445. வாராத எல்லாம் வரும்வரும்என் றெண்ணி எண்ணிப் 

பேராசை நாளும் பெருகியே -- ஆராத 
உள்ளம்புண் ணாக வுளைந்து பலரல்லல் 
வெள்ளம் வீழ்ந் தாழ்கின்றார் வீண் . 


கிடையாத பொருள்களை அடைய விரும்பி நெடிது ஏங்கிப் 
பேராசைமண்டித் தம் உள்ளத்தைப் புண் ஆக்கி அல்லல் வெள் 
ளத்தில் விழுந்து பலர் அவமே அழிகின்றார் என்பதாம் . 

நெஞ்சில் ஆசை யுடையவன் பஞ்சையாய் இழிந்து படாத 
பாடுகள் படுகின்றான் . தன் வாழ்க்கைக்குத் தேவையான 
பொருள்கள் தன்பால் நிறைந் திருந்தாலும் மேலும் மேலும் பல 
வும் விழைந்து மனிதன் நிலை குலைகின்றான் . 

உள்ளத்தின் பதைப்புகளையும் நோக்கங்களையும் ஏக்கங்களை 
யும் அடுக்குகள் வெளியே தெளிவாக விளக்கி நின்றன . வரும் 
வரும் என்றது வரவின் வழிகள்மேல் தாவிய ஆவல்களை உணர்த் 
தியது . எண்ணி எண்ணி என்றது ஏங்கிக் கழித்த காலங்களைக் 
காட்டியது . நெடிய ஆவல்கள் கொடிய அவலங்களாய் விரிகின்றன . 

நிலைமைக்கு மிஞ்சிய நசை பேராசை என நின்றது . 

ஆசைக்கு உரோசம் இல்லை என்னும் பழமொழியால் 
அதனையுடையாரது நிலைமை புலனாம் . ஆசைவசப்பட்டவர் பேய் 
கொண்ட பித்தராகின்றனர் . வெறி ஏறிய குரங்கு போல் நசை 
ஏறிய மனம் உரியது ஒன்றும் உணராமல் கண்டபடி யெல்லாம் 
ஓடியலைந்து கடுகித்திரிகின்றது . முடிவில் பரிதாபமாய் இழிவடை 
கின்றது . இச்சை மனிதனை ஈனமாக்கி விடுகின்றது . 

ஒரு வணிகன் ; வறிய நிலையினன் . சில்லறை வியாபாரங்கள் 
செய்து சிறிது பொருள் சேர்த்தான் ; மெல்ல மெல்ல முயன்றதில் 
மேலும் கொஞ்சம் பொருள் சேர்ந்தது ; அது கொண்டு நல்ல 
கண்ணாடிச் சாமான்களை வாங்கினான் . மறுநாள் அவற்றின் விலை 
கள் உயர்ந்தன ; இவன் உள்ளம் உவகையில் துள்ளியது ; பெரிய 
பெட்டிமேல் வரிசையாக அடுக்கிக் கண்டவர் எவரும் விரும்பும் 
படி காட்சிப்படுத்தி வைத்தான் ; அதன் அருகே பெருமகிழ் 
வுடன் அமர்ந்தான் ; பல பல கருதினான் ; சிறிது சாய்ந்து கண்ணை 
மூடிக்கொண்டு பொருள் வருவாய்களைக் குறித்துப் பெரிதும் 

109 


866 


தரும தீபிகை. 


எண்ணினான் . " இந்தப் பண்டங்களை அதிக விலைக்கு விற்கலாம் ; 
அத்தொகையால் வேறு பல தொழில்கள் விரைந்து புரிந்து 
இரண்டு வருடத்துள் பெரும் பொருள் திரட்டலாம் ; பெரிய 
செல்வம் திரண்டபின் சிறந்த மாளிகை கட்டி உயர்ந்த குலத்தில் 
ஒரு பருவமங்கையை மணந்து அந்த அழகிய மனைவியோடு செல் 
வச்சீமானாய் உவத்து வாழவேண்டும் ; இடையே ஏதேனும் ஊடல் 
நிகழ்ந்தால் அவள் என் காலில் விழுந்து வணங்கி வேண்டும் 
வரையும் பிணங்கியே நிற்பேன் ; அவள் வந்து கெஞ்சாமல் 
தோழியை ஏவித் தொழுது வேண்டும்படி செய்தால் அப்பாங் 
கியைக் காலால் ஓங்கி எற்றி விடுவேன் ” என்று இப்படி நினைந்து 
கொண்டே தன் காலை நீட்டி உதைத்தான் . பெட்டி சாய்ந்தது ; 
கண்ணாடிகள் எல்லாம் உடைந்து போயின . இந்தப்பேயன் திடுக் 
கிட்டு எழுந்து தன் மடத்தனத்தை நினைந்து மறுகி நொந்தான் ; 
ஒருவரிடமும் கூறாமல் அயலிடம் போனான் . மயல் உழந்தான் . 
அந்த மனவே தனையோடே மாண்டு முடிந்தான் . 

எட்டி உதைத்தான் எதிரிருந்த கண்ணாடிப் 
பெட்டி உடைந்து பிதிர்ந்தது - மட்டிமகன் 
வீணாசை மண்டி விளிந்தான் ; இழிநசையின் 
பூணாசம் கண்டு புலந்து . 

ஆசை ஒருவன் உள்ளத்தில் புகுந்தால் அவனை அது என்ன 
பாடு படுத்தும் ? என்பதை இதனால் அறிந்து கொள்ளலாம் . 

அசையாத ஆண்மையாளனும் நசைவாய்ப்படின் நாய் வாய்ப் 
பட்ட முயலாய் அவன் தைந்து சிதைந்து நாசம் படுகின்றான் . 

ஆராத உள்ளம் என்றது எவ்வளவு பொருள்கள் எய்தினா 
லும் அமைதியின்றி மேலும் மேலும் ஆவலித்து நிற்கும் அதன் 
இயல்புக்கருதி . ஆர்தல் = நிறைதல் . அவா ய மனம் 
உவாமதிபோல் சாந்த நீர்மை சுரந்து ஆர்ந்த இன்பங்களை மாந்தி 
மகிழ்கின்றது . 

ஆரா இயற்கை அவாநீப்பின் அந்நிலையே 
பேரா இயற்கை தரும் . 

( குறள் 370 ) 
எவ்வழியும் நிறைவுறாமல் யாண்டும் ஆவலாய்த் தாவி நீக ளு 
கின்ற ஆசை ஒருவனிடம் ஒழியுமாயின் அப்பொழுதே என்றும் 
நிலையான பேரின்ப நலம் அவனுக்கு உரிமை ஆகின்றது எனத் 
தேலர் இவ்வாறு உறுதி கூறி உணர்வு அருளியுள்ளார் . 


தான் 


45 . 


நசை . 


867 


நசை உள்ளத்தைப் புண் ஆக்கி அல்லல்களை வளர்த்து 
மனித வாழ்வை மண் ஆக்கி விடும் ; அந்தப் பொல்லாத இச்சையை 
எல்லைகட்டி நீக்கி நல்ல சுக நிலையை நாடிக் கொள்ளுக . 


446. பெண் முதலாம் ஆசை பெருக்கிப் பெருகுகின்றாய் 

உண்முதலை நாடா தொழிகின்றாய் - கண்முழுதும் 
பஞ்சடைந்து மெய்வாய் பனித்தைமேல் உந்திப்பின் 
நெஞ்சடைத்தால் என்னாம் நினை . 

( சு ) 
இ - ள் . 
பெண் ஆசை முதலாகப் பலவகை ஆசைகளிலும் பெருகி 
உள்முதலை உணராமல் ஒழிகின்றாய் ! கண்பஞ்சு அடைந்து வாய் 
மெய் நடுங்கி நெஞ்சு அடைத்துச் சாக நேர்வதை நினைந்து பார் . 

மண் ஆசை , பொன் ஆசைகளினும் பெண் ஆசையில் மனிதர் 
பிழைமிகப் புரிதலால் அது முன்னுற வந்தது . உரிய மனைவி 
மேல பிரியம் கொண்டிருத்தல் தரும் முறையாம் . அந்நிலை மீறி 
அயல மாதரை விழையின் அது இச்சை ஆசை என்னும் 
கொச்சை மொழிகளால் குறிக்கப்படுகின்றது . 
இச்சைத் தன்மையி னிற்பிறர் இல்லினை 
நச்சி நாளும் நவையுற நாணிலன் . 

இராவணன் சீதையை இச்சித்த இழிவைக் குறித்து அனு 
மான் இவ்வாறு அவன் எதிரே இடித்துக் கூறியிருக்கிறான் . 
பேராசை பேர்ந்ததோ ? என அண்ணன் ஆசையால் நாசமடைக் 
ததை நினைந்து விபீடணன் கண்ணீர் சொரிந்திருக்கிறான் . 

நெறி கேடான நசை அறிவைக் கெடுத்துப் பழி கேடுகள் 
செய்து இழிவுகளை நீட்டி ஈனன் ஆக்கி விடுகின்றது . 
“ கோட்டியுள் கொம்பர் குவிமுலை நோக்குவோன் 
ஓட்டை மனவன் உரமிலி , 

( பரிபாடல் . 18 ) 
கூட்டத்திலே பருவ மங்கையரின் கொள்கைகளை நச்சி 
நோக்கும் கொச்சைகளை நல்வழுதியார் இங்ஙனம் பச்சையா 
இகழ்ந்து சொல்லியிருக்கிறார் . 

இழி நசையாளனை ஓட்டை மனத்தான் என்று காட்டி 
யிருக்கும் காட்சி உயர் 

சுவையுடையது . பெண்ணாசை புகின் 


868 


தரும தீபிகை. 


மத்து ஏறி உடைதயிர் போல் மனிதன் நெஞ்சம் பித்து ஏறி 
உடைகின்றது . உடையவே அந்த மனிதன் ஓட்டை மனவன் 
என நின்றான் . இந்த ஓட்டையில்லாத உள்ளங்களை நோட்டம் 
போட்டு நோக்கினால் உலகில் எவ்வளவு தேறும் ? ஓட்டை மனிதன் 
இவன் ; கோட்டை குலையாத குல வீரன் இவன் ; என 
நயமாகக் காட்டியுள்ளமை கருதி யுணர வுரியது . இச்சையாளன் 
இழிவுறுகின்றான் ; அஃது இல்லாதவன் உச்ச நிலையில் உயர் 
மகிமை அடைகின்றான் . 

இச்சைமிகின் அந்த மனிதன் கொச்சை ஆகின்றான் 

மணந்த மனைவி அளவில் நில்லாமல் மையல் மிகுந்தவன் 
இழிந்து படுதல் போல் அமைந்த பொருளில் அமைதியுறாமல் 
அதிகம் அவாவுகின்றவன் அவதியுற நேர்கின்றான் . 

பொருளாசை மனிதனை மருளன் ஆக்கி விடுகின்றது . 

வரவு வளர ஆசை வளர்கின்றது . பெரிய செல்வம் நிறைந்த 
வுடனே தன்னை ஒரு புதிய அதிசய தெய்வமாக எண்ணிக் கொள் 
கின்றான் . தனக்கு நிகராகச் செல்வ நிலையில் எவரேனும் தலை 
எடுத்தபோது அவன் குலை துடிக்கின்றான் . எவரையும் மிஞ்ச 
விடாதபடி நெஞ்சம் துடித்தலால் அல்லும் பகலும் அல்லலே 
அடைந்து எல்லையில்லாத இன்னல்களில் உழல்கினறான் . 
மன்னிய செல்வர் ஆகி வாழினும் வளம்மிக் கீணடித் 
தன்னின் மேம் பட்டார்க் கண்டு தழைத்தவர் போறல் வேட்டுப் 
பின்னரும் ஈட்டி ஈட்டிப் பேதுறல் அன்றிப் பெற்ற 
நன்னிதி கொண்டு நீதி நடத்துதல் ஏவர் வல்லார் ? 

( தணிகைப் புராணம் ) 
செல்வர் எவ்வழியும் யாண்டும் ஈட்டமே கருதிக் கோட்டி 
கொண்டு திரிவர் என்று இது காட்டியுள்ளமை காண்க . 

ஒரு செல்வனிடம் எழுபத்து ஏழு இலட்சம் பொன்கள் 
சேர்ந்திருந்தன . அப்பொழுது அவனுக்கு வயது ஐம்பது . 
கையில் பெரும் பொருள் நிறைந்திருந்தும் அவன் நெஞ்சில் 
கொடுங்கவலைகளே குடி கொண்டு நின்றன . தன் செல்வ நிலையைக் 
கோடி ஆக்கினால் தான் ஒரு கோடீசுவரன் என்று யாவரும புகழ 
வாழலாம் என்னும் ஆசை அவள் உள்ளத்தில் நெடிது நீண்டு 
நின்றது . அதனால் இரவும் பகலும் வரவி லேயே கண்ணாய் மறுகி 


45. நசை . 


869 


யுழந்தான் . ஒரு சிறு காசு செலவாக தேர்ந்தாலும் பெரிய இடி 
விழுந்தது போல் அவன் உயிர் துடித்து அயர்ந்தான் . படு பிசுன 
மாய் முயன்று தொகுத்தான் ; ஐந்து ஆண்டுகளில் எண்பத்தெட்டு 
இலட்சங்கள் ஆயின . அதற்கு மேல் ஏற வில்லை . மேலும் எவ்வள 
வோ முயன்று பார்த்தான் ; கருதியபடி யாதும் கைகூடாது 
போயது . பன்னிரண்டு இலட்சம் குறை என்று எண்ணி எண்ணி 
டலரிய இன்னலடைந்தான் . அந்த ஏக்கத்திலேயே செத்தான் . 

ஈட்டி யிருந்த இரும்பொருளை எண்ணி எண்ணி 
நீட்டி நிலையா நிறைசெய்து- கூட்டி ஒரு 
கோடியாக் கண்டு கொளவிழைந்தான் ஐயகோ ! 
கோடியே கண்டான் குலைந்து . 

அந்த ஆசைப் பேயன் வாழ்வு இவ்வாறு முடிந்தது . இரண் 
டாவது கோடி என்றது இறந்து போன சவத்தின மீது போர்த் 
துகின்ற புதிய ஆடையை . வாழ்வில் கோடி காண விழைந்தான் ; 
அது கைகூட வில்லை ; ஆயினும் செத்தபின் கண்டான என ஒரு 
சித்தர் நகைச் சுவையோடு சொல்லிப் போனார் . 

பொன்னையும் பெண்ணையும் மண்ணையும் வரம்பு மீறி விழை 
யுங்கால் அது ஆசையாய் மாறி மனிதலர இழி நிலையில் ஆழ்த்தி 
பழி வழிகளில் தாழ்த்தி அழிதுயர்களில் வீழ்த்தி விடுகின்றது . 

இளிவும் இன்னலும் அழிவும் இச்சையில் விளை தலால் 
அதனையுடையவர் அச்சமும் திகிலும் அவலமும் அடைகின்றனர் . 

விழைவு எனப்படு கின்றது மென்மெல 
அழல் அவிர்ந்த கனகத்து அரும்பி , மெல் 
மழலை மாதர் மருங்கில் படர்ந்து , பைங் 
குழவிமீது கொழுந்து விட்டு ஓங்குமால் ; 

( 1 ) 
உழுது பல்வளம் உய்த்த மழவிடை 
கிழவு பட்டிடின் போற்றல் கெழீ இயதே 
விழுமெய் யாங்கு முதிர்ந்திடின் வேட்டதன் 
மழலை மா தரும மைந்தரும் போற்றிலார் . 

( 2 ) 
இம்பர் வாழ்வுழி ஈறில தாகிய 
உமபர் வாழவதற்கு ஒன்றும் இயற்றிலன் 
ஐமபொறிக்கு இரை தேடி அலமந்து 
வெம்பு கின்ற எரிவிருந்து ஆவனால் . (பாகவதம் , 3 , 8 ) 


870 


தரும தீபிகை. 


மனிதர் ஆசை வயத்தராய்த் தேக போகங்களையே நச்சி 
நின்று ஆன்ம உரிமையை இழந்து அவமே அழிந்து படுவது 
இழிந்த பழியாம் என இது இரங்கியுள்ளது . 

உள் முதல் என்றது உள்ளே ஆன்ம நாயகனாயுள்ள பரம் 
பொருளை . நித்தியமான இனிய முதலைக் கருதாமல் அநித்திய 
மான சிறிய முதலையே அவாவி அழிவது பெரிய இழவாகின்றது . 

கணபஞ்சு அடைந்து மெய்வாய் பனித்து ஐமேல் உந்தி . 
என்றது மரண நிலையின் துயரக் காட்சிகளை நினைவுறுத்தியது . 
பனித்தல் = நடுங்குதல் . ஐ = சிலேட்டுமம் . 

கண் ஒளி மழுங்கி , மெய் நடுங்கி , வாய் அடங்கி நோயுழந்து 
மேல் மூச்சு வாங்கி முடிந்து படுமுன் முடிவான பயனை அடைந்து 
கொள்கின்றவன் பிறந்த பேறு பெற்றவன் ஆகின்றான் . 

கரணங்கள் யாவும் கலங்கி அலமருகின்ற அந்த மரண 
வேதனை மிகவும் கொடியது ஆதலால் அது நேரு முன்னரே நிலை 
யான உறுதி நலனைத் தலையாக மருவினவன் யாதொரு வெருவு 
தலும் இன்றி யாண்டும் அகம் மகிழ்ந்து அமைதி பெறுகின்றான் . 
புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறி மயங்கி 
அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி 
அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் . 

( தேவாரம் ) 
மரண காலத்தில் வந்து பரமன் அருள் புரிவான் 
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இவ்வாறு கருதி யிருக்கிறார் .. 
எவ்வளவு உறவு , எவ்வளவு உரிமை , எவ்வளவு உறுதி இவ் வுரை 
களில் மருவியுள்ளன ! கருதி உணர வேண்டும் . 

சூலம் பிடித்துஎம் பாசம் சுழற்றித் தொடர்ந்து வரும் 
காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் ; கடல் மீது எழுந்த 
ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அறுமுகவன் 
வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே . 

( கந்தர் அலங்காரம் ) 
அருணகிரிநாதர் இப்படித் துணிவு கொண்டு கூறியுள்ளாளார் . 

ஆசையை நீச நிலைகளில் செலுத்தி நாசம் அடையாமல் 
ஈசனிடம் செலுத்தி என்றும் அழியாத விழுமியஇன்பம் பெறுக . 


என்று 


45. நசை . 


871 


( 
எ 
) 


உ 


447. உள்ள அவா ஒன் றொழிந்தால் உலகமெலாம் 

கொள்ள அவாவும் குணத்தனாய்த்- தள்ளரிய 
இன்பம் மிகப்பெற் றிறையருளும் எய்தியுயர் 
முன்பனாய் நிற்பன் முதல் . 

இ-ள் 
தன் உள்ளத்தில் ஆசை ஒன்று ஒழியுமானால் அந்த மனிதனை 
உலகம் எல்லாம் விழைந்து கொண்டாடும் ; அரிய பல இன்ப 
நலங்களை அவன் எளிதே அடைகின்றான் ; பரமனுடைய பரிபூரண 
கிருபையை முழுவதும் பெற்று விழுமிய நிலையில் யாண்டும் 
முதன்மையுற்று நிற்கின்றான் என்பதாம் . 
இது , அவா ஒழியின் அதிசய நலங்கள் விளையும் என்கின்றது . 

உள்ள அவா என்றது உள்ளத்தில் உள்ள ஆசை ; உயிரில் 
வாசனையாய்த் தொடர்ந்து வருகின்ற நசை என இரு பொருள் 
மருவி நின்றது . ஆசை வாய்ப்பட்ட உள்ளம் பேய்வாய்ப்பட்ட 
பிள்ளையாய் , நாய் வாய்ப்பட்ட கிள்ளையாய் நைந்து அழிகின்றது . 

காற்றில் அகப்பட்ட பஞ்சு போல் நசையின் வசப்பட்ட 
நெஞ்சம் எவ்வழியும் சஞ்சலமே கொண்டு தவித்து நிற்றலால் 
திண்மையும் நன்மையும் இழந்து எண்மையும் புன்மையும் அடைந்து 
இழிந்து படுகின்றது . இழி நசை மிக அழிதுயர்கள் மிகுகின்றன . 

அறிவை நிலை குலைத்து அவலம் ஆக்கி விடுதலால் ஆசை 
கொடிய வெறி , நெடிய புலை என மேலோர் நிந்திக்க நேர்ந்தனர் . 

ஆசை நீங்கிய மனி தன் நீசம் நீங்கிய புனிதனாய் யாண்டும் 
தேசு மிகுந்து திகழ்கின்றான் . அது நீங்காதவன் நிலை குலைந்து 
இழிகின்றான் . 

அவா அறுக்கல் உற்றான் தளரான் அவ் ஐந்தின் 
அவா அறுப்பின் ஆற்ற அமையும் - அவா அறான் 
ஆகும் அவனாயின் ஐங்களிற்றின் ஆட்டுண்டு 
போகும் புழையுட் புலந்து , 

( ஏலாதி , 11 ) 
அவாவை அறுத்தவன் யாதும் தளராமல் மேலான நிலையில் 
வளர்கின்றான் . அறாதவன் ஐம்புலன்களாகிய யானைகளால் மிதி 
பட்டு இழி கதிக்குட் புகுகின்றான் என இது காட்டியுளது , 
காட்சிகளைக் கருதிக் காணுக . புலன் நசை புலையாய் இழித்தலால் 
அதனை ஒழித்தவன் நிலையாய் உயர்ந்து நிறைசுகம் பெறுகின்றான் . 


872 


தரும தீபிகை. 


தன்னைத்தன் நெஞ்சம் கரியாகத் தான் அடங்கின் 
பின்னைத்தான் எய்தா நலன் இல்லை - தன்னைக் 
குடிகெடுக்கும் தீ நெஞ்சிற் குற்றேவல் செய்தல் 
பிடிபடுக்கப் பட்ட களிறு . 

( அறநெறிச்சாரம் ) 
ஆசையை அடக்கி மனச்சாட்சியுடன் அமைதியாய் வாழின் 
அரிய பல நலங்கள் எளிதே உளவாம் ; அவ்வாறின்றி மனம் 
போனபடி இச்சையில் உழந்துபடின் பிடியை நச்சிய மதயானை 
போல் கொடிய துயரங்களே அடைய நேரும் என முனைப்பாடி 
யார் இங்ஙனம் நினைப்பூட்டி யிருக்கிறார் . ஆசை பற்றிய அளவு 
நீசம் பற்றுகின்றது ; அது ஒழிந்த அளவு உயர்கதி வருகின்றது . 

உள்ள அவா ஒழியின் உலகம் எலாம் அவாவும் . 

இச்சை எளிதில் ஒழியாது ; பல சன்மங்களிலும் தொடர்ந்து 
படர்ந்து வந்திருத்தலால் ஆசை நெடிது நீண்டுள்ளது . 

அதன் 
வசமா பிழிந்தே யாவரும் அலமந்து உழந்து வருகின்றனர் . 
இந்தக் கொடிய பிடியிலிருந்து விலகி எழுவது அரிய அதிசயம் 
ஆதலால் அங்கனம் எழுந்தவர் பெரியவர் ஆகின்றார் . 

ஆகவே 
லகம் எல்லாம் அவரை உவந்து போற்றி வியந்து கொண்டாடு 
கின்றது . இழிவு ஒழியவே உயர்வு வெளி ஆகின்றது .. 

ஆசைக்கு அடியான் அகிலலோ கத்தினுக்கும் 
ஆசற்ற நல்லடியான் ஆவானே - ஆசை 
தனை யடிமை கொண்டவனே தப்பா துலகம் 
தனையடிமை கொண்டவனே தான் . 

( நீதிசாரம் ) 
உண்மை இகில் இனிமையாய் வெளி 
வந்துள்ளது . இந்தப் பாசுரம் நாளும் ஒரு முறை சிந்தித்து வர 
வுரியது . உயிர் மாசு நீங்க உயர் தேசு ஓங்குகின்றது . 
ஆசைக்கு அடியவன் அகில உலகங்களுக்கும் 

அடிமை 
ஆகின்றான் ; ஆசையைத் தனக்கு அடிமை ஆக்கிக் கொண்டவ 
னுக்கு உலகங்கள் யாவும் அடிமைகளாய் நிற்கின்றன என்னும் 
இதில் அரிய மானச மருமங்கள் மருவியுள்ளன. நுணுகி உணர்க . 

ஆண்டவனாய் உயர்ந்து வருதலும் , அடியவனாய் இழிந்து 
போதலும் மனிதன் உள்ளேயே இனிது மருவி யிருக்கின்றன . 

நசையுடையவன் நாயாய் இழிந்து பேயாய் அலைகின்றான் ; 
அஃது இல்லா தவன் சிங்கமா யுயர்ந்து செய சீலங்களைக் காண் 
கின்றான் . இழிவில் வீழாமல் தெளிவு கொள்ளுக . 
ஆசை நீங்கிய பொழுதே அதிசய இன்பங்கள் ஓங்குகின்றன . 


அனுபவ சாரமான 


45. நசை . 


873 


448. ஆசை அறினோ அதனால் வளர்ந்தபெரு 

நீசப் பிறப்பும் நிலையறுமே --மூசிநின்ற 
வித்தழியின் மேலாம் விளைவும் ஒருசேர 
ஒத்தழியும் அன்றோ வுணர் . 


( அ ) 


வித்து அழிந்தால் விளைவு ஒழிந்து போதல் போல் ஆசை 
அற்றதேல் அதனால் விளைந்து வருகின்ற கொடிய பிறவிகள் யாவும் 
அடியோடு அற்றுப்போம் என்பதாம் . 

இது , ஆசை அறின் பிறவி அறும் என்கின்றது . 

பிறவி எவ்வகைபிலும் துன்பம் மிக வுடையது . பிறந்த ஒரு 
வன் இறந்து படும் வரையும் இழிந்த பல அல்லல்களில் உழந்து 
படுகின்றான் ; இறந்து போன பின்னரும் வாசனை வயத்தனாய் 
மீண்டும் பிறந்து வர நேர்கின்றான் . இவ்வாறு ஓயாது அல்லலி 
லேயே அலைந்து வருதலால் பிறவி துயரக் கடல் என நேர்ந்தது . 
எல்லை காண முடியாத இந்தத் துன்பத் தொல்லையிலிருந்து நீங்கு 
வதே சீவன் அடைய வுரிய பேரின்ப நிலையாகக் கருதப்படுகிறது . 

நீசப் பிறப்பு என்றது ஈசனைப் பிரிந்து பாசக்கடலில் வீழ்த்து 
சிவன் பரிதபித்துக் கிடக்கும் நிலைமை தெரிய வந்தது . பிறவி 
யாண்டும் துன்பமாகவே நீண்டு வருகலால் படி ஏறிய உயிர்கள் 
மீண்டும் ஈண்டு வந்து பிறப்பதை அஞ்சுகின்றன ; பிறவாமையை 
யே வேண்டிப் பெருந்தவங்கள் செய்ய நேர்சின்றன . 

துன்பத் தொடர்பையும் இன்ப நிலையையும் தெளிவாக அறி 
யும் போது ஒளி மிகுந்த அந்த மெய்யுணர்வு ஞானம் என வெளியே 
விளங்கி நிற்கின்றது . ஞான நாட்டம் தெளிந்து வரவே ஊன 
நாட்டங்கள் ஒழிந்து போகின்றன , 

உண்மையான பரம்பொருளை உறுதியாக உணர்ந்து கொள் 
ளுதலால் ஞானிகள் பெரிய மகான்களாய் அரிய மகிமைகளை 
அடைகின்றனர் . பரமான் வோடு உறவுரிமை கொண்டு உள்ளம் 
உருகி உனரயாடுகின்றனர் . தமக்கு வேண்டியதைப் பிள்ளைகள் 
பிதாவிடம் கேட்பது போல் இறைவனிடம் உரிமையோடு அவர் 
வேண்டுகின்றனர் . அங்கனம் வேண்டும் பொழுது பொருள் 
பொ தித்தமொழிகள் வெளி வருகின்றன . அயலே வருவது காண்க . 

110 


874 


தரும் தீபிகை. 


அருள் பழுத்து அளிந்த கருணை வான்க 

கனி 
ஆரா இன்பத் தீராக் காதல் 
அடியவர்க்கு அமிர்தவாரி , நெடுநிலை 

மாடக் கோபுரத்து ஆடகக் குடுமி 
5 

மழை வயிறு கிழிக்கும் கழுமல வாண ! நின் 
வழுவாக் காட்சி முதிரா இளமுலைப் 
பாவையுடன் இருந்த பரமயோகி ! 
யான் ஒன்று உணர்த்துவன் எந்தை மேனாள் 

அகில லோகமும் அனந்த யோனியும் 
10 நிகிலமும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி 

எனைப்பல யோனியும் நினைப்பரும பேதத்து 
யாரும் யாவையும் எனக்குத் தனித்தனித் 
தாயர் ஆகியும் , தந்தையர் ஆகியும் , 

வந்திலாதவர் இல்லை ; யான் அவர் 
15 தந்தையர் ஆகியும், தாயர் ஆகியும் 

வந்திராததும் இல்லை ; முந்து 
பிறவா நிலனும் இல்லை ; அவ்வயின் 
இறவா நிலனும் இல்லை ; பிறிதில் 

என்னைத் தின்னா உயிர்களும் இல்லை ; யான் அவை 
20 தம்மைத் தின்னாது ஒழிந்ததும் இல்லை ; அனைத்தே 

காலமும் சென்றது ; யான் இதன்மேல் இனி 
இளைக்குமாறு இலனே ; நாயேன் 
நந்தாச் சோதிநின் அஞ்செழுத்து நவிலும் 

தந்திரம் பயின்றதும் இலனே ; தந்திரம் 
25 பயின் றவர்ப் பயின்றதும் இலனே ; ஆயினும் 

இயன் றதோர் பொழுதின் இட்டது மலராச் 
சொன்னது மந்திரம் ஆக என்னையும் 
இடர்ப்பிறப்பு இறப்பு எனும் இரண்டின் 
கடற்படாவகை காத்தல் நின் கடனே . (பட்டினத்தார் ) 

பாம்பொருளை நோக்கிப் பட்டினத்தடிகள் இவ்வாறு வேண்டி 
இருக்கிறார் . கவியின் பொருளைக் கூர்ந்து நோக்கிக் கருத்துக்களை 
ஓர்ந்து கொள்ள வேண்டும் , கெடுங்காலமாகப் பிறவித் துயரில் 

ழந்து வருந்துகின்றேன் , அந்தத் துன்பக்கடலை விட்டு என்னைக் 
கரை ஏற்றி அருள் வேண்டும் " என அடிகள் முறையீடு செய் 
திருக்கும் முறையால் பிறப்பின் பெரிய அல்லல்களும் சீவனுக்கும் 
இறைவனுக்கும் உள்ள உறவுரிமைகளும் நன்கு உணரலாகும் . 


1 


45. நசை . 


875 


என்றும் ஆனந்த மயமான பரமனோடு மருவி யிருக்கவுரிய 
ஆன்மா பிரிவினையால் பெருந் துயரங்களை 

அடைய நேர்ந்தது . 
ஆசை வசப் ட்டுப் பிறவிகளில் வீழ்ந்தமையால் ஈசனை இழந்து 
நீசம் அடைந்து நிலை குலைந்து நின்றது . பிறவிக்கு மூல காரணம் 
ஆசை ஆதலால் அது ஒழியின் சீவன் ஈசன் ஆய்ப் பேரின்ப 
நிலையைப் பெறுகின்றான . 

வித்து அழியின் விளைவும் அழியும். 

பிறவி நீங்க வேண்டுமாயின் ஆசை அடியோடு ஒழிய வேண் 
டும் என்பதைத் தெளிவாக உணர்த்த இவ் வுவமை வந்தது . 
வித்து அழியாத வரையும் விளைவு ஒழியாது ; அவா இருக்கும் 
வரையும் பிறப்பும் இருக்கும் . 

அவாஎன்ப எல்லா உயிர்க்கும்எஞ் ஞான்றும் 
தவா அப் பிறப்பீனும் வித்து . 

(குறள் 361 ) 
பிறப்பிற்கு வித்து அவாவே ; அதனை ஒழித்த போது தான் 
உயிர்க்கு உய்தியுண்டாம் என இஃது உணர்த்தியுள்ளது . 

பிறந்தோர் உறுவது பெருகிய துன்பம் ; 
பிறவார் உறுவது பெரும் பேரின்பம் ; 
பற்றின் வருவது முன்னது ; பின்னது 
அற்றோர் உறுவது . 

(மணிமேகலை 2 ) 
பிறப்பு பெருந்துன்பங்கள் நிறைந்தது ; பிறவாமை பேரின் 
பம் உடையது ; முன்னது பற்றால் உறுவது ; பின்னது பற்றின் 
மையால் பெறுவது என அறவண அடிகள் என்னும் பெரியார் 
இவ்வாறு உலகம் அறிய உணர்த்தியிருக்கிறார் . 

“ அற்றது பற்று எனில் , உற்றது வீடு . 
என நம்மாழ்வார் இங்ஙனம் உறுதி கூறியருளினார் . 
வருத்தம் அற்று அச்சம் சோகம் மதமின்றி நன்னூற்பின்போய் 
ஒருத்தரால் ஏவலின்றி உலாவுக நசிக்க வேண்டா ; 
அருத்தங்கள் அநர்த்தம் ஆகும்; அளவில் போகங்கள் நோயாம் ; 
பெருத்த ஆபத்தாம் செல்வம் ; பேரின்பம் நிராசை தானே , 

( ஞானவாசிட்டம் ) 
உலக ஆசைகளும் தேக போகங்களும் தொலையாத துயரங் 
களாம் எனக் குறித்து , நிராசையே பேரின்பம் என்று இது 
உணர்த்தியுள்ளது . உண்மை தெளிந்து ஒழுகுவது உய்தியாகிறது . 


876 


தரும தீபிகை. 


உள்ளத்தில் நசையுற்ற போது ஊனங்கள் பெருகுகின்றன ; 
அது அற்றவுடன் ஞான சீலனாய் உயர்ந்து மனிதன் வானமும் 
வணங்கப் பெறுகின்றான் . நிராசை ஈசனது நீர்மையாயிருத்தலால் 
ஆசை இல்லை ஆயின் அவன் கடவுள் ஆகின்றான் . 

மாடத்துளான் அலன் ; மண்டபத்தான் அலன் ; 
கூடத்துளான் அலன் ; கோயிலுள்ளான் அலன் ; 
வேடத்துளான் அலன் ; வேட்கை விட்டார் நெஞ்சின் 
மூடத்துளே நின்று முத்தி தந்தானே . 

( 1 ) 
ஆசை அறுமின்கள் ஆசை அறுமின்கள் 
ஈசனோடு ஆயினும் ஆசை அறுமின்கள் 
ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ; 
ஆசை விடவிட ஆனந்தம் ஆஆமே . 

(திருமந்திரம் ) 
ஆசையை விட்டவர் அடையும் அரிய பேரானந்த நிலையைத் 
திருமூலர் இவ்வண்ணம் தெளிவாக உரைத்துள்ளார் . 
தெளிந்த உணர்வின் பயன் 

பயன் இழிந்த நிலைகளைக் கடந்து 
உயர்ந்து போதலேயாம் ; ஆசை எவ்வழியும் நீசப் படுத்தும் ஆத 
லால் அதனை ஒழித்தவர் ஈசனை மருவி இன்புறுகின்றனர் . 


449. ஆசை அவலப் படுத்தும் நிராசையே 

ஈசனென இன்பம் இனிதருளும் -- நீசமிகு 
பொல்லா அவா ஒன்று போயொழியின் அப்பொழுதே 
எல்லா நலமும் எழும் . 


ள 


ஆசை மனிதனை நீசன் ஆக்கி நிலை குலைத்து நெடுந்துயர் 
செய்யும் ; நிராசை அவனை ஈசன் என உயர்த்தி இன்பம் அருளும் ; 
பொல்லாத நீச ஆசை ஒன்று ஒழிந்து போனால் எல்லா நலங்களும் 
எதிரே விரைந்து ஓடி வரும் என்பதாம் . 

அமைதியும் சுகமும் மனித வாழ்வில் விழுமிய நிலையங்களாய் 
எழில் மிகுந்து திகழ்கின்றன ; கவலையும் துயரமும் கொடிய இழி 
வுகளாய் நெடிது நிலவுகின்றன . 
அடைகின்ற மேன்மைகளுக்கு 

எல்லாம் 
அவனுடைய இருதய பரிபாகமே காரணமாயுள்ளது . இதயத்தைப் 


மனிதன் 


45 . 


நசை . 


877 


பானாய் 


சையை 


பண்படுத்தி வருகின்றவன் எவ்வழியும் பெரிய பாக்கியவான 
அரிய மமகின 

மைகளைப் பெறுகின்றான் . புனிதமான நல்ல சிந்தனைகளை 
மருவியுள்ளதே இனிய மனமாய் உருவாகி ஒளிர்கின்றது . 

ஆசை பொறாமை குரோதம் முதலிய தீமைகள் புகின் அது 
ஈனமாய் இழிந்து படுகி ன்றது . பொல்லாத வாசனைகள் ஒருமுறை 
படியவிடின் எல்லா நலங்களையும் இழந்து உள்ளம் ஊனம் அடை 
கின்றது ; அடையவே அந்த மனிதன் யாதொரு மேன்மையும 
அடைய முடியாமல் அவமே கழிந்து அழிந்து போகின்றான் . 

ஆசை அவலப் படுத்தும் 

என்றது மனிதனை அது பலவகையிலும் தாழ்த்திப் படு கேடு 
களை விளைத்து வரும் கொடுமை தெரிய வந்தது . அவலம் = துயரம் . 

நசை படிந்த நெஞ்சம் எப்பொழுதும் சஞ்சலமாகவே 
தவித்து உழலும் ஆதலால் அது ஒரு இழிந்த துன்ப நிலையமாய்க் 
கழிந்து படுகின்றது . அவா ஒழியின் அமைதி விளைகின்றது . 

அவலக் கவலைகளில் ஆழ்த்தி எவரையும் அவமானப் படுத்தி 
விடுதலால் கொடிய பகை நெடிய நீசம் என ஆக மேலோர் 
வெறுத்திருக்கின்றனர் . 

வாழ்க்கையில் ஊக்கமும் உறுதியும் ஆக்கம் தருகின்றன . 
அந்த உள்ளக் கிளர்ச்சி எள்ளலான வழிகளில் துள்ளித் திரியின் 
இழி நசையாய்ப் பழிபடுகின்றது . 

மலான ஆன்ம நலனைக் கெடுத்துப் பான்மையை அழித்து 
படாதபாடுகள் படுத்திப் பரிசு குலைத்து வருதலால் ஆசை தீய 
பேய் , மாய விலங்கு , கொடிய நோய் எனக் கடிய நேர்ந்தது . 
“ ஆசா நாம மநுஷ்யாணாம் காசித் ஆச்சர்ய சிருங்கலா 
யயா பந்தா : ப்ரதாவந்தி முக்தாஸ்திஷ்டந்தி பங்குவத் . " 

ஆசை என்னும் அதிசய விலங்கு மனிதரை மருவியுளது . 
அந்த விலங்கைப் பூண்டவர் எங்கும் விரைந்து ஓடி அலைந்து திரி 
கின்றனர் ; அதனைப் பூணாதவர் அமைதியாய் அமர்ந்திருக்கின் 
றனர் என ஆசையைக் குறித்து வட மொழிக் கவிஞர் இவ்வாறு 
சுவையாகப் பாடியிருக்கிறார் . விலங்கைக் காலில் பூட்டினால் வெளி 
யே நடக்க முடியாது ; ஆசையாகிய விலக்கு இதற்கு நேர்மாறாக 
இருத்தலால் ஆச்சர்ய சிருங்கலா என்று அதனை வியந்து கூறினார் . 


878 


தரும தீ பி 


பிகை. 


ஆசை மூண்ட போது மனிதன் 

மனிதன் பேய் கொண்ட வெறிய 
னாய்ப் பித்து ஏறி அலைகின்றான் ; அலையவே அவன் நிலை பரிதாப 
மாய்ப் பாழ் படுகின்றது . 

ஆன்ம சாந்தியை அடியோடு கெடுத்து விடுதலால் ஆசை 
நீசமான ஒரு காசம் என்று மேலோர் நீந்திக்க நேர்க் தனர் . 

கொடிய பிறவிச் சிறையில் சீவர்களை நெடிது பிணித்து 
வைத்திருத்தலால் ஆசை கடினமான வலிய விலங்கு என வந்தது . 
பிறவித் துயரம் நீங்க வேண்டுமாயின் முதலில் இந்த விலங்கை 
ஒடித்து எறிய வேண்டும் . 
“ ஆசை நிகளத்தினை நிர்த்தூளி பட உதறி 

ஆங்கார முளையை எற்றி 
அத்துவித மதமாகி மதம் ஆறும் ஆறாக 

அங்கையின் விலாழி ஆக்கிப் 
பாச இருள் தன்னிழல் எனச்சுளித்து ஆர்த்துமேல் 

பார்த்துப் பரந்த மனதைப் 
பாரித்த கவளமாய்ப் பூரிக்க உண்டுமுக 

படாமன்ன மாயை நூறித் 
தேசுபெற நீவைத்த சின்முத்திராங்குசச் 

செங்கைக்குளே அடக்கிச் 
சின்மயா னந்தசுக வெள்ளம் படிந்துநின் 

திருவருட் பூர்த்தி யான 
வாசமுறு சற்சார மீதுஎன்னை ஒரு ஞான 
மத்தகசம் என வளர்த்தாய் . 

(தாயுமானவர் ) 
இந்த உருவக நிலை உய்த்துணர வுரியது . ஆசையை அழித்து , 
ஆங்காரத்தை ஒழித்து, பாச பந்தங்களை நீக்கி , எங்கும் சம 
நோக்காய் உள்ளத்தைப் பண்படுத் தினவரே உனனதமான 
பேரின்ப நிலையை அடைய வுரியவர் என இது உணர்த்தியுள்ளது . 
நிகளம் = சங்கிலி , விலங்கு . 

ஆசையற்ற போது அந்த மனிதன் கம்பீ , நிலையில் உயர்ந்து 
அரிய முத்தியை அடையவுரிய பெரிய உத்தமனாய் ஒளி வீசி நிற் 
கின்றான் . கதி சாண உரியவர் மதி காண வந்தனர் . 

ஞான மத்தகசம் எனத் தாயுமானவர் தம்மைக் குறித்திருக் 
கிறார் . இக் குறிப்பு கூர்ந்து சிந்திக்கத் தக்கது . ஆசை அற்றவன் 
ஞான மதயானையாய் மேன்மை அடைகின்றான் ; அதனையுற்றவன் 
ஈன நாயாய் இழிந்து படுகின்றான் . 


45 . 


நசை . 


879 


" கனிந்த நெய்க் கவளம் கையில் வைத்துடன் கழறு வாரை 
முனிந்திடு களிறு போல்வார் முத்தியை விளக்கு நீரார் ; 
மனம்கொளத் துறந்தி டாதே வால்குழைத்து எச்சிற்கு ஓடும் 
சுணங்கனைப் போலும் நீரார் பற்றிடைச் சுழலும் நீரார் .) 

( சாந்திபுராணம் ) 
நசையில்லாதவர் யானை போல் மேன்மையாய் முத்தியைப் 
பெறுகின்றனர் ; நசையுடையவர் எச்சிலை நச்சும் நாய் போல் 
இழிந்து பிறவித்துயரில் சுழல்கின்றார் என இது குறித்திருத்தலைக் 
கூர்ந்து நோக்குக . முத்தி அடைடவுரிய சுக்திநிலை துலங்கி நின்றது . 

நிராசையே ஈசன் என இன்பம் இனிது அருளும் . 

ஆசைச எவ்வகையிலும் துன்பம் ஆதலால் இன்பம் அடைய 
உரிய திவ்விய நிலையை இது உணர்த்தி நின்றது . ஆசை முற்றும் 
அற்ற நிலை நிராசை என வந்தது . 

ஆசை நீசம் அழியின் அவ் ஆருயிர் 
மாசு நீங்கிய மாமணி என்னவே 
தேசு பொங்கித் திருவுடன் ஓங்கியே 
ஈசனோ டிசைந்து இன்புறும் என்றுமே . 

நிராசையுடையவர் இங்கனம் நின்மலனோடு சேர்ந்து நிறை 
பேரின்பத்தை நுகர்கின்றனர் . 

உள்ளத்தில் இழிந்த ஆசை இருக்கும் வரையும் மனிதன் 
உயர்ந்து விளங்க முடியாது ; அது ஒழிந்த போது தான் அவன் 
திவ்விய மகிமையை அடைந்து திகழ்கின்றான் . 
" We are never like angels till our passion dies . 

( Thomas Dekker) 
நமது ஆசைகள் ஒழியும் வரையும் நாம் தெய்வீக நிலையை 
அடைய முடியாது என தாமஸ் டெக்கர் என்பவர் இங்ஙனம் 
கூறியுள்ளார் . சீவனது மோசமான நீச நிலை தெரிய வந்தது . 

இழிநசை ஏற இழிந்த பிறவி 
வழிவழி ஏறி வரும் 
இதனை ஈண்டு விழியூன்றி நோக்கி விளைவு தெளிய வேண்டும் . 

உணர்வு நலங்களைச் சிதைத்து உள்ளங்களைத் 
தாழ்த்தி ஊனங்களை விளைத்து ஈனங்களை வளர்ச்சி 
அவற்றை ஒழித்த வழியே உய்திகள் கிளைத்து எழுகின்றன . 


ஆசைகள் 


வருதலால் 


880 


தரும தீபிகை. 


450. உள்ளம் நசையுறின் ஊனமாய் ஈனமுறும் 

எள்ளும் நிராசை எழினோ - தெள்ளிய 
ஞான குலவீர நாயகனாய் ஓங்கிநிற்பன் 
வானம் வணங்க வரும் . 


( ய ) 


இ - ள் 


இழிந்த நசை புகுந்தால் உள்ளம் ஊனமாய் ஈனம் அடையும் ; 
உயர்ந்த நிராசையுறின் தெளிந்த ஞான மூர்த்தியாய்ச் சிறந்த 
குல வீரனாய் மனிதன் ஒளி மிகுந்து விளங்குவான் ; வானவரும் 
அவனை வணங்க வருவர் என்பதாம் . 

து நிராசையின் மகிமை கூறுகின்றது . 

உள்ளம் ஆன்ம விழியா யுள்ளது அகனைப் புனிதமாக 
இனிது பேணி வருபவர் அதிசய மகிமைகளை எளிதில் 

அடை 
கின்றனர் . அதனை ஊனப்படுத்தினவர் ஈனமாய் இழிந்து இருமை 
நலன்களையும் இழந்து விடுகின்றனர். 

உலக இச்சைகளைத் துச்சமாக இகழ்ந்து உச்ச நிலையில் 
உயர்ந்து நிற்பதே நிராசை ஆதலால் எள்ளும் என்னும் அடை 
மொழியை அது எய்தி வந்தது . 

நசையுடையவன் கீழாய் இழிந்து படுகின்றான் ; அஃது இல் 
லாதவன் மேலாய் உயர்ந்து திகழ்கின்றான் . 

இறலீனும் எண்ணாது வெஃகின் ; விறல்ஈனும் 
வேண்டாமை என்னும் செருக்கு . ( குறள் 180 ) 

ஆசை இளிவாய் அழிவு தரும் ; நிராசை ஒளியாய் உயர்வு 
அருளும் எனத் தேவர் இங்கனம் தெளிவாக உணர்த்தியுள்ளார் . 
இறல் = கேடு . விறல் = வெற்றி . நசை அற்றபோது அந்த மனிதன் 
அதிசய வெற்றி வீரனாய்த் துதி செய்யப் பெறுகின்றான் . 

வேண்டாமை என்னும் செருக்கு விறல் ஈனும் என்றது 
ஈண் : ஊன்றி உணரவுரியது . ஆசை வசமாய் இழிந்து எதையும் 
ஆவலித்து அலமந்துழலுகின்ற இவ் உலகில் நிராசை யுடையவன் 
நிறைபெருந் திருவுடன் நிமிர்ந்து உயர்ந்த கம்பீர வீரனாய் ஒளி 
சிறந்து நிற்கின்றான் . 

தன்னைப் பஞ்சை ஆக்கம் பாழ் நசையை நெஞ்சிலிருந்து 
நீக்கிய அளவு அந்த மனிதனுடைய நிலை உயர்ந்து திகழ்கின்றது . 


45 . 


நசை . 


881 


நசைவசை ஆகும் ; நசையின்மை என்றும் 
அசையாத ஆண்மை அறி . 

யாண்டும் நிலை குலையாத ஆண்மை நிராசையால் உண்டா 
கின்றது . வைராக்கியம் , விராகம் , உபாதி என்னும் பதங்கள் 
உயர்ந்த ஆன்ம நீர்மைகளை உணர்த்தி வருகின்றன . தெளிந்த 
ஞானமும் வைராக்கியம் இல்லையானால் ஒளி குறைந்து போகின் 
றது . ஒன்றையும் விரும்பா தவனை உலகம் எல்லாம் உவந்து 
கொண்டாடுகின்றது . 

நிராசை எழினோ வானம் வணங்க வரும் . 

ஆசை அவல நிலையில் ஆழ்த்தி மோசம் செய்தலால் அது 
சீவ நாசம் என நின்றது . நிராசை எய்திய போது மனிதன் 
தெய்வீக நிலையை அடைகின்றான் ; அடைபவே வையமும் வான 
மும் அவனை வணங்கி வாழ்த்துகின்றன . 
ஆசைஎனும் பெருங்காற்றூடு இலவம்பஞ்சு 

எனவும் மனது அலையும் காலம் 
மோசம் வரும் ; இதனாலே கற்றதும் கேட்டதும் 

தூர்ந்து முத்திக்கு ஆன 
நேசமும்நல் வாசமும் போய்ப் புலனாயிற் 

கொடுமைபற்றி நிற்பர் அந்தோ ! 
தேசுபழுத்து அருள் பழுத்த பராபரமே ! 

நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ ? ( தாயுமானவர் ) 
ஆசையில் இழிவையும் , நிராசையின் உயர்வையும் இ 
தெளிவாக விளக்கியுள்ளது . பெருங்காற்றில் இலவம்பஞ்சு போல் 
ஆசையால் மனது அலையும் எனவே அதன் அவகேடுகள் அறிய 
லாகும் . வெய்ய நசையை விலகி நிற்றலே மெய்யறிவின் மேலான 
பலனாம் . ஆசை ஒழியின் ஈசன் வெளி ஆகின்றான் . 

நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ? 

இந்தக் கேள்வியில் உள்ள உறுதியையும் தெளிவையும் 
ஊன்றி உணர்ந்து உண்மை நிலையை ஓர்ந்து கொள்ள வேண்டும் . 
ஆசை ஒழிந்த பொழுது ஈசன் நேரே உதயமாகி அருள்கின்றான் . 
கல்வி கேள்விகளால் உயர்ந்த ஞான சீலர்கள் இழிந்த நசையை 
நீக்கி என்றும் குன்றாத இன்ப நலனை அடைந்து கொள்கின்றனர் , 

111 


882 


தரும தீ பி கை . 


தேநாதீதம் சுருதந்தேக தேந ஸர்வமநுஷ்டிதம் 
யேநாசா : ப்ரஷ்டத ; க்ருத்வா நைராச்யமவலம்பிதம் . 

" ஆசையை எவன் இகழ்ந்து தள்ளி நிராசையை உவந்து 
கொள்ளுகின்றானோ, அவனே கற்றவன் ; அவனே கேள் வியாளன் ; 
அவனே எல்லாச்சீலங்களையும் உடையவன் ” என இது உணர்த்தி 
யுள்ளது . பொல்லாத புன்மை ஒழிவதே நல்ல அறிவின் பா 

பயனாம் . 
ஆசை எவ்வழியும் புலையான துன்பம் உடையது ஆதலால் 
அது ஒழிந்த போது நிலையான இன்பம் விளைந்து வருகின்றது .. 

இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் 
துன்பத்துள் துன்பம் கெடின். 

( குறள் 369) 
அவா கொடிய துன்பம் ; அது ஒழியின் நெடிய இன்பமாம் 
என நாயனார் இங்ஙனம் உணர்த்தி யிருக்கிறார் . சத்திய வாக்கு ; 
நித்தமும் நினைந்து சிந்திக்கத் தக்கது . 

உலக ஆசைகளின் நிலைமைகளைத் தெளிந்து எள்ளலான இழி 
நசைகள் ஒழிந்து உள்ளம் அமைதியாய் உயர்ந்து கொள்ளுக . 
மனம் நிறைந்திடில் அமுதமாய் நிறைந்திடும் வையம் 
தனது தாட் செருப்பு உலகெலாம் தோல்முச்சும் தரம் போல் 
கன நிராசையால் நிறையுநெஞ்சு ஆசையிற் கவிழா ; 
தினமும் ஆசையால் நிறைமனம் குறைவு என்றும் தீரா . 

( ஞானவாசிட்டம் ) 
இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
ஆசையால் உயிர்கள் அலமருகின்றன . 
வீண நசையால் விளிவு விளையும் . 
பேராசை பேய் ஆக்கும் . 
நீசம் மிகச் செய்யும் . 
அல்லல்களில் ஆழ்த்தும். 
பெண்ணாசை பெருமயலாம் . 
உள்ளத்தில் அவா ஒழியின் உலகத்தில் உயர்வாம் . 
ஆசை நீங்கின் பிறவி நீங்கும் . 
ஈசன் அருள் எய்தும் . 
இன்பம் மிகப் பெறும் . 

சரு வது நசை முற்றிற்று . 


நாற்பத்தாறாம் அதிகாரம் 

வறுமையின் பெருமை . 


எவவகை 


அஃதாவது வறுமையால் விளையும் பெரிய நன்மைகள் . 
இல்லாமையில் 

உளவாம் நல்ல தன்மைகளை உணர்த்துகின்றமை 
பால் பொல்லாத நசையின் பின் இது வைக்கப்பட்டது . 
451. பொறிபுலன் கள் இன்பம் பொருந்தொன் றில்லா 

வறிய நிலையே வறுமை - அறிவரதை 
வேண்டும் எனவே விழைந்து கொள்வர் உள்ளதையும் 
வேண்டாம் எனவே வெறுத்து . 

( க ) 
ள் . 
மெய் வாய் முதலிய பொறிகள் நுகரவுரிய போகப் பொருள் 
கள் யாதும் இல்லா மையே வறுமையாம் ; நல்ல அறிஞர் தமக்கு 
உள்ள பொருள்களையும் வேண்டாம் வெறுத்து விடுத்து 
அந்த இன்மையை விரும்பிக் கொள்ளுகின்றனர் என்பதாம் . 

இது வறுமையின் நிலைமையை உணர்த்துகின்றது . 

உலகப் படைப்பு அதிசய வினோதம் வாய்ந்தது . 
யிலும் அளவிடலரியது . யாண்டும் எதிர் பொருள் உடையது . 
பகல் இரவு , பிறப்பு இறப்பு , விழிப்பு உறக்கம் , ஒளி இருள் , புகழ் 
பழி , புண்ணியம் பாவம் , மெய் பொய் , மேல் கீழ் , நன்மை தீமை 
மேதை பேதை , இன்பம் துன்பம் , பெருமை சிறுமை , வெற்றி 
தோல்வி , கல்வி மூடம் , செல்வம் வறுமை , இன்னவாறு 
யாவும் இரட்டைகளாய்ப் பின்னிப் பிணைந்துள்ளன . 

நிலம் நீர் தீ வளி ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களும் 
தம்முள் மாறுபாடுடையன ஆதலால் அவற்றின் கூறுபாடுகளாய் 
வந்தனவற்றுள் வேறுபாடுகள் விரிந்திருக்கின்றன . பேதங்களாய் 
விரிந்துள்ளதே உலகம் என வேதங்கள் வரைந்துள்ளன . எல்லை 
யில்லாத இந்தப் பேத விரிவுகளில் அபேத நிலையை ஓர்ந்து தெளி 
வதே தேர்ந்த ஞானம் ஆம் . ஞாலத்தையும் , காலத்தையும் , 
கோலத்தையும் , மூலத்தையும் கருதியுணருந்தோறும் அரிய அதி 
சயங்கள் பெருகி விரியும் . குறுகிய அறிவால் அறிய முடியா . 

அனுபவ அறிவும் அலுமான உணர்வும் மனித மரபுள் மருவி 
யுள்ளமையால் இயன்ற - அளவு எதையும் 

ஓர்த்து 
யாண்டும் சிந்தனை செய்து தெளிந்து கொள்ளுகின்றது . 


என 


884 


தரும தீபிகை. 


தனக்கு இதமானதை உவந்து கொள்ளுவதும் , இதமல்லா 
ததை இகழ்ந்து தள்ளுவதும் மனிதனிடம் இயல்பாக அமைச் 
திருக்கின்றன . உணவு உடை மனைவி முதலிய இனிய துணைகளை 
அவன் கனி விழைந்து நிற்கின்றான் . 

உலக போகங்களை உதவி வருதலால் பொருள் மேல் பேரா 
சை கொள்கின்றான் ; அது இல்லாத நிலை பொல்லாதது என்று 
மிகவும் அஞ்சி அயர்கின்றான் . அந்த அச்சம் உச்சநிலையில் எங்கும் 
பரவியுள்ளது . அது கொச்சை என வறுமையின் பெருமையை 
உரிமையோடு தெளிந்து கொள்ளும்படி இது தெளிவு கூறுகிறது . 

வறுமை என்றால் என்ன ? வறந்தது ; வற்றியிருப்பது எனப் 
பொருள் வளம் குறைந்துள்ளமையைக் குறித்து நின்றது . இந்த 
வறுமைக்கு எதிர்மறையாய் நிற்பது செல்வம் 

என வந்தது . 
இதனை எல்லாரும் பேராவலோடு விரும்பி யுள்ளனர் . இதனை 
விரும்பா தவர் மிகவும் அரியர் . 

எல்லாவற்றையும் துறந்து பரம்பொருளே தஞ்சம் என்று 
நெஞ்சம் துணிந்து நெடுவனம் போன பெரிய துறவிகளும் , அரிய 
தவசிகளும் செல்வத்தைக் கண்டபோது உள்ளம் மயங்கி எள்ள 
லையும் மறந்து அதனை விழைந்து கொள்ளுகின்றனர் . 

“ மண்ணாசை பெண்ணாசை மற்றுமுள்ள ஆசை எல்லாம் 
ஒண்ணாது என வெறுத்த யோகியர்கள் - பண்ணுதவ 
மாண்புடையோர் ஒன்றான வத்துவைக் கண்டாலும் உன்னைக் 
காண்பதிலே ஆசை கணக்கு உண்டோ ? , (பணவிடு தூது) 

கடந்த ஞானிகளும் பொருளில் மருள் கொண்டுள்ளமையை 
இது காட்டியுள்ளது . ஒன்று ஆன வத்து என்றது 

கடவுளை . 
பரமனை நேரே கண்டு மகிழ்கின்ற மவுன யோகிகளும் பணத்தைக் 
கண்டபொழுது வாயைப் பிளந்து ஆசை மண்டி நிற்கின்றனர் 
என்றமையால் அதன் மாய மயக்கம் அறியலாகும் . 

செல்வத்தை இங்கனம் எவரும் எவ்வாறு அவாவி வருகின் 
றன அவ்வாறே வறுமையை யாவரும் அஞ்சி நிற்கின்றனர் . 
செல்வத்தை வேண்டாம் என்று வெறுத்து விபவரினும் வறுமை 
யை வேண்டும் என்று விரும்பிக் கொள்பவர் மிகவும் அதிசயமான 
அரிய நிலையினர் . எ வரும் துதி செய்யும் நெறி பினர் . 


ரோ 


46 . 


வறுமையின் பெருமை 


885 


அறிவர் அதை வேண்டும் எனவே விழைந்து கொள்வர் . 

எல்லாரும் அஞ்சி வெறுக்கின்ற வறுமையைத் தமக்கு உரி 
மையாக வேண்டும் என்று விரும்பிக் கொள்கின்ற அற்புத நீரரை 
இது குறித்து நின்றது . அறிவர் என்றது மெய்யுணர்வுடைய தத் 
துவ தரிசிகளை , உலக பந்தங்களை ஒருவி உயர்கதி அடையவுரியவர் 
பொருளை மருள் என்று தள்ளி வறுமையைப் பெருமையாக 
மருவிக் கொள்ளுகின்றனர் . 

பகீரதன் , சிகித்துவசன் என்னும் முடி மன்னரும் தமது 
பெரிய அரச செல்வங்கள் யாவும் வேண்டாம் என்று அறவே 
துறந்து மறுமையையும் விரும்பாமல் வறுமையை மருவி மகிழ்ச் 
திருந்தனர் . யாதொரு பொருளும் இல்லாமல் தனியே இருக்கும் 
பொழுது ஏதோ ஓர் அரிய பேரின்பம் உள்ளதாக அவர் கூறி 
யிருக்கின்றனர் . 
" பற்று இன்றித் தனி இருக்கும் மனத்தைப் போல் பனி 
மதியும் பதுமத்தோனும் , பொற்றிரள் சேர் இந்திரனும் 
சுகம் அடையார் ” 

( ஞான வாசிட்டம் ) 
தாக 

என் அனுபவித்துள்ள ஆனந்த உண்மையைச் சிகித்துவசன் 
இவ்வாறு உலகம் அறிய உரைத்துள்ளான் , 

" கம்பமத யானைக் கழுத்தகத்தின் மேலிருந்து 
இன்பமரும் செல்வமும் இவ் அரசும் யான் வேண்டேன் " 

அன்று குலசேகரன் எனனும் சேர மன்னன் இவ் வண்ணம் 
சொல்லி அ.ச செல்வத்தை வெறுத்து விட்டு இல்லாமையோடு 
கூடி இன்பம் அடைந்திருக்கிறான் . 

மாணிக்கவாசகரும் , தாயுமான வரும் சிறந்த மந்திரி பதவி 
யையும் , உயர்ந்த செல்வங்களையும் வேண்டாம் என்று தள்ளி 
விட்டு வறுமையை உவந்து கொண்டு பெருமை பெற்றுள்ளனர் .. 
அரசு விழை திருவோடு உயர்ந்திருந்த பட்டினத்தார் அனைத்தை 
யும் துறந்து அகிலமும் தொழநின்றுள்ளதை நினைத்து நோக்கின் 
செல்வத்தின் சிறுமையையும் வறுமையின் பெருமையையும் நன்கு 
தெளிந்து கொள்ளலாம் . 

உலக நோக்கில் கொடுமையாகத் தோன்றுகின் ற று 26PU 
மதிமான்கள் சிலர் இனிமையாகத் தழுவிக் கொள்ளுகின்றனர் . 


886 


தரும தீபிகை. 


என 


உணர 


இன்மை ஒருவற்கு இளிவன்று சால்பென்னும் 
திண்மையுண் டாகப் பெறின் . 

( குறள் 988 ) 
வறுமையுறினும் சால்புடையார் பெருமையுறுவர் 
இஃது உணர்த்தியுள்ளது . இன்மைக்கும் சான்றோர்க்கும் உள்ள 
றவுரிமையும் உண்மை நிலையும் இங்கே நுண்மையாக 
வந்தது . நல்குரவு நல்லோர்க்கு நல்வரவாயுள்ளது . 

பொருள் இல்லாமலே அருளுடையார் தம் உள்ளப்பண்பால் 
உயர்ந்த மகிமைகளையடைந்து சிறந்து மகிழ்ந்துள்ளனர் . 
“ My mind to me a kingdom is ! 

Such present joys therein I find 
That it excels all other bliss 

That earth affords, or grows by kind : 
Though much I want which most would have , 
Yet still my mind forbids to crave . ( Edward Dyer ) 

மனமே எனக்கு ஒரு இராச்சியம் ; உலக 
இன்பங்கள் எவற்றினும் மேலான ஆனந்தத்தை அங்கே அனுப 
விக்கின்றேன் ; நான் வறியன் ஆயினும் யாரிடமும் எதையும் 
விரும்புவதில்லை ” என்னும் இது இங்கே அறிய வுரியது . 

வறுமை சிறுமை தரும் ; துன்பம் புரியும் என்று பொது 
வாகக் கருதப்படினும் அதனைப் பெருமை ஆகவும் இன்பமாகவும் 
மகான்கள் மருவி மகிழ்கின்றனர் ; மனநிறைவோடு எளிமை தழுவி 
வருகின்ற அந்த உண்மையை உய்த்துணர்ந்து நன்மை யுறுக . 


" என் 

னுடைய 


452. இல்லாமை என்னும் இறைவியே நின் பெயரைச் 

சொல்லாடின் யாரும் துளங்குவார் - பொல்லாயென்று 
எள்ளுவார் நின் பெருமை எண்ணார் இறையடியை 
உள்ளுவரார் நீயின்றேல் ஒது 

( உ ) 
ள 
வறுமை என்னும் தெய்வமே ! உன் பெயரைச் சொன்னால் 
யாரும் நடுங்குகின்றனர் ; பொல்லா தவள் என்று இகழுகின்றனர் ; 

விலை .ஆனால் கடவுளைக் கருதுவார் எவர் ? உனது பெருமையை 
ஒருவரும் உகார பில்லையே ! என்பதாம் . 

இது இன்மையின் நன்மையைக் கூறுகின்றது . 


46. வறுமையின் பெருமை 


887 


நல்குரவு 


இல்லாமை என்பது வறுமைக்கு ஒரு பெயர் . பொருள் 
யாதும் இல்லாத நிலைமையை அது குறித்து வந்தது . 
முதலிய பல நாமங்களும் காரணக் குறிகளாய் அதற்கு அமைந் 
திருக்கின்றன . 

மிசைகுறை மிடியே தரித்திரம் ஒற்கம் 
இலம்பாடு இலாமை நல்குரவும் வறுமை . (பிங்கலந்தை ) 
குறை இலம்பாடு மிச்சை குறுவாழ்க்கை மிடிநிரப்புச் 
சிறுமையே ஒற்கம் இன்மை தீயால் குரவே அல்கல் 
வறுமையின் பெயர்பன்னொன்றும் வருதரித்திரமுமாகும் . 

( நிகண்டு ) 
வறுமை குறித்து இவ்வாறு பெயர்கள் வந்துள்ளன . மருவிய 
குறிப்புகள் அதன் உருவ நிலையை உணர்த்தி நிற்கின்றன . 

இல்லாமையை இறைவி என்றது அதன் அருமையும் பெரு 
மையும் கருதி . இறைவி = பராசத்தி . இறைவனைக் காட்டியருளும் 
கருணைத் தாயாய் வறுமை மருவியுள்ளமையை உரிமையாய் உய்த் 
துணர வந்தது . 

தெய்வக் காட்சி தந்து உய்வைச் செய்தருளும் உண்மையை 
உணராமையால் வறுமை கொடியது என்று 

வையம் 
நேர்ந்தது . 

பொல்லாய் என்று எள்ளுவார் . 

இல்லாமையை எல்லாரும் இகழ்ந்து வருதலை இது அகழ்ந்து 
சொல்லியது . மனைவியைக் கணவன் கடுமையாக வையும் போது 
தரித்திரம் பிடித்த மூதேவி என்று திட்டுகின்றான் . வறுமை பல 
வகையிலும் மனிதரை வாட்டி 

வருதலால் உலகம் 
வெறுத்து வருகிறது . 

பசி நோய்க்கு மருந்து ஆகிய உணவையும் , உலக வாழ்க்கை 
யில் இனிய பல உல்லாச வசதிகளையும் பொருள் உளவாக்கியரு 
ளுகின்றன ; அந்தப் பொருள் இல்லாத நிலை வறுமை ஆதலால் 
அது பொல்லாதது என எல்லாரும் அஞ்சி அதனை இகழலாயினார் . 
வறுமை குடிபுகின எல்லாப் பெருமைகளும் அடியோடு போய் 
விடும் என்று முடிவு செய்து நின்றனர் . 

வடிவும் தனமும் மனமும் குணமும் 
குடியும் குலமும் குடிபோகிய வா 


வைய 


888 


தரும தீபிகை. 


அடி அந்தம் இலா அயில் வேல் அரசே ! 
மிடி என்று ஒருபாவி வெளிப் படினே . ( கந்தரனுபூதி ) 
பெண்டிர் மதியார் ; பெருங்கிளை தானது ; 
கொண்ட வீறாகா ; குறுப்பின் அஃகும் ; 
வெண்டரை நின்று வெறுக்கை இலராயின் 
மண்டினர் போல்வர் தம் மக்களும் ஒட்டார் . ( வளையாபதி ) 
கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன் றுண்டாயின் 
எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர் - இல்லானை 
இல்லாளும் வேண்டாள் மற்று ஈன்றெடுத்த தாய்வேண்டாள் 
செல்லா தவன்வாயிற் சொல் . 

( நல்வழி ) 
பிறந்த குலமாயும் பேராண்மை மாயும் 
சிறந்ததம் கல்வியும் மாயும் - கறங்கருவி 
கன்மேல் கழூஉம் கன மலை நன்னாட 
இன்மை தழுவப்பட் டார்க்கு . 

( நாலடியார் ) 
இன்மை என ஒரு பாவி மறுமையும் 
இம்மையும் இன்றி வரும் . 

( குறள் ) 
வறுமையைக் குறித்து மேலோர் இங்ஙனம் எள்ளியுள்ளனர் . 

உலக வாழ்வுக்கு உதவி புரியாததை நினைந்து நெஞ்சம் 
கனன்று இவ்வாறு அதனை வெறுத்து இகழ நேர்ந்தனர் ; ஆன்ம 
வாழ்வுக்கு அனுகூலமாய் நிற்கும் அதன் நீர்மையைக் கூர்மை 
யாய் ஓர்ந்துணரும் போது யாரும் உவந்து கொள்கின்றனர் . 

நீ இன்றேல் இறை அடியை யார் உள்ளுவார் ? 

வறுமையை நோக்கி இவ்வாறு வினவியது அதன் உரிமை 
உண்மைகளை உலகம் கூர்ந்து உணர்ந்து கொள்ள வந்தது . யாதும் 
இல்லாத போது தான் எல்லாம் உடையானைச் சீவர்கள் உள்ளி 
உருகுகின்றனர் . 

செல்வ வளங்கள் நிறைந்து தேக போகங்களில் மூழ்கியுள்ள 
பொழுது மறுமையையோ, தெய்வத்தையோ மனிதன் சிந்திக்கவே 
மாட்டான் ; துயரங்கள் நேர்ந்த போது தான் அவற்றை நீக்கும் 
நிமித்தம் கடவுளை நோக்க நேர்கின்றான் . 

பசிப்பிணி உணவைத் தேடச் செய்தல்போல் வறுமைத் 
துயாம் இறைவனை நாடச் செய்கின்றது . ஆகவே கடவுளுடைய 
திருவருளை அடைய விரும்புகின்றவர் தம் கையிலுள்ள பொருளை 
யெல்லாம் விரைந்து துறந்து விட்டு வறுமையை விழைந்து 
கொள்ளுகின்றனர் . அதில் அரிய நன்மைகளைப் பெறுகின்றனர் . 


46. வறுமையின் பெருமை 


889 


செல்வம் பல் வகையிலும் களிப்பு மிகச் செய்தலால் தெய்வ 
சிந்தனை முதலிய நல்ல உறுதி நலங்களைச் செல்வர் இழந்து போ 
கின்றனர் . அது வந்தபோது வருகின்ற மடமைகள் பல . 

செல்வம் வந்து உற்ற காலைத் தெய்வமும் சிறிதுபேணார் ; 
சொல்வன அறிந்து சொல்லார் ; சுற்றமும் துணையும் நோக்கார் ; 
வெல்வதே நினைவ தல்லால் வெம்பகை வலி து என்று எண்ணார் ; 
வல்வினை விளைவும் ஓரார் ; மண்ணின் மேல் வாழு மாந்தர் . 

( பாரதம் ) 
உ.ண்மையான அனுபவ நிலைகளை து உணர்த்தியுள்ளது . 

இம்மையில் தமக்கு எல்லாச் சுகங்களும் நிறைந்திருப்பதாக 
இறுமாந்து கொள்ளுதலால் செல்வர்க்கு மறுமை நோக்கம் 
இல்லாமல் ஒழிகின்றது . ஒழியவே இழிவுகள் விளைகின்றன . 

ஏசுநாதரை ஒரு பெரிய செல்வன் கண்டான் . தொழுது 
வணங்கினான் ; தனக்கு அருள் புரிய வேண்டினான் . உன் பொரு 
ளில் கொஞ்சம் ஏழைகளுக்குக் கொடு ; ஏழை பங்காளன் ஆகிய 
கடவுள் அருள் உனக்கு உண்டாம் ” என்று அப் பெரியவர் சொன் 
னார் . சொல்லவே அச் செல்வன் மெல்ல விலகினான் . பணம் 
குறைந்து போமே என்று மனம்கலங்கி அவன் விரைந்து மறைந்து 
போயினான் . அவன் போக்கை நோக்கி ஏசு புன்னகை செய்தார் . 
தம் அருகே நின்ற சீடரிடம் செல்வர் நிலையைக் குறித்துச் சுவை 
யாக ஓர் உவமையை உரைத்தார் . அயலே வருகின்றது காண்க . 

" It is easier for a camel to go through the eye of a 
needle , than for 

rich man 

to enter into the 
Kingdom of God , 

( Bible , Mark , 10-25 ) 
" ஒரு ஒட்டகம் ஊசித் துளையில் நுழையினும் நுழையும் 
செல்வன் பாலோகராச்சியத்தில் புத்தல் அரிது என அத் தீர்க்க 
தரிசி இவ்வாறு தெளிவாகக் குறித்திருக்கிறார் . 

பொருளுடைமை மறுமையைக் காண முடியாதபடி மருளு 
டையதாய் இருளடைந்திருக்கும் என்பதை இது தெளிவித் 
துள்ளது . செல்வம் அறிவைக் குருடாக்கி விடுகின்றது . 

வறுமை மறுமைக்கு உரிமையாய் அரிய பல நலங்களை உதவி 
யருளுதலால் ஞானிகளும் துறவிகளும் தமக்கு உறுதியாக 
அதனை உவந்து கொண்டுள்ளனர் . 

112 


890 


தரும தீபிகை. 


பிறந்தகுலம் அழியும் என்றும் பேராண்மை 

ஒழியும் என்றும் பேச நின்ற 
அறந்திகழும் வறுமையே ! உன்னை நான் 

அடைந்தமையால் கிலம் எல்லாம் 
சிறந்தகுல முனிவன் எனத் திசைநோக்கித் 

தொழநின்றேன் ; சீர்த்தியோடு 
பிறந்த பெரும் பேறெய்திப் பேரின்பநிலை 

கண்டேன் பேசல் என்னே ! 
வறுமையால் தான் பெற்றுள்ள மகிமைகளை ஒரு பெரியவர் 
இவ்வாறு வியந்து மகிழ்ந்து கூறியுள்ளார் . உள்ளம் தூயவர் வறு 
மையை மருவினால் புடம் இட்ட பொன் போல் புனிதம் அடைந் 
யிர் ஒளி மிகுந்து உயர்கதி பெறுகின்றனர் . 

கடவுளைக் காட்டிக் கதிநலம் அருளுதலால் வறுமை அரிய 
தவத்தின் உருவம் என நின்றது . உறுதி உண்மைகளைக் கருதி 
யுணர்ந்தவர் பொருள் இன்மையை நன்மை ஆக எண்ணியுள்ளனர் . 


453. ஈசன் அருள் எய்த எண்ணிய போதத்தே 

நீசம் பொருள் என்று நீங்குவார்- பாசமென 
எல்லாம் அகற்றி இனிய வறுமையே 
நல்லார் உறுவர் நயந்து . 


. 


ஈசன் அருளை அடைய விரும்பிய பொழுதே பொருளை சேம் 
என்று இகழ்ந்து நீங்கி பற்றுக்களை எல்லாம் விட்டு வறுமையை 
நயந்து பெரியோர் உவந்திருக்கின்றனர் என்பதாம் . 

து வறுமை மறுமையின் உரிமை என்கின்றது . 
உலகம் , கடவுள் , சீவன் என மூன்று பிரிவுகள் உள்ளன 
முதலில் உள்ள இரண்டு நிலைகளையும் இற தியில் உள்ள வன் உரி 
மையாய் மருவி நிற்கின்றான் . முன்னது அநித்திய நிலையது : பின் 
னது என்றும் நித்தியமுடையது . தெளிவான மெய்யுணர்வு 
தோன்றிய பொழுது இளிவான பொய்யுலக வாழ்வு கழிவாய் 
ஒழிகின்றது . சீவான்மா பரமான்வைத் தோய்த்து கொள்வதே 
பேரின்ப நிலையமாய் வாய்ந்து வருகின்றது . என்றும் நிலையான 
ஈசனைச் சீவன் எய்த நேர்ந்தவுடன் பொன்றும் புலையான உலகப் 


46 , வறுமையின் பெருமை 


891 


பொருள் யாவும் நீசம் என நீக்கி விட நேர்கின் றான் . தெய்வ ஒளி 
தெரியவே மையல் இருள் ஒழிந்து உய்தி நலம் வருகின்றது . 

அரிய பல செல்வங்களையுடைய ஒரு பெரிய அரசன் . பல 
சன்மங்களில் செய்து வந்த புண்ணிய பரிபாகத்தால் தெளிவான 
ஞானம் ஒரு நாள் அவனுக்கு உதயம் ஆயது . உலக வாழ்வு எவ் 
வளவு உயர்வுடையது ஆயினும் எவ்வழியும் நிலையில்லாதது ; 
கடவுள் ஆகிய பெரிய சோதியிலிருந்து பிரிந்த ஒரு ஒளித் துளி 
யே சீவன் எனப் பாவ வுலகங்களில் பரிதபித்து உழல்கின்றது ; 
பரிதாபமான இந்தப் பாசபந்தங்கள் ஒழிந்து பழைய நிலைபை 
அடைய வேண்டும் என்று துணிந்து தனது அரச பதவியைத் 
துறந்து வெளியே போனான் . மந்திரி தொடர்ந்து போய் மறுகித் 
தடுத்தான் . அப்பொழுது அமைச்சனை நோக்கி அம் மன்னன் 
கூறிய உறுதி மொழிகள் யாவரும் உணர வுரியன . சில அயலே 
வருகின்றன . 
இந்த இழிவை யுடைய இந்த மாயை அசத்தே ; 
அந்த உயர்வை யுடைய அந்தப் பிரமம் சத்தே ; 
தந்தம் மனத்தில் தேர்ந்தோர் தள்ளி எதனைக் கொள்வர் 
உன்றன் மனத்தில் நன்றா யூகித்து அமைச்ச பாராய் ! ( 1 ) 
பொய்என்று இதனை அறிந்தோர் பொருந்தி நிற்பது உளதோ ? 
மெயஎன்று அதனை அறிந்தோா மேவாதிருப்பது உளதோ ? 
ஐயம் உளதோ இதனில் அமைச்ச ! பாராய நன்றாய் 
உய்ய அறிவி லாதோர் உழல்வர் நீக்க மாட்டார் . 

( 2 ) 
பொய்பை மெய்என்று அறிந்து போதம் இன்மை யாலே 
மெய்யைப் பொய் என்று எண்ணி மெலிந்தே உழல்வர் உலகர் ; 
பொய்யைப் பொய்என்று அறிந்து போதகுருவின் அருளின் 
மெய்யை மெய்என்று அறிந்தே மெலிவு தீர்வர் உயர்ந்தோர் . ( 3 ) 
துன்பம் தோன் றில் எவரும் துறந்து ஏகராய்த் தனித்தே 
இன்பம் தேடல் இயற்கை ; இன்பம் என்றே தோன்றின் 
அன்பதாக நீங்கார் அவர்கட்கு எங்ஙன் கூடும் 
நன்பரம ஞான நாட்டம் அமைச்ச ! சொல்லாய் ? 

( 4 ) 
இழிவை உணர்ந்தால் உயர்வை எவரும் தேடி அடைவர் ; 
இழிவை உணரார் உயர்வை எய்தநோக்கார் என்றும் 
இழிவை இழிவுஎன்று உணர எந்தக்காலம் வாய்க்கும் ? 
இழிவை யுடையோர்க்கு அமைச்ச ! இதனை யூகித்துண ராய் ! ( 5 ) 

( மகாராசா துறவு ) 


892 


தரும தீபிகை. 


தத்துவ ஞானத்தால் தெளிவடைந்த மன்னன் மந்திரியிடம் 
இவ்வாறு கூறியிருக்கிறான் . உரைகளில் பொதிந்துள்ள உணர்வு 
நலங்கள் ஓர்ந்து சிந்திக்கத் தக்கன . மெய்யுணர்வுவரின் வையக 
வாழ்வை வெய்யது என வெறுத்துத் தெய்வ கதியை எவரும் 
நாடி எழுவர் என்பது இதனால் தெளிய வந்தது . 

இனிய வறுமையே நல்லார் உறுவர் . 

இறைவன் அருளையே நாடி உருகும் ஞான சீலர்கள் உலகப் 
பொருள்களை வெறுத்து விடுத்து 

வறுமையையே 

ரிமையாக 
மருவிக் கொள்ளுதல் அரிய ஒரு அதிசயமாய்ப் பெருகியுள்ளது . 
அவ் உண்மையை இது உணர்த்தி நின்றது . 

ஈசனை அடைய நேர்ந்தவர்க்குச் செல்வம் கொடுமையாகவும் 
வறுமை இனிமையாகவும் தெரிதலால் ஓனிய என்னும் அடையை 
ஈண்டு அது மருவி வந்தது . கொடியது என்று வையம் அஞ்சு 
ன்ற வறுமை மெய்யறிவாளருக்கு இனியதாய் உய்தி புரிந்தருள் 
கின்றது . உண்மையுணர்வு நன்மையை ஓர்ந்து கொள்கின்றது . 

முதலில் வறியராயிருந்த குசேலர் பின்பு பெரிய செல்வக் 
களை அடைந்தார் . அந்தச் செல்வ வளங்கள் அவர்க்கு மிகுந்த 
தொல்லைகளாய்த் தோன்றின . எல்லாரும் உறவினராய் யாவரும் 
நண்பர்களாய்ப் பல்லோரும் பெருகி வந்தனர் . நாளும் நாளும் 
புகழ்ச்சி மொழிகள் பொங்கி வளர்ந்தன . முன்பிருந்த சித்த சாந் 
தத்தை இழந்து குசேலர் தத்தளித்தார் . அந்தச் செல்வ நிலை 
கொடிய அபாயம் என்று முடிவு செய்தார் . 

அடியோடு அது ஒழிந்து போக வேண்டும் என்று கண்ண 
னைக் கருதி வேண்டினார் . பொருள் மருள் என்று வெருவி அவர் 
உருகி வேண்டியுள்ள நிலையை அடியில் காண்க . 
அடியனேன் உய்ந்தேன் என்னா அங்கைகள் இரண்டும் கூப்பி 
முடிமிசை ஏற்றி நின்று மூதறிவுடையோர் கொள்ளாக் 
கொடிய இச் செல்வம் ஒன்றே குணிப்பறும் பவத்திற்கு ஏது ; 
படியற ஆயின் இன்பம் பயப்பது எட்டுணையும் இன்றால் . ( 1 ) 
மனமொழி உடலம் என்ன வகுத்திடு கரண மூன்றும் 
தினமுநின் திருவடிக்கே செலுத்துநா யடியேன் இந்தக் 
கனவெனும் செல்வத் தாழ்ந்தோ களித்துநாள் கழியா நிற்பன் 
உனது அடியவர்பூந் தாளில் உறப்பணிந் துய்தல் நீங்கி . ( 2 ) 


46. வறுமையின் பெருமை 


893 


ஆதலால் ஐய இந்த அநித்தியச் செல்வம் வேண்டேன் ; 
மேதக முன்னிருந்த மிடியதே இன்னும் வேண்டும் ; 
காதலின் அடியார் வேண்டும் காரியம் அளித்துக் காக்கும் 
நீ தயை புரிந்து என் உள்ளக் கருத்தினை நிரப்பு கென்றான் . ( 3 ) 

(குசேலோபாக்கியாநம் ) 
செல்வத்தை ஒழித்து வறுமையை அளித் தருள் என்று 
கண்ணனை நோக்கிக் குசேலர் இவ்வண்ணம் வேண்டியிருக்கிறார் . 
ஈசன் அருளை எய்த ஒட்டாதபடி செல்வம் மோசம் செய்து விடு 
தலால் அதனை நீசம் என்று வெருவி மேலோர் ஒருவுகின்றனர் . 

தெருளுடையார் பொருளை மருள் என்று வெருளுகின்றார் ; 
வறுமையை இனிது என்று தழுவுகின்றார் . ஆகவே உயிர்க்கு 
உண்மையான உறுதிநலம் அது உதவிவரும் உரிமை உணரலாகும் . 
“ Adversity s sweet milk . " 

( Shakespeare) 
வறுமை இனிய பால் " என மேல் நாட்டுக் கவிஞர் இங்ங 
னம் கூறியிருக்கிறார் . அரியபல நன்மைகள் அதனால் தெரிய வரு 
தலால் வறுமையை மேலோர் மறுமையின் துணையாக உரிமை 
செய்துள்ளனர் . ஞானமுடையவர் நன்மையை நாடுகின்றனர் . 

ஈசன்பால் அன்பு பெருகவே பாசங்கள் ஒருவுகின்றன . ஒரு 
வவே உலகில் எதையும் வேண்டாமல் சித்த சாந்தியுடன் உத்தம 
நிலையில் உயர்ந்து விளங்குகின்றனர் . 

பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் 
மாதொர் பாகர் மலர்த்தாள் மறப்பிலார் ; 
ஓது காதல் உறைப்பின் நெறிநின்றார் 
கோதி லாத குணப்பெருங் குன்றனார் . 
கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ; 
ஓடும் செமபொனும் ஒக்கவே நோக்குவார் ; 
கூடும் அன்பினில் கும்பிட லேயன்றி 
வீடும் வேண்டா விறலின் விளங்கினார் . 

( 2 ) 
ஆரம் கண்டிகை; ஆடையும் கந்தையே ; 
பாரம் ஈசன் பணி அலது ஒன்றிலார் ; 
ஈர அன்பினர் ; யாதும் குறைவிலார் ; 
வீரம் என்னால் விளம்பும் தகையதோ . 

( பெரிய புராணம் ) 


( 
1 
) 


894 


தரும தீபி கை . 


ஈசன் அருளையே நாடி வேறு யாதொரு பொருளையும் வேண் 
டாத மெய்படியார்களுடைய நிலைகளை இவை காட்டியுள்ளன .. 
உலகப் பொருள்கள் யாதுமின்றி வறுமையே தமக்கு உரிமையாக 
மருவியுள்ள வரைத் திருவினார் ; யாதும் குறைவிலார் எனக் குறித் 
தது அவரது ஆன்ம நீர்மையைக் கூர்ந்து ஓர்ந்து கொள்ள வந்தது . 


454. உற்ற கிளையின் உரிமை உளமுணர்த்தி 

மற்றவர் உண்மை மதிதெளித்து - பெற்ற 
பிறவிப் பயனைப் பெறும்படி செய்யும் 
அறவி வறுமை அறி . 


( ச ) 


உறவினருடைய உரிமை இயல்புகளை உணர்த்தி , உலகத்தவ 
ரது உண்மை நிலைகளைத் தெளிவித்து , பிறந்த பிறவிப் பயனை 
அடைந்து கொள்ளும்படி செய்யும் தருமத் துணை வறுமையே ; 
இதனை உறுதியாக உணர்ந்து கொள்க என்பதாம் . 

உற்ற என்றது தாய்வழி தந்தை வழியாக வந்து பொருந்திய 
கிளைஞரின் தொடர்புநிலை தெரிய வந்தது . பக்கமாய் ஒட்டிக் கிளைத் 
தது கிளை என நேர்ந்தது . உறுதல் = பொருந்துதல் , சேர்தல் . 

மனிதன் தனியே வாழ்பவன் அல்லன் ; அவனுடைய வாழ்வு 
பல சூழல்களைத் தழுவி இயங்குகின்றது கேளும் கிளையும் கெழுமி 
வருதலால் குடி வாழ்க்கை நெடிது செழித்து நிலவுகின்றது . 

உலக உறவுகள் பல வகை நிலைகளில் பெருகியுள்ளன . 
செல்வ நிலையில் காண முடியாத 

உண்மைகளை 

வறுமை 
காட்டி அருள்கின்றது . வறுமையிலிருந்து பலபடிப்பினைகளையும் , 
உலக அனுபவங்களையும் நாம் அறிந்து கொள்ளுதலால் அது 
நமக்கு ஓர் உறுதியான அறிவுத் துணையாய் மருவியுள்ளது . 
கொடிய அல்லலாக வெளியே தோன்றினும் இனிய உணர்வு 
நலங்கள் உள்ளே அதனால் உளவாகின்றன . 

உணர்த்தி , தெளித்து , பெறும்படி செய்யும் என்றது வறுமை 
பின் கருமக் காட்சிகளைக் கருதிக் காண வந்தது . 

செல்வம் உள்ள பொழுது நல்ல அன்பர் போல் பலர் நடித்து 
வருகின்றார் ; அது இல்லாத போது மெல்ல ஒதுங்கி விடுகின்றார் . 


46. வறுமையின் பெருமை 


895 


அந்தக் கள்ள வஞ்சரது உள்ள நிலையை உணர்ந்து கொள்ளுதற்கு 
வறுமை நல்ல உதவியாய் இருத்தலால் உரிமை உளம் உணர்த்தி 
என அதன் உடகார நிலை குறிக்கப்பட்டது . 

கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை 
நீட்டி அளப்பதோர் கோல் . 

( குறள் 796 ) 
கேட்டிலேயும் ஒரு ஆக்கம் உண்டு என்று வள்ளுவப் பெருந் 
தகை காட்டியிருக்கும் அழகை இதில் கண்டு மகிழ்கின்றோம் . 
முழம்போட்டு அளந்து பார்த்துக் கிளைஞரைத் தெளிவாகத் 
தெரிந்து கொள்ளுதற்குக் கேடு சரியான அளவு கோல் என்ற 
னால் அதன் பாடும் பயனும் நாடி அறியலாகும் . 

ஒருவன்பால் உண்மையான உள்ளன்புடையவர் அவனுக்கு 
இடர் தேர்ந்த காலத்தும் உடனிருந்து பலவகையிலும் உதவி புரி 
வர் ; போலியான பொய்யுறவாளர் கேடு வந்தபோது யாதும் உத 
வாமல் ஓடி விடுவர் . உரிமையான நண்பர் போல் அளவளாவி 
நின்ற அந்தக் கொடிய வஞ்சரை நன்கு தெரிதற்கு வறுமை கரு 
வியாய் நிற்றலால் மனித வாழ்க்கையில் அஃது ஓர் இனிய துணையா 
யது தத்துவ சோதனையின் தக்க சாதனம் புத்துணர்வு தருகிறது. 

செல்வம் காட்டாத காட்சியை நல்குரவு காட்டியருளுதலால் 
அது நல்ல ஒரு ஊதியம் என உவந்து சொல்ல வந்தது 

" Sweet are the uses of adversity . ( Shakespeare ) 

" வறுமையின் அனுபவங்கள் இனிமையுடையன " என மேல் 
நாட்டுக் கவிஞராகிய ஷேக்ஸ்பீயர் இங்ஙனம் கூறியிருக்கிறார் . 

உண்மையை நன்கு ஓர்ந்து தெளிதற்கு இன்மையே பாண் 
டும் இனிய துணையாய் நேர்ந்திருக்கின்றது . 

அரிய பல உணர்வு நலங்கள் வறுமையிலிருந்து தான் உதய 
மாயுள்ளன . பெரிய மகான்களுடைய சரித்திரங்கள் பலவற்றை 
யும் துருவி நோக்கின் பெரும்பாலும் வறுமைய அவர்க்கு உரி 
மையாயிருந்து உதவி புரிந்துள்ளமை உணரலாகும் . 

பிறவிப் பயனைப் பெறும்படி செய்யும் அறவி . 

வறுமையை இவ்வாறு குறித்தது அதன் அருமையை 
ஓர்ந்து கொள்ள வந்தது . பிறவிப்பயன ஆவது மீண்டும் பிறவாத 
நிலையைப் பெறுவது . அறவி என்றது புண்ணியவதி என்றவாறு . 


896 


தரும தீ பிகை. 


பாவத் தொடர்புகளில் இழிந்து படாமல் தடுத்து உயர்ந்த 
புண்ணிய நெறிகளில் செலுத்தி சிறந்த பேரின்ப நிலையை அடை 
யும்படி செய்தருளுதலால் வறுமை ஒரு தரும தேவதை என 
அமைந்தது . உயிர் மாசு கழிய அது உயர் தேசு புரிகின்றது . 

பிறவி நீங்கி முத்தி பெற விரும்புகின்றவர் துறவினை அடை 
கின்றனர் . துறவு என்றால் என்ன ? உலகப் பொருள்கள் எல்லா 
வற்றையும் துறந்து விடுதல் . யாதொன்றும் இல்லாதிருத்தலே 
துறவு நிலையாம் ; ஆகவே அதற்கும் வறுமைக்கும் உள்ள உற 
வுரிமை தெளிவாகின்றது . உண்மை நிலை வெளி வருகின்றது . 
துன்பத் தொடர்பை நீக்கி என்றும் அழியாத 

இன்ப 
நிலையை இனிது அருள வல்ல துறவு போலவே வறுமையை உற 
வுடன் உரிமை செய்து கொண்டவர் அரிய பல உறுதி நலங்களை 
எளிதே அடைந்து கொள்கின்றனர் . 

பொன்றும் பொருள்கள் புறத்தொழிந்து போயினோ 
என்றும் அழியா இறைவனை - ஒன்றி நின்று 
பேரின்பம் காணும் பெருமையால் நேர்வறுமை 
ஒரின்ப மாக வுணர் . 
உன்பால் வறுமையுறின் 
வறுமையுறின் பரமனை 

பரமனை உரிமையுடன் அருளும் 
பாக்கியமாக அதனைப் பதிவு செய்து கொண்டு கதிநலம் காணுக . 


455. அடங்காமை காட்டி அகங்கரிப்பு நீட்டி 

மடங்காட்டும் செல்வம் ; வறுமை - அடங்கி எவர் 
பாலும் பணிவே பயிற்றிப் பரனருளை 
மேலும் அருளும் விரைந்து . 


45 


-ள 


துடுக்கு செருக்கு மடமைகளை விளைத்துச் செல்வம் சிறுமைப் 
படுத்தும் ; அடக்கம் பணிவு முதலிய இனிய நீர்மைகளை வளர்த்து 
இறைவன் அருளையும் வறுமை விரைவில் அருளும் என்பதாம் . 

செல்வம் வறுமை என்பன மனித வாழ்க்கையில் யாண்டும் 
மருவி நிற்கின்றன . அவற்றின் நிலைகள் எவ்வழியும் நிலையில்லா 
தன ; நேர்மாறான நீர்மைகளோடு நிலவியுள்ளன. நாளில் பகலும் 
இரவும் போல் வாழ்வில் அவை உறழ்ந்து வருகின்றன . 


46 , வறுமையின் பெருமை 


897 


நல்லது என்று எல்லாரும் நயந்து கொள்ளுகின்ற செல்வம் 
பலரிடம் அல்லலே புரிந்து அவகேடுகளே செய்கின்றன ; பொல் 
லாதது என்று எள்ளுகின்ற வறுமை நலம் பல செய்து சிலரிடம் 
உயர்ந்த மகிமைகளை விளைத்தருளுகின்றன . செல்வர் பலர் பழி 
பாவங்களில் நடந்து இழிந்து படுவதும் , வறியர் பலர் புகழ் புண் 
ணியங்களை அடைந்து உயர்ந்து திகழ்வதும் உலக அனுபவங்க 
ளாய் விளங்கி நிற்கின்றன . 


அடங்காமை காட்டி அகங்கரிப்பு நீட்டி மடம் காட்டும் . 

என்றது செல்வம் மிகுந்துள்ள இடங்களைக் கண்டு கொள்ள 
வந்தது . வன்மையான செல்வர்பால் புகுந்துள்ள பொல்லாத 
புன்மைகளுள் சில இங்ஙனம் வரைந்து காட்டப்பட்டன . 

அடங்காமை ஆவது தீய வழிகளில் துணிந்து செல்லுதல் . 

மனம் மொழி மெய்கள் இனியனவாய் அடங்கி ஒழுகின் 
அந்த அடக்கம் புனிதம் உடையதாய்ப் புகழ் மிகப் பெறுகின்றது . 
அங்கனம் இன்றித் துடுக்காய் நிமிர்த்து மிடுக்குடன் நடந்தால் 
அதனால் பழியும் இழிவும் விளைந்து அழிவே அடைகின்றது . 

அடக்கம் அமரருள் உய்க்கும் ; அடங்காமை 
ஆரிருள் உய்த்து விடும் . 

( குறள் 121 ) 
அடங்கி ஒழுகுபவர் தேவராய் உயர்வர் ; அடங்காமல் திரி 
பவர் நரகராய் இழிவர் என இது அறிவுறுத்தியுள்ளது . அடங்கா 
மை நரகக்தில் கொண்டு போய் விடும் என்றதனால் அதன் தீமை 
யைத் தெளிந்து கொள்ளலாம் . நரக துன்பத்திற்கு ஏதுவான 
இந்தக் கொடுமையைச் செல்லப் பிள்ளையாகச் செல்வம் வளர்த்து 
விடுகின்றது . உள்ளத் திமிர் உயிர்க்குத் துயர் ஆகின்றது . 

அகங்கரிப்பு என்றது நான் என்னும் அகங்காரத்தால் 
முனைந்து எழுகின்ற மனச் செருக்கு . இது பல வழிகளிலும் இழி 
வுகளை உளவாக்கி மனிதனைப் பாழ்படுத்தி விடும் . 
அகங்கரிப்பு வரில் எவர்க்கும் அறம் கெடுக்கும் 

கற்றகல்வி அழிக்கும் உள்ளம் 
புகைந்தெழுப்பும் கனலைமிகப் புழுங்கு விக்கும் 
பிறரை நகைபுகுத்தும் ஆர்க்கும் 
113 


898 


தரும தீபிகை. 


தகைந்து சுவர்க்கத்தினையும் தடுக்கும் அகற்றும் 

சிறிது தவம் செய்தாலும் 
சுகம் தவிர்க்கும் மீளாத நரகின் உய்க்கும் 

இது நமர்க்குத் தூய்மை அன்றே.(மெய்ஞ்ஞானவிளக்கம் ) 
அகங்காரத்தால் விளையும் அவலங்களுள் சிலவற்றை இது 
விவரமாக விளக்கியிருக்கின்றது . மமதையாக எவரையும் இகழ்ந்து 
பேசுவதும் , எதையும் துணிந்து செய்வதும் , யாண்டும் இறுமாந்து 
நிற்பதும் செல்வ வெறியின் இயல்புகளாயுள்ளன . 

செல்வச் செருக்கு என்பது ஒரு பொல்லாத புன்மையாம் . 
எத்தகைய மதிமான்களையும் சித்தத்தைத் திரித்து இது பித்தம் 
மிகச் செய்து பிழைபாடுகளை விளைத்து விடுகின்றது . 
றம் நிரம்பிய அருளுடை அருந்தவர்க்கு ஏனும் 
பெறலருந் திருப் பெற்றபின் சிந்தனை பிறிதாம் . ( இராமாயணம் ) 

பொல்லாத கூனியும் செல்வத்தைக் குறித்து இப்படி நல்ல 
ஒரு நீதியை எல்லாரும் அறியச் சொல்லி யிருக்கிறாள் . அரிய 
தவமுடைய பெரியவர்களையும் வெறியராக்கி விடும் என்றதனால் 
செல்வக்களிப்பின் வீறும் வேகமும் அறியலாகும் . 

கழிபெருஞ் செல்வக் கள்ளாட்டு அயர்ந்து 
மிக்க நல்லறம் விரும்பாது வாழும் 
மக்களிற் சிறந்த மடவோர் உண்டோ ? (மணிமேகலை ) 
அரும்பெறற் செல்வம்வந்து அடைந்த காலையில் 
திருந்திய நல்லறம் செய்து நாள்தொறும 
விரிந்தநற் புகழினை விளைத்தல் வீறுசால் 
புரந்தரற்கு ஆயினும் புரிய லாகுமோ ? 

( 1 ) 
தனித்தனி முச்சுடர் இயற்றித் தங்கிய 
அனைத்துலகு இருளையும் அகற்று நான்முகன் 
நினைப்பரும் செல்வம்வந்து எய்தின் நீடிய 
மனச்செருக்கு எனும் இருள் அகற்ற வல்லனோ ? ( 2 ) 
ஏர்பெறும் இருநிதிச் செருக்கை எய்திடின் 
தேர்செவி யுடையரும் செவிடர் ஆகுவர் ; 
ஓர் தரும் உரைவலோர் ஊமர் ஆகுவர் ; 
கூர்விழி யுடையரும் குருடர் ஆவரே . 

( 3 ) 
( காசி காண்டம் ) 


46. வறுமையின் பெருமை 


899 


ஒப்பருநற் குணத்தவர்க்கும் கொலைகாமம் 

கள்களவை உபதேசிக்கும் 
அப்பனாய் , நேயர்க்குள் பகைவிளைக்கும் 

சத்துருவாய் , அகிலத்துற்ற 
செப்பரிய துயர்க்கெல்லாம் மாதாவாய்த் , 

தீவினைக்கு ஓர் செவிலியாய 
இப்பொருளை நற்பொருளென்று எப்படி நீ 
ஒப்புகின்றாய் ஏழை நெஞ்சே ! 

( 1 ) 
நோக்கிருந்தும் அந்தகராக் , காதிருந்தும் 

செவிடரா , நோயில்லாத 
வாக்கிருந்தும் மூகையரா , மதியிருந்தும் 

இலலாரா , வளரும் கைகால் 
போக்கிருந்தும் முடவரா , உயிர் இருந்தும் 

இல்லாத பூட்சியாரா , 
ஆக்கும் இந்தத் தனமதனை ஆக்கம் என 
நினைத்தனை நீ அகக்குரங்கே . 

(நீதிநூல் ) 
செல்வம் அடைந்தபோது மனிதர் அடையும் நிலைகளை 
இவை தெளிவாகக் குறித்திருக்கின்றன . உலக வாழ்வுக்கு அனு 
கூலம் உடையதாயினும் பொருளடைவு மேலே உயர் நிலையை 
அடையாதபடி உயிர்களை மருளடையச் செய்கின்றது . அங்ஙனம் 
செய்து வருதலினாலே தான் உய்தியை ஞாடிய ஞானிகள் அதனை 
வெய்யது என வெறுத்து விலகிப் போகின்றார் . 
அர்த்தம் அநர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத :ஸுகலேசசத்யம் 
புத்ராதபி தநபாஜாம் பீதி : ஸர்வத்ரைஷா விகிதா ரீதி : 

" செல்வம் என்றும் அபாயமுடையது என எண்ணுக ; உண் 
மையாக அதனால் யாதொருசுகமும் இல்லை ; பொருள் படைத்தவர் 
தம் உயிர்க்குக் கேடு கேருமோ ? என்று தமது பிள்ளைகளிடமும் 
பயம் அடைகின்றனர் . உலகம் எங்கும் இவ்வாறே அவலமும் 
கவலையும் பரவியுள்ளன என ஆதி சங்கராச்சாரியார் இங்ஙனம் 
கூறியிருக்கிறார் . அர்த்தம் அநர்த்தம் என்றது உய்த்துணரவுரியது . 

இனியது என்று கொஞ்சுகின்ற செல்வம் இவ்வாறு இன்னல் 
நிலையமாய் மன்னியுள்ளது ; இன்னாது என்று அஞ்சுகின்ற வறுமை 
மனிதனுடைய நெஞ்சில் பல பண்புகளை வளர்த்துத் தெய்வ கதி 
யில் உய்த்து உயிர்களுக்கு உய்தி புவிந்தருள்கின்றது . 


900 


தரும தீபிகை. 


நிழலின் கீழ் உள்ள பைங்கூழ் போலச் செல்வத்தில் வாழ் 
பவன் மேலான விளைவு குன்றி வெளியே வெளுத்து நிற்கின்றான் ; 
வெயிலில் வாடிய பயிர்போல் வறுமையால் வாடிய உயிர் உள்ளே 
உறுதியாய் வளர்ச்சியடைந்து உயர்ச்சி யுறுகின்றது . 

அடக்கம் அமைதி பணிவு முதலிய இனிய நீர்மைகள் வறு 
மையில் வளர்ந்து வருகின்றன ; வரவே மனிதன் புனிதனாய் 
உயர்ந்து தனி மகிமை அடைந்து பரமன் அருளைப் பெறுகின்றான் . 


எர் . 


(சு ) 


456. அருந்தல் அகற்றி அருந்தவம் நல்கிப் 

பெருந்தகை யாவும் பெருக்கி - இருந்தலம் 
எல்லாம் வணங்கி எதிர்பணியச் செய்யுமே 
ஒல்லா வறுமை யுண 

இ - ள் 
பொறி நுகர்வுகளை நீக்கி அரிய தவங்களை ஆக்கிப் பெரிய 
தகைமைகளை விளைத்து உலகம் முழுவதும் தொழுது வணங்கும்படி 
வறுமை செய்தருளும் என்பதாம் . 

இது இன்மை தரும் நன்மை கூறுகின்றது . 

வறுமை வாழ்வில் தேக போகங்கள் குறைகின்றன ; குறை 
பவே அது மறுமை நோக்கிய ஒரு தவசி வாழ்வாய் மருவி வரு 
கின்றது . திருந்திய பண்புகள் அதனால் விளைந்து வருகினறன . 

அருந்தல் =உண்ணுதல் . பசியும் காமமும் சீவர்களுக்கு 
இயல்பாய் நேர்ந்துள்ளன . அவை அருந்தல் பொருந்தலகளால் 
முறையே அகன்று வருகின்றன . இந்த இரண்டையும் துறந்த 
போது அது சிறந்த தவம் ஆய்த் திரண்டு திகழ்கின்றது . அரிய 
விரத சீலங்களையுடையது அருந்தவம் என அமைந்தது . 

பட்டினி கிடந்து உடம்பை வாட்டி ஒருமையுடன் ஆன்ம 
சிந்தனை செய்து வருதலால் தவம் மேன்மையான உய்தி நிலைய 
மாய் மேவி மிளிர்கின்றது . 
ண்ணாது நோற்பார் பெரியர் .39 

( குறள் 160 ) 
தவத்தின் நிலைமையையும் , அதனைச் செய்பவரது தலைமை 
பையும் இது குறித்துள்ளது . குறிப்டைக் கூர்ந்து நோக்கி 
கோன் பின் உறுபபையும் சிறப்பையும் ஓர்ந்து கொள்ளுக . 


46. வறுமையின் பெருமை 


901 


ஓவாது இரண்டு உவவும் அட்டமியும் பட்டினி விட்டு 
ஒழுக்கம் காத்தல் தாவாத் தவம் " ( சீவக சிந்தாமணி 1547 ) 
பொருளொடு போகம் புணர்த லுறினும் 
அருளுதல் சான்ற அருந்தவம் செய்ம்மின் ! 
இருளில் கதிச்சென்று இனியிவண் வாரீர் 
தெருளலுறினும் தெருண்மின் அதுவே . ( வளையாபதி ) 
உடம்பும் கிளையும் பொருளும் பிறவும் 
தொடர்ந்து பின் செல்லாமை கண்டும் - அடங்கித் 
தவத்தொடு தானம் புரியாது வாழ்வார் 
அவத்தம் கழிகின்ற நாள் . 

( அறநெறிச் சாரம் ) 
தவத்தின் உருவும் உரிமையும் இவற்றால் உணரலாகும் . 

உயிர்க்கு இனிய தெய்வ சஞ்சீவியாய்த் தவம் அமைந்துள் 
ளமையால் அதனை எய்திய அளவு உய்தி நலங்கள் உளவாகின்றன . 

அரிய தவநெறியில் மருவ வுரிய பெரிய விரத சீலத்தை 
வறுமை இயல்பாக உதவியருளுதலால் அதனோடு இதற்குள்ள 
உறவுரிமை தெரிய வந்தது . 

தவம் என்பது என்ன ? பசியை அடக்கிப் பட்டினியிருப்பது . 
அந்த இருப்பை வறுமை உரிமையாக உதவி வருகின்றது . உண்ண 
உணவில்லாத வறிய நிலை அரிய தவ வாழ்வாக மாறிப் பெரிய 
மகிமையை விளைத்தருள்கின்றது . உபவாசம் தவவாசம் ஆதலால் 
அதன்கண் வறுமை வாசமாயுள்ளது . 

அருந்தல் அகற்றி அருந்தவம் நல்கி . 

என்றது வறுமை வழங்கி வரும் வரவு காண வந்தது . உயர்ந்த 
தவ நிலையை உதவி வருதலால் நல்குரவை மேலோர் நலமாகக் 
கருதிக் கொள்ளுகின்றனர் . 

செல்வம் நிறைய ஆசை நிறைகின்றது ; அதனால் பாசபந்தங் 
கள் வளர்ந்து வருகின்றன ; ஈசனது சமபந்தம் இழந்து போ 
கின்றது . போகவே அது நீசம் என நேர்ந்தது . 

வறுமை வா மறுமையுணர்வு வருகின்றது ; உரிமை நிலை 
தெரிகின்றது ; 

தெரியவே பிறவி தீர்ந்து பேரின்பம் பெற நேர் 
கின்றனர் . ஆகவே அது ஆருயிர் அமிர்தமாய் நின்றது . 


902 


தரும தீபிகை. 


தழுவுறு கிளைஞர் தந்தை தாய்முதல் எவரும் நாளில் 
கழிவது கண்டும் கண்டும் கண்டிலார் போல வாழ்வர்; 
ஓழிவற உள்ளத் துளளே உறைபரஞ் சுடரை ஓரார் ; 
விழைவுஎன நின்ற துன்ப வித்தினை விளைப்பர் அம்மா ! 

( 1 ) 
விடங்கலுழ் எயிற்றுப் பேழ்வாய் வெயில்மணிச் சூட்டு நாகப் 
படங்கெழு பரவை ஞாலப் பாயல் ஒன்று உண்டு; செய்ய 
குடங்கை மெல்லணை உண்டு; எங்கும் குலவு வற்கலைகள் உண்டால் 
அடங்கலா ஆசைவேர் மற்று அரிந்தவர்க்கு இலது என் அம்மா ? ( 2 ) 
திருந்தித் துறைகள் எல்லாம் தீம்புனல் வறந்த வேயோ ? 
விரிகடல் அமுதம் ஊறும் விழுச்சுவைக் கனிய வாய 
மரனெலாம் மாண்ட வேயோ ? மாநிதிச் செருக்கி னார்கண் 
குருடுபட்டவர்போல் என்னோ குறையிரந்து உழல்கின்ற ரால் . ( 3 ) 

( பாகவதம் 2-1 ) 
உலக நிலை தெளிந்து , ஆசை ஒழிந்து , ஈசனது உரிமையை 
அடையும் முறைகளை இப்பாசுரங்கள் போதித்துள்ளன . நல்குரவு 
நேர்ந்தால் செல்வர் பின் இரந்து நில்லாதே ; உனது மனை வாழ் 
வைப் புனிதமான தவ வாழ்வாக மாற்றி இனிது பேணி இன்பம் 
பெறுக என ஒரு முனிவர் இப்படி தமது அனபனுக்கு உணர்த்தி 
யிருக்கிறார் . வறுமையில் பெருமைகள் பல விளைகின்றன . 

துறவு , தவம் , ஞானம் என்பன உலகப் பொருள்களை ஒருவி 
நிற்கினறன ; அந் நிலையை வறுமையும் மருவியிருத்தலால் மறுமை 
நலங்களை இது உரிமையாய் அருளி உய்தி புரிந்து வருகின்றது . 


. 


457. வெறும் பொருளை விட்ட பொழுது பரமே 

உறும்பொருள் ஆகி உறவாம் - வெறும்பொருளைப் 
பற்றி யிருக்கும் வரையும் பரம்பொருள் 
ஒற்றி யிருக்கும் உனை . 

( எ ) 
இ - ள் 
வெறுமையான செல்வப் பொருளை விட்டபொழுது தான் 
அருமையான பரம்பொருள் உரிமையாய் வரும் ; அதனைத் 
தொட்டு நிற்கும் வரையும் இறைவன் கிட்ட அணுகான் என்க . 

இது உண்மையான பொருள் நிலையை உணர்த்துகின்றது . 

கடவுளுக்கு பரம்பொருள் என்று ஒரு பெயர் . எல்லாவற்றி 
னும் மேலானது என்னும் ஏதுவான் வந்தது . என்றும் நிலையான 


46. வறுமையின் பெருமை 


903 


அந்த இன்பப் பொருளையே ஆன்மாக்கள் எவ்வழியும் யாண்டும் 
அடையவுரியன . அதனை அடையாத வரையும் துன்பம் உடையாது . 

பேரின்ப நிலையமாய்ப் பெருகியுள்ள அப் பரம் பொருளை 
அடைய வேண்டுமாயின் பாரில் பற்றியுள்ள வெறும் பொருளை 
அறவே விட்டுவிட வேண்டும் . கீழான இதனைத் தொட்டிருக்கும் 
வரையும் மேலான அதனை எட்டிப் பார்க்கவும் முடியாது . 

உலகப் பொருளை ஒருவியபோது உண்மைப் பொருளை உரி 
மையுடன் தானாகவே ஆன்மா மருவிக் கொள்கின்றது . மெய்யான 
பரம்பொருளை மேவ முடியாதபடி பொய்யான புலைப் பொருள் 
பிணித்து நிற்றலால் மேலோர் அதனை வெறுத்துவிட நேர்கின்றார் . 

வெறும் பொருள் என்றது ஆன்ம வுரிமையை அடைய ஒட் 
டா தபடி ஒட்டி உண்மையில் வறியனாக்கித் தன்னை யுடையானைக் 
கடைப்படுத்தி நிற்கும் கொடுமை தெரிய வந்தது . 

“ பொய்ப்பொருளைப் பற்றிப் புலையாடினார் இழிந்தார் ; 
மெய்ப்பொருளைப் பற்றினார் மேல் எழுந்தார் . 

என்றமையால் வெறும் பொருளின் கீழ்மையும் , பரம் 
பொருளின் மேன்மையும் தெளிலாக உணர்ந்து கொள்ளலாம் . 

அல்லல்களை விளைத்து அவம் செய்து விடுதலால் செல்வம் 
தொல்லை என்று உள்ளம் தெளிந்தவர் ஒதுக்கி விடுகின்றனர் . 

வெள்ளம் மறலி விறல்வேந்தர் தீத்தாயம் 
கள்வர் என் றிவ்வாறிற் கைகரப்பத் தீர்ந்தகலும் 
உள்ளில் உறுபொருளை ஒட்டாது ஒழிந்தவர் 
எள்ளும் பெருந்துயர்நோய் எவ்வம் இகப்பவே . 
ஈண்டம் அரிதாய்க் கெடுதல் எளிதாகி 
நாண்டல் சிறிதாய் நடுக்கம் பலகரூஉம் 
மாண்பில் இயற்கை மருவில் அரும்பொருளை 
வேண்டாது ஒழிந்தார் விறலோ விழுமிதே . ( வளையாபகி ) 

பொருளை வேண்டாது விட்டவர் இங்ஙனம் புகழ் அடைக் 
துள்ளனர் . மெய்ப் பொருளைத் தெளிந்தவர் பொய்ப் பொருளை 
இகழ்ந்து விடுகின்றனர் . எவ்வழியம் அழிவுடையதைத் தாமாகவே 
ஒழிய விட்டு விழுமியராய் உவகை அடைகின்றனர் . 

The loss of wealth is loss of dirt , 
As sages in all times assert ; 
The happy man s without a shirt . ( Heywood ) 


904 


தரும தீ பிகை. 


பொருள் அழிவது அழுக்கு ஒழிவது ஆம் என ஞானிகள் 
என்றும் உறுதி செய்துள்ளனர் ; ஒரு கோவணமும் இல்லாமலே 
மனிதன் பேரின்பத்தை அனுபவிக்கின்றான் " என்று ஜாண் 
ஹீவுட் என்பவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் . துறவு நிலையை எந்த 
நாடும் மகிமையா மதித்துள்ளமையை இதனால் உணர்ந்து கொள் 
ளலாம் . ஆன்ம நலனை அருள்வது யாண்டும் மேன்மை ஆகின்றது . 

உள்ளே பரம்பொருளை நிச்சயமாகப் பற்றி நிற்பவர் வெளி 
யே உலகப் பொருள்களைத் துச்சமாக எண்ணி விடுகின்றனர் . 
அங்ஙனம் விட்டவர் மேலான பாக்கியசாலிகளாய் விளங்கி அரிய 
பேரின்ப நலன்களை அனுபவித்து மகிழ்கின்றனர் . 

பருதி சூழ்ந்த இப் பயங்கெழு மாநிலம் 
ஒருபகல் எழுவர் எய்தி அற்றே 
வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு 
ஐயவி அனைத்தும் ஆற்றாது ஆகலின் 
கைவிட்டனரே காதலர் அதனால் 
விட்டோரை விடா அள் திருவே 
விடா அதோர் இவள் விடப்பட் டோரே , ( புறம் 358 ) 

( உலகம் முழுவதும் தவத்திற்குக் கடுகு அளவும் நிகர் 
ஆகாது ; அதனை வேண்டாம் என்று வெறுத்து விட்டவரைத் 
திருமகள் விரும்பிக் கொள்ளுகின்றாள் ; 

விடாதவரை 
வெறுத்து விடுகின்றாள் என வான்மீகியார் என்னும் பெரியார் 
இவ்வாறு பாடியிருக்கிறார் . ஐயவி = சிறு கடுகு . வறுமை தரும் 
தெய்வ கதியை அறிய . இங்கே திரு என்றது மோட்ச லட்சு மியை . 

நற்றவம் பரவை ஞாலம் நாமுடன் நிறுப்பின் வையம் 
அற்றமில் தவத்திற்கு என்றும் ஐயவி அனைத்தும் ஆற்றாது ; 
இற்றென உணர்ந்து நிற்பின் திருமகள் என்றும் நீங்காள் ; 
பற்றொடே நிற்பின் என்றும் திருமகள் பற்றல் செல்லாள் . 

(சீவக சிந்தாமணி 2983 ) 
மேலே குறித்த பாட்டின் கருத்தைத் திருத்தமாக இது 
விளக்கி வந்துள்ளது . உலகப் பொருளைப் பற்றி நிற்பவரை முத் 
தித் திரு பற்றாது விடுகின்றாள் ; அதனை ஒருவி விட்டவரை அவள் 
உரிமையுடன் மருவிக் கொள்ளுகின்றாள் என்க . 

வெறும்பொருளை விடின் பரம்பொருள் உறும் பொருள் ஆம். 
என்னும் உண்மையை இவை உறுதியாக உணர்த்தி யுள்ளன . 


அவள் 


46 . 


வறுமையின் பெருமை 


905 


நின்னையே தான்வேண்டி நீள்செல்வம் வேண்டாதான் 
தன்னையே தான் வேண்டும் செல்வம்போல் , மாயத்தால் 
மின்னையே சேர்திகிரி விற்றுவக்கோட்டம்மா ! 
நின்னையே தான்வேண்டி நிற்பன் அடியேனே . 

( பெருமாள் திருமொழி , 5 , 9 ) 
உலகப் பொருள்களை வேண்டாமல் பரம்பொருளை வேண்டி 
நிற்பவர் இவ்வாறு பேரின்ப நிலையை நேரே அடைந்து மகிழ்த 
லால் அவர் பெரிய பாக்கியசாலிகள் ஆகின்றனர் . 

வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை 
யாண்டும் அஃது ஒப்பது இல் . 

( குறள் , 363 ) 
ஈண்டு இதன் பொருளை ஓர்ந்து உணர்ந்து கொள்ள வேண் 
டும் . அழியும் பொருளை விழையாதவன் அழியாத திருவை 
உரிமையாகப் பெறுகின்றமையால் அவன் விழுமிய செல்வம் ஆய் 
விளங்கி மகிழ்கின்றான் . அவன் எதிரே பெரிய முடி மன்னரும் 
சிறியராய் அடிபணிந்து நிற்கின்றார் . 

இந்திரன் வெள்ளை யானையின் மேல் அமர்ந்து அரிய பல 
ஆடம்பரங்களுடன் பவனி வந்தான் . அங்ஙனம் வருங்கால் 
இடையே துருவாச முனிவர் கண்டார் . தேவராசன் என்ற மரி 
யாதையால் தமது கையில் இருந்த தாமரைப் பூவை அவனிடம் 
உரிமையோடு கொடுத்தார் . அவன் அதனை மதியாமல் வாங்கி 
மதயானை மீது வைத்தான் . அது கீழே வீழ்த்தி மிதித்து விட்டது . 
விடவே முனிவர் கொதித்தார் . அவனைக் கடுத்துச் சபித்தார் . அப் 
பொழுது அவர் துள்ளிக் குதித்து எள்ளி இகழ்ந்து இந்திரனை 
நோக்கிப் பேசியிருப்பது யாரும் உள்ளி உணர வரியது . 

புள்ளிய தோலாடை புனைந்தரவப் பூண் அணிந்த 
வெள்ளிய செங்கண் விடையான் அடிக்கமலம் 
உள்ளிய மெய்யன் புடையார் அருவருத்துத் 
தள்ளிய செல்வத் தருக்கினாய் என்செய்தாய் ! 
வண்டுளரும் தண் துளாய் மாயோன் இறுமாப்பும் , 
புண்டரிகப் போதலர்ந்த புத்தேள் இறுமாப்பும் , 
அண்டர்தொழ வாழ் உன் இறுமாப்பும் ஆலாலம் 
உண்டவனைப் பூசித்த பேறென்று உணர்ந்திலையால் . ( 2 ) 

114 


( 
1 
) 


906 


தரும தீபிகை, 


சேட்டானை வானவ ! நின் சென்னி செழியரில் ஓர் 
வாட்டானை வீரன் வளையால் சிதறுக ; நின் 
கோட்டான நாற்கோட்ட வெண்ணிறத்த குஞ்சரமும் 
காட்டானை ஆகஎன இட்டான் கடுஞ்சாபம் . ( 3 ) 

( திருவிளையாடற் புராணம் ) 
இந்தப் பாட்டுகளை ஊன்றி நோக்கி உறுதியுண்மைகளை 
ஓர்ந்து கொள்ள வேண்டும் . எல்லாச் செல்வங்களையும் உடைய 
இந்திரனைப் பார்த்து யாதொரு பொருளும் இல்லாத மாதவர் 
இங்கனம் மோதி முனிந்துள்ளார் . என் போன்றவர்கள் அரு 
வருத்துக் காலால் எற்றித் தள்ளிய புல்லிய செல்வத்தைக் கைக் 
கொண்டு பெருஞ் செருக்கு மண்டி நிற்கின்ற 

ஓ இந்திரா ! 
இழிந்து தொலைவாய் என்று மொழிந்திருப்பது எவ்வளவு அதி 
சயங்களைத் தெளிந்து கொள்ளச் செய்கின்றது ! வெறும் பொருளைப் 
பற்றி நின்றவன் பரம்பொருளை ஒட்டியுள்ளவன் எதிரே பட்டி 
ருக்கும் பாட்டை இங்கே பார்த்து மகிழ்கின்றோம் . என்றும் 
அழியாத பேரின்பப் பொருளைப் பெற்ற போது தான் மனிதன் 
பிறவிப் பேறுடையனாய்ப் பெரு மகிமை அடைகின்றான் . 

வெறும்பொருளை இகழ்ந்து விட்டுப் பரம்பொருளை விழைந்து 
கொண்டு பெரியோர் மகிழ்ந்து வருகின்றனர். ஆகையால் உலகப் 
பொருள் இல்லாமையால் உனக்கு யாதொரு குறையும் இல்லை ;; 
உள்ளம் நிறைவுடன் உறுதியாய் நின்று உயர்கதி காணுக . 
458. தொல்லை வறுமை துயரம் எனச் சொல்லி 

ஒல்லை வெருவி ஒருவுவார்- எல்லையிலா 
இன்பநலம் எல்லாம் இனிதருள வல்லதனைத் 
துன்பமெனல் துன்பம் துணி . 

( 


( 
அ 
) 


வறுமை மிகவும் துயரமுடையது என்று கூறி யாவரும் 
அதனை வெருவி நீங்குகின்றனர் ; எல்லை இல்லாத இன்ப நலம் 
அருள வல்லதைத் துன்பம் என்று சொல்லுதல் தகாது என்க . 

து , இன்மையை நன்மையாகக் கருதுக என்கின்றது . 
பொருளால் யாவும் பெறலாம் ; எல்லாச் சுகபோகங்களையும் 
அனுபவிக்கலாம் என்று மருள் கொண்டுள்ளமையால் பொருள் 


46. வறுமையின் பெருமை 


907 


இல்லாத நிலையைக் கண்டபோது யாவரும் வெருண்டு வெருவு 
கின்றனர் , மருண்ட காட்சிகள் மனித சாதியை மயக்கி வரு 
ன்றன . தெருண்ட மாட்சிகள் திவ்விய இனிமை காணுகின்றன . 

மிகுந்த பொருளுடைய பலர் அல்லலும் பழியும் அடைந்து 
வருந்துகின்றனர் ; யாதும் இல்லாதவராயிருந்தும் சிலர் நல்ல 
சுகமும் புகழும் உடையராய் அமைதியுடன் வாழ்ந்து வருகின்ற 
னர் . இந்த உண்மைகளை ஊன்றி நோக்கின் சுகம் பொருளில் 
இல்லை ; மனப் பண்பில் 

உள்ளது 

என்பதை எவரும் நன்கு 
தெளிந்து கொள்ளலாம் . 

வைய மையலால் சுக சாதனமாகக் கருதப் படினும் மெய்யு 
ணர்வுடையவ 

வர் வெய்ய துயரமாகவே பொருளைக் கருதி 
யுள்ளனர் . ள்ள உண்மையை உலகம் தெளிய உரைத்து விடு 
கின்றனர் . 

" செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் (திருவாசகம் ) 

என மாணிக்க வாசகர் இங்ஙனம் செல்வத்தை அல்லல் 
ஆகவே சொல்லியுள்ளமை உள்ளி யுணர வரியது . 
" முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னான் முடியும் 

(திருக்கோவையார் , 332) 
என்று பொருளை முன்னம் புகழ்ந்து சொன்ன பெரியவர் 
பின்னர் இன்ன வாறு இகழ்ந்து கூறிய தனால் அதன் இருவகை 
நிலைகளும் தெரிய வந்தன . 

உலக வாழ்வில் ஓரளவு உதவி புரியினும் உயிர் உயர் கதி 
அடையாதபடி மருள் புரிந்து வருதலால் 

பொருள் கொடிய 
இருள் என்று தெருளுடையார் எவரும் இகழ நேர்ந்தனர் . 

இயக்குறு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும் 
துயக்குறு செல்வத்தைக் சொல்லவும் வேண்டா; 
மயக்கற நாடுமின் வானவர் கோனைப் 
பெயற்கொண்டல் போலப் பெருஞ்செல்வம் ஆமே . 

(திருமந்திரம் ) 
துப்புறு பொருளினைத் தேடத் துன்பமாம் ; 
கைப்பொருள் உண்டு எனின் கருத்து மோகமாம் 
அப்பொருள் அழிந்திடும் போதும் அல்லலாம் ; 
எப்பொழுதோ பொருள் இன்பம் ஆவதே ? (குறுந்தொகை ) 


908 


தரும தீபிகை. 


பொருவறு பந்தம் எல்லாம் புணர்த்திடும் ; தெய்வ சிந்தை 
ஒருவ மேலிட்டு நிற்கும் ; உறக்கமும் இறக்கச் செய்யும் ; 
கருவினுட் புகுத்தும் ; இன்ன கரிசு கண்டதனால் அன்றோ 

இருநிலத் திடைவெறுக்கை என்மனார் புலமை சான்றோர் . 
இம்மைதனில்மற் றிரும்பொருளை ஈட்டல் காத்தல் இழத்தல் என 
வெம்மைபுரி மூவகைத்துயரும் விளையா நிற்கும் ; பாவத்தால் 
அம்மை நிரயத் துயரும் உறும் ; அந்தோ சீ சீ இப்பொருளைச் 
செம்மையுடையோர் வேண்டும்எனச் சிந்தித்திடுவ ரோமறந்தும் 

( குசேலோபாக்கியானம் ) 
தீயாலோ நீராலோ தேர்வேந்தர் தம்மாலோ 
மாயாத தெவ்வர் வலியாலோ - யாதாலோ 
இப்பொருள் போய் மாய்கின்றது என்று பொருள்வைத்தார்க்கு 
எப்பொழுதும் நீங்காது இடர் . ( பெருந்தேவனார் பாரதம் ) 

ஈட்டலும் துன்பமற் றீட்டிய ஒண்பொருளைக் 
காத்தலும் ஆங்கே கடுந்துன்பம் - காத்தல் 
குறைபடின் துன்பம் கெடின் துன்பம் துன்பக்கு 
உறைபதி மற்றைப் பொருள் . 

(நாலடியார் ) 
இன்பநலம் என்று ஞாலம் கருதி வருகின்ற செல்வம் இங்க 
னம் துன்ப நிலையமாய்த் தொடர்ந்திருக்கின்றது . என்ன நோக் 
கத்தோடு இன்னவாறு அதனை முன்னோர் எண்ணியுள்ளனர் ? 

அனுபவமான உண்மைகள் இருத்தலால் யாதும் மறுக்க 
முடியாமல் எவரும் மெய் என்று இசைந்து கொள்ளுகின்றனர் . 

களிப்பும் காதலும் வளர்த்து போக வெறிகளை விரித்துச் 
சீவர்களைப் பாவ வழிகளில் திருப்பி வருதலால் செல்வத்தை 
அல்லல் என்று மேலோர் சொல்லியருளினார் . 

நல்லதாகத் தோன்றிய செல்வம் இவ்வாறு அல்லல் ஆயது 
போல் தீயதாக தேர்ந்த வறுமை தூய நலமாய் வாய்ந் தருளு 
கின்றது . யாதும் இல்லாமையில் எல்லா நலமும் விளைகின்றது . 
இன்ப நலம் எல்லாம் இனிது அருள வல்லது . 

வறுமையை இங்ஙனம் சொல்லியது அதன் உரிமை 
யை ஓர்ந்து கொள்ள வந்தது . பொருள் இன்மை இயல்பான 
துறவு நிலையை அருளுகின்றது . அதனால் பரமனை நினைந்து பிறவி 
தீர்ந்து பேரின்பம் பெற அமைகின்றது . 


அன 


46 , வறுமையின் பெருமை 


909 


வறுமை நேர்ந்தால் உள்ளத்தைப் புனிதமாகப் பண்படுத்தி 
மறுமையை மருவி மாண்பயன் அடைக என்பது கருத்து . 

சகந்தமான பொருள்கள் நெருப்பில் தோய்ந்தால் நல்ல 
வாசனையை அயல் எங்கும் வீசுகின்றது . நல்லவர்கள் வறுமையில் 
காய்ந்தால் உலகம் எல்லாம் உவந்து கொள்ளும்படி உயர்ந்து ஒளி 
வீசி யாண்டும் சிறந்து விளங்குகின்றனர் . செல்வ வாழ்வினும் 
வறுமை வாழ்வு அரிய பல உணர்வு நலங்களை அருளி வருகிறது . 

பட்டம் தட்டத்தட்ட வயிரம் ஒளி விடுதல் போல் வறுமைத் 
துன்பம் ஒட்ட ஒட்ட மனிதனிடமிருந்து பெருமை ஒளிகள் 
வெளி வருகின்றன . பொருள் இன்மையில் தெருன் உண்மைகள் 
விளைவது பெரிய அதிசயமாகின்றது . 

செனிகா என்னும் இத்தாலிய தேசத்துத் தத்துவஞானி 
வறுமையை மிகவும் பெருமையாக் கருதி யிருக்கிறார் . 
கருத்தை அறிஞர் பலரும் புகழ்ந்துள்ளனர் . 
" The good things which belong to prosperity are to be 
wished , but the good things that belong to adversity 
are to be admired . "” 

(( Seneca ) 
செல்வத்தைச் சேர்ந்த நல்ல பொருள்கள் விரும்பவுரி 

யன ; 
ஆனால் வறுமையை மருவிய அரிய பொருள்கள் வியக்கத்தக்கன " 
என இவ்வாறு அப் பெரியவர் கூறியிருக்கிறார் . 

செல்வம் அரசரைத் தருகின்றது ; வறுமை அரிய பெரிய 
மகான்களை அருளி வருகின்றது . சித்தர் ஞானிகள் முதலிய 
உத்தமர்கள் உதித்து வருதலால் வறுமை ஓர் அற்புத நிலையமாய் 
நிலவியுள்ளது . 
Miracles appear most in adversity . ( Bacon ) 

" வறுமையிலிருந்து தான் பெரும்பாலும் அரிய அற்புதங்கள் 
தோன்றுகின்றன ” என்னும் இது ஈண்டு எண்ணத்தக்கது , 

உலக இயற்கையை எதிர்த்து வருதலால் வறுமை விளைவுகள் 
அரிய மகிமைகளை அடைகின்றன . அருமை வரவுகள் பெருமை 
யுறுகின்றன . அதிசய அமைதிகள் மதி தெளிய வுரியன . 

உன்னை யுடைய உயர் அரசர் ஓடிவந்தே 
என்னை யுடையார் எதிர்விழுந்து-- பன்னித் 
தொழுது வணங்கும் தொடர்பால் திருவே 
பழுது நீ பேசல் பழி . 


910 


தரும தீ பிகை. 


திருவை நோக்கி வறுமை கூறிய படியிது . 

எல்லாச் செல் 
வங்களையு முடைய பெரிய முடி மன்னர்களும் யாதொன்றுமில் 
லாத தவசிகள் காலில் 

விழுந்து தொழுது வணங்குகின்றனர் . 
உன்னைச் சேர்ந்து நின்றவரது நிலைமையும் , என்னைச் சார்ந்தவ 
ரது தலைமையும் இங்கனம் நேரே கண்டி ருந்தும் உன்னை விட 
தான் தாழ்ந்தவள் என்ற என்னை நீ இகழ்ந்து பேசுகின்றாய் , 
உண்மையை உணர்ந்து கொள்ளாத மதியீனத்தால் அவ்வாறு 
பேச நேர்ந்தாய் ; இனி அப்படி இகழ்ந்து பேசாதே ! எனச் செல் 
வத்தைப் பார்த்து வறுமை இப்படிப் புத்தி போதித்துள்ளது . 
459. ஞான நெறியை நயப்பார் நயப்பது 

வான வரவு வருவது ஊனமொன்றும் 
புல்லாமல் நின்று புரப்பது இவ்வறுமை 
பொல்லாத தாமோ புகல் . 


கூ 
) 


கூ 


தெளிந்த ஞானிகள் உவந்து கொள்வது , உயர்ந்த சுவர்க்கத் 
தை அருளுவது ; யாதொரு கேடும் சேராதபடி சீவனைப் பாது 
காத்து நிற்பது ; இத்தகைய நல்ல வறுமையைப் பொல்லாதது 
என்று இகழ்ந்து சொல்லுதல் பொருந்தாது என்பதாம் . 

இது வறுமையை உரிமை செய்யும் இனங்களை உணர்த்து 
கின்றது . பொருளைப்பொருள் செய்யாதபடி தெருள் செய்கின்றது . 

ஞானம் என்பது உண்மை நிலையைத் தெளிவாக அறிகின்ற 
மெய்யுணர்வு . ஆன்மா ஒன்று தான் சத்தியம் , நித்தியமானது ; 
இன்ப ஒளியுடையது ; அதன் தொடர்பான உடல் உறவுகள் 
யாவும் பொய்யானவை ; மாய மயக்கங்களுடையன என உறுதி 
யாகத் தெளித்து கொள்வதே ஞானம் என்க . 

ஈன மயல்களில் இழிந்து படாமல் உயர்ந்த கதி நிலைகளை 
அடைந்து கொள்ளத் துணிந்து தெளிந்த மேலோர் 
செல்லுவது ஞானநெறி என வந்தது . இந்த நெறியே செல்லு 
கின்றவர் பிறவித் துன்பங்கள் நீங்கிப் பேரின்பம் பெறுகின்றனர் . 
இவ்வழியை விட்டு விலகினவர் இழி பிறவிகளில் அலைந்து அழி 
துயரங்களை அடைகின்றனர் . 

சீவர்கள் யாவரிடமும் ஞானம் இயலுரிமையா யுள்ளது . 
இருந்தும் மண்ணில் புதைந்த மணிபோல் பலரிடம் மறைந்து 


( 
1 
) 


46. வறுமையின் பெருமை 

911 
கிடக்கின்றது . சித்த சத்தியோடு படி ஏறிய புனித மனிதரிடம் 
இது இனிது திகழ்கின்றது . 

எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாமோ அதனை உரிமை 
யாக அறிந்து கொள்ளுதலால் ஞானிகள் சிறந்த தெய்வீக நிலையில் 
உயர்ந்து திகழ்கின்றனர் . ஞானம் ஆகிய ஒளிவிழி யுடையாரே 
உயர் கதிக்கு வழிகாட்டிகளா யுள்ளனர் . 

ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் 
ஞானத்தால் தொழுவேன் உனை நானலேன் ; 
ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு 
ஞானத்தால் உனை நானும் தொழுவனே . 
முன்னை ஞான முதல்தனி வித்தினைப் 
பின்னை ஞானப் பிறங்கு சடையனை 
என்னை ஞானத் திருளறுத்து ஆண்டவன் 
தன்னை ஞானத் தளையிட்டு வைப்பனே. ( தேவாரம் ) 
நண்ணிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோன் 
புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றோன் 
கண்ணிய நேயம் கரைஞானம் கண்டுளோன் 
திண்ணிய சுத்தன் சிவமுத்தன் சித்தனே . ( திருமந்திரம் ) 
மட்டு வார்வன மார்ப சருமம் போல் 
தொட்டுவானைச் சுருட்டுவர் உண்டெனின் 
பெட்டு ஞானம் பெறாது பேரின்பமே 
ஒட்டு முத்தி யுறுகரும் உண்டரோ , ( சூதசங்கிதை ) 
அரிய இம் மானிட யாக்கை பெற்றவர் 
கருமயோ கங்களால் காலம் தள்ளுவார் ; 
உரியமெய்ஞ் ஞானயோ கத்தினால் அரன் 
துரிய ஞானத்தினைச் சோதி யார்களே . (பதிபசுபாசவிளக்கம் ) 

( ) 
இவை ஈண்டு ஓதி யுணர வுரியன . ஞானமே பரமான்வைக் 
காண்பது ; பேரின்பம் பூண்பது என்றமையால் அதன் மாண்பும் 
மகிமையும் அறிந்து கொள்ளலாம் . 

ஞானிகள் மெய்ப் பொருளை உவந்து கொள்ளுதலால் 
பொய்ப் பொருளை இகழ்ந்து விடுகின்றனர் . தொட்டாலும் கேடு 
விளையும் என்று கருதி அதனை யாண்டும்தொடாமல் நிற்கின்றனர் . 


912 


தரும தீபிகை. 


விவேகானந்தரது குருநாதராகிய இராம கிருஷ்ண பரமர் 
பணத்தைத் தீண்டுவதில்லை ; ஒரு பெரிய செல்வன் அந்தப் பெரி 
யாரிடம் தன் பொருள் ஏதேனும் கொஞ்சம் சேர வேண்டும் 
என்று நெஞ்சம் கருதினான் ; நேரே கொடுத்தால் யாதும் வாங்க 
மாட்டார் ; வெறுத்து விடுவார் என்று தெரிந்து கொண்டான் ; 
ஆதலால் யாருக்கும் தெரியாமல் அவரது படுக்கை அடியில் ஒரு 
தங்கப் பவுனை வைத்துப் போனான் . அவர் வந்து படுத்தார் ; உள் 
ளம் துடித்தது ; உறக்கம் வரவில்லை ; படுக்கையை அகற்றிப் 
பார்த்தார் ; பொன் காசைக் கண்டார் ; ஒரு கோலால் அதனைத் 
தூர எற்றித் தள்ளி விட்டு அதன்பின் படுத்து உறங்கினார் . இத 
னால் என்ன தெரிகின்றது ? தூய பரம் பொருளைத் தோய்ந்தவர் 
மாயப் பொருளை மறந்தும் மருவார் என்னும் உண்மையை 
உணர்ந்து கொள்கின்றோம் . பணத்தைத் தீண்டுவதை ஒரு ஈனத் 
தீட்டாக ஞானத் தேட்டாளர் இயல்பாகவே 

பேணியிருக் 
கின்றனர். மாய மோகங்கள் நீங்கினவர் மகான்கள் ஆகின்றனர் . 

யாதொரு பொருளும் இல்லாத இன்மை நிலையே தமக்கு 
நன்மை என்று உண்மை தெளிந்தோர் ஒழுகியுள்ளனர் . 

ஞான நெறியை நயப்பார் நயப்பது . 
என வறுமையை இங்ஙனம் வரைந்து காட்டியது 

அதன் 
அருமையை விழைந்து காண , நயத்தல் - நயமாக உவந்து கொள் 

மறுமைத் துணை அருமைப் பேறாகின்றது . 
வான வரவு வருவது . 

சுவர்க்க போகங்களை வறுமை விளைத் தருளுதலால் அது 
இங்ஙனம் குறிக்க வந்தது . எளிமையில் தெளிவும் இனிமையும் 
கெழுமி வருகின்றன. வரவே விழுமிய மகிமைகளை அவர் அடைய 
நேர்கின்றார் . இம்மையில் இன்மை தழுவி நன்மையோடு வாழ்பவர் 
மறுமையில் அரிய பல பெருமைகளை இனிது பெறுகின்றனர் . 

“ Blessed are the poor in spirit : for their s is the King 
dom of heaven "" 

( Bible ) 
" உயிர் வாழ்வில் எளியவர் பாக்கியசாலிகள் ; பரலோக ராச் 
சியம் அவர்களுடையது " ஏசுநாதர் இவ்வாறு கூறி 
யிருக்கிறார் . உலக வரவு ஒருவினவர் உயர்கதி பெறுகின்றனர் . 


46. வறுமையின் பெருமை . 


913 


நூறு 


பணிவு அமைதி முதலிய பல நல்ல 

குணங்களை 

வறுமை 
வளர்த்து வருதலால் அதனையுடையவர் தெய்வகிருபையை மருவி 
உய்தி நலங்களை உரிமையா அடைந்து கொள்ளுகின்றனர் . 

ஊனம் ஒன்றும் புல்லாமல் நின்று புரப்பது . 

கேடு யாதும் நேராமல் மனிதனை வறுமை இனிது காத்துப் 
புனிதமாகப் பேணி வருதலை இது காட்டி நின்றது . 

செல்வம் களிப்பை யூட்டி ஆளை இளிப்பில் வீழ்த்துதலால் 
அது பொல்லாத புளித்த கள் என மேலோரால் எள்ளப்பட்டது . 

வறுமை அமைதியும் தெளிவும் நல்கி வருதலால் அது நல்ல 
தண்ணீர் போல் எவ்வழியும் இனிமையாயுள்ளது . 
நகுடன் பெரிய அரசன் ; தனது அரிய செல்வங்களால் 
வேள்விகள் செய்து இந்திய 

செய்து இந்திர பதத்தை அடைந்தான் ; 
உடனே காமக் களிப்பு மீறியதால் மாறி மலைப் பாம்பாகிக் கிழே 
வீழ்ந்தான் . பொறி வெறியனாய் அழிந்த அந்த இழி நிலையைக் 
கண்ட முனிவரர் பரிதாபம் கொண்டனர் . " அறிவு இல்லாத 
அற்பரானவர்க்குச் செல்வம் அல்லது பகை வேறு உண்டோ ? 
என்று அவனது நிலைமையை நோக்கி இரங்கி இங்ஙனம் சொல்லிப் 
போயினர். 

நல்லார்கட் பட்ட வறுமையின் இன்னாதே 
கல்லார்கட் பட்ட திரு . 

( குறள் 408 ) 
கல்லாருடைய திருவினும் நல்லாரது வறுமை 

மனிய 
என்னும் இது ஈண்டு நுணுகி யுணர வுரியது . 

அறிவிலிகள் செல்வம் பெறின் பழிவினைகளைச் செய்து அழி 
வுறுகின்றனர் ; அறிவுடையார் வறுமையுறினும் உள்ளம் தூயராய் 
உயர்கதியடைகின்றனர் . 

வறுமையில் பல உணர்வு நலங்கள் உளவாதலால் மனித 
வாழ்க்கையை அது புனிதம் ஆக்கிய நள்கின்றது . 

" It was poverty that taught more than wealth . 
" செல்வத்தைக் காட்டிலும் வறுமைதான் 

மனிதனுக்கு 
நல்ல போதனையைத் தருகின்றது " என விவேகானந்தர் இவ்வாறு 
குறித்துள்ளார் . வெய்ய மிடியில் மெய்யறிவு விளைகிறது . 

115 


914 


தரும தீபிகை, 


நயப்பது , வருவது , புரப்பது என்னும் மூன்றும் வறுமையின் 
அருமை பெருமை ஆதரவுகளை முறையே குறித்து நின்றன . நல் 
குரவு நேரின் பல்வகையான நல்ல வரவுகளை அதில் நாடிக் 


கொள்ளுக . 


460. மண்ணெடுத்து நின்ற மனிதரெலாம் தன்னை யொரு 

கண்ணெடுத்துப் பாராமல் காத்தருளி - எண்ணெடுத்த 
எல்லார் நிலையும் எதிர்காட்டி ஈசனென 
இல்லாமை செய்யும் இனிது . 

( ய ) 


மன 


பூமியில் உள்ள மனிதர் எவரும் தன்னைக்காணாதபடி காத்து 
நின்று , எல்லாருடைய நிலைகளையும் தான் தெளிவாகக் காணுமாறு 
காட்டி யாவும் அறிய வல்ல ஈசன் என பனிதனை வறுமை ஆக்கி 
பருளும் என்பதாம் . 

வறுமையால் நேரும் அதிசய நிலையை இது கூறுகின்றது . 

மண் என்றது பூவுலகத்தை . ஐந்து பூதங்களினும் முந்தி நிற் 
பது ஆகலான் அதன் முதன்மை தெரிய வந்தது . 

மண்ணுலகில் வாழுகின்ற மனிதர் என்றது அவரது 
நிலைகளையும் இன முறைகளையும் எண்ணி அறிய . உலக வாழ்வில் 
சீவர்களுடைய சுபாவங்கள் யாதொரு நிலையும் இல்லாதன வாய் 
நிலை குலைந்துள்ளன . 

ஒருவனிடம் பொருள் நிறைந்துள்ள பொழுது பலரும் 
அவனிடம் உறவுரிமை கொண்டாடி உவந்து சூழுகின்றனர் ; இல் 
லாதபோது எல்லாரும இகழ்ந்து விலகி விடுகின்றனர் . 

இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் ; செல்வரை 
எல்லாரும் செய்வர் சிறப்பு . 

( குறள் , 752) 
செல்வரை எல்லாரும் மதித்துப் போற்றுவர் ; வறியரை 
யாவரும் இகழ்ந்து விடுவர் உலக நீைைடக் குறித்து இது 
உணர்த்தியுள்ளது . இல்லாரை என்றதற்கு ஏற்ப உள்ளாரைகான்று 
சொல்லியிருக்க வேண்டும் ; அங்ஙனம் சொல்லாமல் செல்வரை 
என்றது அவரது செழிப்பும் களிப்பும் செலவும் தெரிய , செல்லர் 
யாம் என்று காம் செல்வுழி எண்தை புல்லறிவாளர் 

என நல் 
லறிவாளர் இகழினும் செல்வர் தம்மை வியந்து தருக்கி வெப்மை 


46 . 


வறுமையின் பெருமை . 


915 


புரிந்து விளிந்து போகின்றார் . அங்கனம் அழிந்து போதற்குக் 
காரணம் தெளிந்த மதியின்மை யேயாம் . அந்த மதிகேடு எல்லா 
ரும் செய்யும் சிறப்பால் அவர்க்கு விளைந்து வருகின்றது . பலரும் 
மதி கெட்டுக் துதிக்கவே பொருளர் மருளராய் இருளடைந்து 
இழிந்து படுகின்றார் . 
செல்வர்க்கே சிறப்புச் செய்யும் திருந்து நீர் மாந்தர் போல் 
அல்கு ற்கும் முலைக்கும் ஈந்தார் அணிகலம் ஆய எல்லாம் 
நல்கூர்ந்தார்க்கு இல்லைசுற்றம் என்று நுண் நுசுப்பு நைய 
ஒல்கிப்போய் மாடம் சேர்ந்தார் ஒருதடங் குடங்கைக் கண்ணார் . 

( சீவக சிந்தாமணி 2535) 
மார்பில் பணைத்து விம்மிய முலைகளுக்கு முத்து மாலைகளை 
யும் வயிர வடங்களையும் சூட்டினர் ; அரைக்கு 

க்கு மேகலையைப் பூட்டி 
னர் , இடைக்கு யாதும் அணிய வில்லை ; என் ? அது ஒல்கி 
ஒசிந்து மெலிந்து போயுள்ளமையால் ஒன்றும் செய்யாமல் 
ஒழிந்து போயினர் . கொழுத்த செல்வர்களுக் கே எல்லாச் சிறப்பு 
களையும் செய்து இளைத்த ஏழைகளுக்கு யாதும் செய்யாத டொல் 
பத உலக நிலைமையை அவ் வண்ண மகளிர் செயல் இவ்வண்ணம் 
விளக்கியது எனக் கவி விளக்கியிருக்கும் அழகை நுனித்து 
நோக்குக . மையல் நிறைந்த வெய்ய மாந்தர் என வைய நிலையைச் 
சாதுரியமாய் வைத படியிது . 
" இல்லாரை எல்லாரும் எள்ளுவார் செல்வரை 
எல்லாரும் செய்வர் சிறப்பு என்னும் -- சொல்லாலே 
அல்குற்கு மேகலையைச் சூழ்ந்தாள் அணிமுலைமேல் 
மல்கிய சாந்தொடு பூண் புனைந்து- நல்கூர் 
இடை டையே உள்ளுருகக் கண்டாள் . ” 

(திருக்கைலாய ஞானவுலா ) 
மேலே குறித்த கவியும் இதுவும் திருக்குறளைக் கருத்தில் 
வைத்துக் கொண்டு உருப்பெற்று வந்துள்ளமை உணரலாகும் . 
இவ்வுலா சேரமான் பெருமாள் நாயனார் பாடியது . பொருள் இல் 
லா தவனர மருளுலகம் ஒரு பொருளாக மதியாது என்பதை 
மேலோர் பரிந்து மொழிந்துள்ளனர் . 

தொழுமகன் ஆயினும் துற்றுடை யானைப் 
பழுமரம் சூழ்ந்த பறவையிற் சூழ்ப ; 
விழுமியர் ஏனும் வெறுக்கை யுலந்தால் 
பழுமரம் வீழ்ந்த பறவையிற் போவ . (வளையாபதி) 


. 


916 


தரும தீபிகை, 


. 


ஈனமான இழிமகன் ஆயினும் பொருளுடையானைப் பலரும் 
சூழுவர் ; ஞான நலமுடைய மேன்மையாளன் எனினும் பொருள் 
ல்லையானால் யாரும் அவனை அணுகார் என ஓர் உவமை காட்டி 
து உணர்த்தியுள்ளது . 
உண்டாய போழ்தின் டைந்துழிக் காகம்போல் 
தொண்டா யிரவர் தொகுபவே- வண்டாய்த 
திருதருங் காலத்துத் தீதிலிரோ என்பார் 
ஒருவரும் இவ்வுலகத் தில் . 

( நாலடியார் ) 
பணம் இருந்தால் பிணம் தின்னும் காக்கைகள் போல் சுற் 
றுவர் ; அது இல்லை ஆனால் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எல் 
லாரும் ஒதுங்கிப் போவர் என இது உரைத்திருக்கிறது . 

" எப்புடு சம்பத கலிகி நநு 
அப்புடு பந்துவுலு வத்துரு ; அதிஎட்லந்தம் 
தெப்பலுக செறுவு நிண்டிந் 
கப்பலு பதிவேலு சேருகதரா . , 

(சுமதி ) 
“ குளத்தில் நீர் நிறைந்த போது தவளைகள் பல்லாயிரம் சேர் 
தல் போல் செல்வம் வந்தபோது பந்துக்கள் பலர் வருவர் ; நீர் 
வற்றின் அவை மறையும் ; பொருள் குறையின் உறவினர் ஒழிவர் " 
என தெலுங்கு மொழியிலும் கவிஞர் இக்கனம் பாடியிருக்கிறார் . 

வறுமையாளனை எவரும் நெருங்காமையால் அவன் ஒரு 
மையாய் ஒதுங்கி நிற்கின்றான் . கேளும் கிளையும் கெட்டோர்க்கு 
இல்லை என்பது " வாழ்வின் அனுபவங்களாய் நாளும் விளங்கி 
வருகின்றது . 

மனிதர் கண் எடுத்துப் பாராமல் காத்தருளி 

என்றது வறுமை புரியும் கரும நிலை தெரிய வந்தது . எழை 
யைப் பார்த்தால் தன்னிடம் ஏதேனும் கேட்டு விடுவானோஎன்று 
பயத்து மனிதர் ஒதுங்கிப் போவர் ; போகவே இவன் ஏகனாய்த் 
தனித்து நிற்கின்றான் . அக்நிலையில் ஒரு இனிப்பு விளைகின்றது . 
அவ் விளைவை இது நுனித்துணரச் செய்தது . 

இல்லாமை ஈசன் எனச் செய்யும் இனிது . 

வறுமை மனிதனைக் கடவுள் ஆக்கி அருள்கின்றது என இது 
காட்டியுள்ளது . யாதொரு பொருளும் இல்லா தவன் எல்லா 


46 . 


வறுமையின் பெருமை. 


917 


முடைய ஈசனாய் இசைந்து திகழ்வது அதிசய வினோதமாய் 
விளங்கி நின்றது . 

கடவுள் நிலை என்ன ? அவனை யாரும் பார்க்க முடியாது ; எல் 
லாரையும் அவன் ஒருங்கே பார்த்துக் கொள்கின்றான் .. 
இருமை நிலைகளும் வெறுமையாளனிடமும் மருவியுள்ளன . என் 
னே ? ஏழையை யாரும் பார்க்க மாட்டார் ; எல்லாருடைய நிலை 
மைகளையும் நேரே சென்று தனித்தனியே அவன் நன்கு தெரிந்து 
கொள்ளுகின்றான் . தன்னைப் பிறர் கண் எடுத்துக் காணாமலும் , 
தான் யாவரையும் எ திர் நோக்கிக் கண்டும் வருதலால் ஈசன் என 
வறியவன் பேச நின்றான் . 

இவனுக்கும் நாதி இல்லை ; அவனுக்கும் நாதி இல்லை. அவன் 
அநாதியாய் நிற்றல் போல் இவனும் அநாதியாய் நிற்கின்றான் . 

ஏழை பங்காளன் என இறைவனுக்கு ஒரு பெயர் அமைந் 
திருத்தலால் வறியவரோடு அவனுக்குள்ள உறவும் உரிமையும் 
உணர்ந்து கொள்ளலாம் . 

அறவன் பிறப்பிலி யாரும் இலாதான் ; 
உறைவது காட்டகம் ; உண்பது பிச்சை ; 
துறவு எனும் கண்டீர் ! துறந்தவர் தமமைப் 
பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே . (திருமந்திரம் ) 
இறைவனைக் குறித்துத் திருமூலர் இப்படிக் காட்டியிருக்கிறார் . 

வறுமை சேர்ந்தால் உன்னை உலகம் கைவிடும் ; ஆயினும் 
பரமன் கை கொடுத்தருளுவார் ; ஆதலால் உன் உள்ளத்தைப் 
புனிதம் ஆக்கி உயர் கதியைச் செய்து கொள்ளுக . 

பொருள் இல்லாமை உலக நோக்கில் ஓரளவு வறுமை ஆயி 
னும் அதனால் அவ்வளவு சிறுமை நேர்ந்து விடாது ; அறிவும் சீல 
மும் இல்லாமையே கொடிய வறுமையாம் . உள்ளம் தூயவன் 
வறுமையை மறுமை நிலையமாக மாற்றிப் பெருமை மிகப் பெறு 
கின்றான் . நெஞ்சம் தீயவன் நெடிய செல்வம் உடையனாயினும் 
கொடிய பழிகளை அடைந்து குடியோடு அழிகின்றான் . 

வறுமை மறுமை நோக்கத்தை அருளி வருதலால் தெளித்த 
பெரியோர் அதனை உரிமையாக உவந்து கொள்ளுகின்றனர் . 
தாரித்திரந் தவிரா அடியார் தடு மாற்றம் என்னும் 
மூரித்திரைப் பௌவம் நீக்கு கண்டாய் முன்னை நாள் ஒருகால் 
வேரித்தண் பூஞ்சுடர் ஐங்கணை வேள் வெந்து வீழச்செந்தீப் 
பாரித்த கண்ணுடையாய் ! எம்மையாளும் பசுபதியே . ( தேவாரம் ) 


918 


தரும தீபிகை. 


இறைவனைக் கருதி வருகின்ற அடியார்களுக்குத் தரித்திரம் 
மூல தனமாயுள்ளது என அப்பர் இப்படிக் குறித்திருக்கிறார் . 
குறிப்பு நுனித்துணர வரியது . 

பொருள் உலக ஆடம்பரங்களுக்கு உரியது ; பொறி வெறி 
களைத் தருவது ; ஆதலால் பரமனை நாடுகின்றவர் அதனை நாடாது 
விடுகின்றனர் ; வறுமையையே பெருமையாக மருவிக் கொண்டு 
மறுமையை உரிமையுடன் கருதி வருகின்றனர் . 

இல்லாமை நேரின் இனிய தென மகிழ்க ; 
பொல்லாதென் றெண்ணிப் புலமபற்க - நல்ல 
மனமுடைய னாகி மறுமை நினைவில் 
கனமுடைய னாக கனிந்து . 

தனை மனதில் நினைந்து கொள்க . 
நல்ல மனதோடு முயன்று வாழுக ; வறுமைபுகின் அல்லலு 
றாதே ; எல்லாத் தேவைகளையும் சுருக்கிக் கொண்டு உள்ளம் 
அமைதியாய் உவந்து ஒழுகுக . வறுமையில் செம்மை என்பது 
அரிய ஒரு பண்பாடாய்ப் பெருமை பெற்றுள்ளது . 

எவ்வகையினும் பிறரை எதிர்பாராமல் வாழ்வாபாயின் 
நீயே பெரிய சீமான் ; பேராண்மையாளன் ; மேலான இன்பு நிலை 
யினன் ; அந்தச் சீர்மை நீர்மைகளைப் பேணி மேன்மை யுறக . 

அரிய துறவுக் கருந்துணை ஆகி 
உரிய உறுதி உதவி- பெரிய 
மகிமை மருவி மகான் என நிற்கும் 
தகைமை வறுமை தரும் . 

இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
பொருள் இன்மை வறுமை ஆம் . 
அது இறைவனை எண்ணச் செய்கின்றது . 
ஈசன் அருளை அருளுகின்றது . 
உண்மை நிலைகளை உணர்த்துகின்றது . 
உறுதி நலங்களை உதவுகின்றது . 
அரிய தவத்தைத் தருகின்றது . 
பரம்பொருளைக் காட்டுகின்றது . 
பேரின்ப நலனை ஊட்டுகின்றது . 
ஆன்ம வூதியமாய் அமைகின்றது . 
தெய்விகமாய் மேவுகின்றது . 

சசு - வது வறுமையின் பெருமை முற்றிற்று . 


நாற்பத்தேழாம் அதிகாரம் , 

தொழில் . 


. 


அஃதாவது உழைப்பின் உயர்வு . வறுமை நேர்ந்தால் உள்ளம் 
உடைந்து இழிந்து போகாமல் நல்ல சிந்தனைகளைச் செய்து நிம் 
தியுடன் வாழ வேண்டும் என்பதை முன்னம் அறிந்தோம் ; 
எளிமை நேராமல் விழுமியநிலையில் பிழைக்கும் வழியை உணர்த்து 
கின்றமையால் அதன்பின் இது இணைத்து வைக்கப்பட்டது . 
461 வாழ்வின் நிலையை வளம்படுத்தி மற்றவர்முன் 

தாழ்வு வராமல் தனைக்காத்துச் - சூழ்வில் 
எழிலாய் விளங்கி இனிதுறலால் என்றும் 
தொழிலே உயிர்க்குத் துணை . 

( க ) 


மனிதனுடைய வாழ்க்கையைச் செழிக்கச் செய்து பிறர் 
எதிரே இழிவு நேராமல் காத்து மாண்டும் அழசம் இன்பமும் 
அருளி வருதலால் தொழிலே உயிர்க்கு இனிய துணை என்பதாம் . 

இது தொழிலின் மகிமையை உணர்த்துகின்றது 

சீவனம் , சீவியம் சீவிதம் என்னும் மொழிகள் மானிட 
வாழ்வின் நீர்மைகளைத் தொடர்ந்து வந்துள்ளன. 

அருவமான 
உயிர் உருவமான உடலை மருவி ஒரு 

மையாய் உலகில் நடமாடு 
கின்றது . குறித்த காலம் வலாயும் கூடியிருந்து முடிவில் பிரிந்து 
மறைந்து போகும் இயல்பினது வீழ்வு நேரும் அளவும் உடம் 
போடு கூடி உயிர் வாழ்ந்து வருவது வாழ்வு என வந்தது 
வாழ்வு தாழ்வு படாமல் சீவகோடிகள் ஆவலோடு செய்து 
கொள்வது சீவனம் என நேர்ந்தது . புதியராய் ஒருவரை ஒருவர் 
சந்தித்தபோது உங்களுக்கு என்ன சீவனம் ? என வினவி வ 

வருவ 
தை அனு வச்தில் அறிந்து வருகிறோம் . 


உயிர் வாழ்க்கை உடல் உழைப்பால் நடைபெற்று 

வருத 
லால் அது சீவ ஆதாரமாயது . ஆகவே சீவிதம் என அது மேவி 

சீவ வாழ்வைச் செய்து வருவது உய்தி டரிகின்றது . 


நின்றது 


920 


தரும தீபிகை 


தொழில் என்னும் சொல் கை கால் முதலிய உடல் உறுப்புக் 
களால் உழைப்பது என்னும் பொருளை யுட்கொண்டு வந்தது . 

தொழுவர் கம்மியர் தொழில் செய் வோரே . (பிங்கலந்தை ) 
செயல்விதி கருமம் கன்மம் செய்தொழில் வினையும் அப்பேர் 

( நிகண்டு) 
தொழில் நிலையைக் குறித்து இயல்கள் இங்ஙனம் விதித்து 
வந்துள்ளன . பெயர்கள் இயல்புகள் தழுவி எழுகின்றன . 

கையால் செய்தலால் செய்தொழில் என்றார் . இரண்டு கை 
களையும் கூப்பி வணங்குவதைத் தொழுதல் என வழங்கி வருகின் 
றோம் , “ பத்து விரல்களாலும் பாடுபட்டுப் பசியார உண்டு வாழ் 
கின்றோம் ” என்று பாட்டாளி மக்கள் பேசி வருவதைக் கேட்டு 
மகிழ்கின்றோம் . வாயும் கையும் வாழ்வு புரிகின்றன . 

வாழி ஆதன் என்னும் சேர மன்னன் ஒருநாள் கபிலரைக் 
கண்டான் . புலவர் பெருமான் ஆகிய அவரை அரசன் உவந்து 
உபசரித்து அருகிருத்தி உல்லாசமாய்ப் பேசிக்கொண்டிருந்தான் . 
அந்தக் கவியரசரது கை மிகவும் மிருதுவாய் இருந்ததை நோக்கி 
மன்னன் வியந்து என்னே இது ? என்று புன்னகையோடு வினவி 
னான் . செல்வச் சீமானாகிய தன் கையினும் இந்தப் புலவர் கை 
மென்மையாயுள்ளதே ! என்று அரசன் கருதிக் கேட்டதை அவர் 
கூர்ந்து ஓர்ந்து கொண்டமையால் சாதுரியமாகப் பதில் உரைத் 
தார் : அரசர் பெரும ! நும் கைகள் வில் வேல் வாள் 
படைக் கலன்கள் பயின்றன ; பொன்னையும் மணிகளையும் இரவ 
லர்க்கு அள்ளிக் கொடுத்தன ; யானை ஏறி அங்குசம் கொண்டன ; 
குதிரைகளை 

ஊர்ந்து கடிவாளங்களைக் கடிது ஈரத்தன ; 
கைபோ சோறு கோய்க் தகைத் தவிர வேறு யாதும் செய்து அறி 
யாது ; ஆதலால் இப்படி மெல்லி தாயுள்ளது என விநயமாய்ச் 
சொல்லினார் . உரைகள் உணர்வின் சுவைகள் தோய்ந்துள்ளன . 
கறிசோறு உண்டு வருந்து தொழில் அல்லது 
பிறிது தொழில் அறியா : ஆகலின் , நன்று 
மெல்லிய பெரும ! தாமே நல்லவர்க்கு 
ஆரணங் காகிய மார்பிற் பொருநர்க்கு 
இருநிலத் தன்ன நோன்மைச் 
செருமிகு சேஎய்நிற் பாடுநர் கையே . ( புறம் , 14) 


முசலிய 


என் 


47. தொழில் 


921 


தொழில் என்பது கையால் செய்வது என்பதை இது காட்டி 
நின்றது . புலமை நலம் கனிந்த தலைமை அறிவாளிகளின் நீர்மை 
யும் , அரசர் அவரை உரிமையோடு உவந்து கொண்டாடிய சீர்மை 
யும் , பண்டைக் காலத்தின் நிலைமையும் இங்கே கண்டு மகிழ்கின் 
றோம் . கூரிய அறிவு சீரிய நூல்களையும் ஞான போதனைகளையும் 
செய்யுமே அன்றி வாழ்க்கைக்கு வேண்டிய தொழில்களைச் 
செய்யாது ஆதலால் அந்தப் பேரறிவாளரைப் பேணி வருவது 
அரசரது கடமையாயது . அறிவின் அருமையை அறிந்து பேணாத 
அரசாங்கம் பெருமையைஇழந்துசிறுமையாய்இழிந்து படுகின்றது . 

வாழ்வின் நிலையை வளம் படுத்தி . 

ஒருவனுடைய குடிவாழ்க்கை எவ்வகையிலும் இனிமை 
யாய்ச் செழித்து வருவது பொருள்களின் நிறைவினாலேயாம் ; 
அப் பொருள்கள் தொழிலால் வருகின்றன ; ஆகவே வாழ்வினை 
வளம் செய்தருளுகின்றது என உயிராதாரமான அதன் நீர்மை 
உளங்கொள்ள வந்தது 

தாழ்வு வராமல் தனைக் காத்து . 

என்றது தொழிலைக் கைக் கொண்டவன் எவ்வழியும் காதும் 
இழிந்து படாமல் யாண்டும் உயர்ந்து வருதலை உணர்த்தி நின்றது . 

முயற்சியுடையவன் கருமதேவதையின் கருணையைப் பரிபூர 
ணமாய்ப் பெற்றுக் கொள்கின்றான் . கொள்ளவே எங்கும் உயர்ச்சி 
யுடையனாய் ஒளி சிறந்து திகழ்கின்றான் . 

வினையாண்மை ள்ளத்தில் வேர் ஊன்றி இருத்தலால் 
அவன் நினையாமலே அதிசய வலிமைகளை அடைந்து உலகம் துதி 
செய்யும்படி உயர்ந்து ஓங்கி நிற்கின்றான் . 

ஆடு கோடு ஆகி அதரிடை நின்ற தூ உம் 
காழ்கொண்ட கண்ணே களிறணைக்கும் கந்தாகும் 
வாழ்தலும் அன்ன தகைத்தே ஒருவன் தான் 
தாழ்வின்றித் தன்னைச் செயின் . 

( நாலடியார் 192) 
மிகவும் எள்ளி இகழும்படி எளிய நிலையில் இருந்த ஒரு 
சிறுவன் தொழிலைத் தொடர்ந்து செய்து வருவானாயின் யாரும் 
உள்ளி வியக்கும்படி உயர்ந்து விளங்குவான் என்பதை ஓர் 
உவமம் காட்டி இப்பாட்டு உணர்த்தியுள்ளது . 

ஆடு கோடு : 
சவண்டு அசைகின்ற கொம்பு . அதர் = வழி . காழ் : = வயிரம் . 

116 


. 


922 


தரும தீபிகை 


காட்டு வழியில் காற்றில் அசைந்து கொண்டிருந்த ஒரு சிறு 
கொடி வளர்ந்து பெரிய மாம் ஆனால் கரிய மதயானையும் தன் 
அடியில் கட்டும்படி அது திறமாய் நெடிது நிலைத்து நிற்கின்றது ; 
எளிய சிறுவன் ஆயினும் தாழ்வின்றித் தொழிலில் முயன்றுவரின் 
வலியனாய் உயர்ந்து பெரிய அாசனும் தன்னை விரும்பி நிற்கும்படி 
அவன் விளங்கி நிற்பான் என்க . 


உள்ளே வயிரம் கொண்டு மரம் தானாகவே வளர்ந்து உயர் 
கின்றது ; பிறருடைய உதவியின்றித் தன் முயற்சியினாலேயே 
உயர்ந்து வருகின்ற மனிதன் சிறந்த ஆண்மையாளனாய் உலகம் 
வியந்து நோக்க நிற்கின்றான் . வளர்ச்சியும் உயர்ச்சியும் புறத்தில் 
இல்லை ; உன் உள்ளத்திலேயே உறைந்துள்ளன ; ஊக்கி முயன்று 
உயர்ந்து ஆக்கங்கள் யாவும் அடைந்து கொள்ளுக . 

எழில்ஆய் விளங்கி என்றது தொழில் மனிதனுக்கு மதிப்பை 
யும் மகிழ்ச்சியையும் அளித்து வருதல் கருதி . தொழிலில் மூண்ட 
பொழுது தான் ஒருவனுடைய உணர்வு ஒளி மிகப் பெறுகின்றது . 
உயிர் வாழ்வு கம்பீரமாய்த் தோன்றுகின்றது . உத்தியோகம் புருட 
லட்சணம் என்னும் பழமொழியும் இங்கே சிந்திக்கத் தக்கது . 

தொழிலே உயிர்க்குத் துணை . 

உயிரின் நிலையம் ஆகிய தேகத்தைப் பாதுகாத்து , மனைவி 
மக்களைப் பேணி மனி தன் இனிது வாழ்ந்து வருதற்குரிய வளங் 
கள் யாவும் தொழிலில் விளைந்து வருதலால் அது உயிர்க்குத் துணை 
என வந்தது . உழைப்பின் வழியே பிழைப்பின் ஒளி என்றதனால் 
உயிர் வாழ்விற்கும் தொழிலுக்கும் 

உறவுரிமையை 
உணர்ந்து கொள்ளலாம் . 


உள்ள 


பிறப்பில் இழிந்தவன் ஆயினும் தொழிலைக் கைக் கொண்ட 
வன் பொருள் வளங்களை அடைந்து கொள்ளுகின்றான் ; கொள்ள 
வே உயர்ந்த குலத்தவரும் அவனிடம் நயந்து வந்து பணித்து 
நிற்கின்றனர் . மேன்மைகள் யாவும் வினைகளால் மேவுகின்றன . 

உற்ற குறைகள் யாவும் நீக்கிக் குலம் முதலிய எல்லா மாட் 
சிகளையும் தொழில் உளவாக்கி அருளுதலால அது எழில் எனவும் 
உயிர்த்துணை எனவும் விழுமிய நிலையில் ஒளி பெற்று நின்றது 


47 . 


தொழில் 


923 


குலம் தரும் ; கல்வி கொணர்ந்து முடிக்கும் ; 
அலந்த கிளைகள் அழிபசி நீக்கும் ; 
நிலம்பக வெம்பிய நீள்சுரம் போகிப் 
புலம்பில் பொருள் தரப் புன்கண்மை உண்டோ .( வளையாபதி ) 

முயன்று பொருளைத் தேடிக் கொண்டவரிடம் உயர்ந்த 
நலங்கள் பல தாமாகவே ஓடி வருகின்றன என இஃது உணர்த்தி 
யுள்ளது . 

புன்கண்மை = துன்பம் . இன்ப வாழ்வு இருக்கும் 
இடத்தை மேலோர் இங்ஙனம் காட்டியருளினர் . கடல் கடந்து 
மலை ஏறிப் போயேனும் தொழில் புரிந்து உயர் நலம் பெறுக . 


என 


462. மேலான மேன்மையெலாம் மெய்யான மெய்த்தொழிலின் 

பாலாகி யுள்ள பயனுணர்ந்து- காலம் 
தவறாமல் நாளும் தகவாய் முயலும் 
அவரே உலகிற்கு அரண் . 

இ - ள் 
உயர்ந்த மேன்மைகள் யாவும் உண்மையான தொழிலின் கண் 
அமைந்துள்ளன ; பருவம் தவறாமல் கருதி முயல்பவர் உலகிற்கு 
ஓர் உறுதி அரணாய் ஒளி செய்துள்ளனர் என்பதாம் . 

உழைத்து வரும் தொழிலாளிகளால் உலகம் தழைத்து வரு 
கின்றது ; ஆகையால் உலகிற்கு அவர் அரண் நின்றார் . 
அரண் = வலி , அழகு , பாதுகாப்பு . ஏகாரம் பிரி நிலையோடு தெளி 
வும் தோன்ற நின்றது . உழைப்பினிடமே பிழைப்புகள் பெருகி 
யுள்ளன . 

மனிதனுடைய உயிர் வாழ்விற்குத் தொழில் துணை என்ப 
தை முன்பு அறிந்தோம் ; இதில் அதனால் உலகம் இயங்கி வரு 
கின்ற உண்மையை உணர்ந்து கொள்கின்றோம் . 

மெய்யான மெய்த் தொழில் என்றது யாண்டும் பொய்யா தபடி 
பயன் அளித்து வரும் அதன் நயன் உணர வந்தது . 

தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் 
மெய்வருத்தக் கூலிதரும் . 

( குறள் , 619 ) 
கடவுள் அருள் புரியாது நிற்பினும் உடல் உழைப்பு பயனை 
உதவி யருளும் என உறுதி கூறி இது ஊக்கியுள்ள உரிமையை 
நோக்கி அறிக . தெய்வம் என்றது விதியையும் குறித்து வரும் . 


உ 


924 


தரும தீபிகை 


தெய்வத்தையும் முயற்சியையும் நேர்நிறுத்தி உயிர்க்கு உறு 
தியாய் உதவி வரும் உண்மையை இங்ஙனம் உணர்த்தியருளினார் . 
கடவுள் தருவார் என்று மடமையாய் .மடி கொண்டிராதே ; உன் 
உடல் வருந்தி முயலுக என மனிதனது கடமை இங்கே காட்டப் 
பட்டுள்ளது . 

தன்னுடைய உடலுழைப்பே கடவுள் வடிவமாய்க் கனிந்து 
பயன் தருகின்றது ; இவ் வுண்மையை உய்த்துணர்ந்து மனிதன் 
யாண்டும் அயராது தொழில் செய்ய வேண்டும் . 

கரும யோகம் 
என்பது முயற்சியின் புனித நாமமாய் மருவியுள்ளது . 

மேலான மேன்மை என்றது மனித சமுதாயத்தில் தலை 
சிறந்த பெருமைகளை . உள்ளம் துணிந்து முயல உயர் கலங்கள் 
எல்லாம் வெள்ளம் எனப் பெருகி வருகின்றன . 

அரச திரு முதலாக மனிதன் அடைந்து வருகிற செல்வ 
வளங்கள் யாவும் வினையின் அளவே விளைந்து வந்துள்ளன . 

முன் செய்த கருமம் பரிபாகம் அடைந்து வரும்பொழுது 
பின்பு அது பெரிய திருவாய்ப் பெருகி எழுகின் 

எறது. அந்த நல் 
வினையாளன் எல்லா நன்மைகளையும் இம்மையிலேயே அடைந்து 
கொள்கின்றான் . 

அதிட்டம் , யோகம் , பாக்கியம் என்பன எல்லாம் நல்ல 
தொழில்களின் விளைவுகளே யாம் . செய்யும் வினைகளைத் தக்க பரு 
வங்களில் ஓர்ந்து செய்யின் மிக்க பயன்கள் நேர்ந்து வரும் . 

காலம தவறாமல் நாளும் முயலும் அவர் . 
என்றது தொழிலாளி விழியூன்றிப் புரியும் விதம் தெரியவந்தது . 

நாளை வீண் கழியாமல் எதையும் பருவத்தோடு தொழில் 
செய்து வருபவர் விழுமிய நிலைமையை மேலி மகிழுகின்றனர் 
காலத்தை நழுவவிடின் கருதிய பலன்கள் கை கூடாமல் ஒழியும் 
ஆதலால் வினையாளர் 

எவ்வழியும் அதனைத் தழுவி ஒழுகுகின் 
னர் . நுண்ணிய நோக்கம் எண்ணிய ஆக்கமாகின்றது . 
இம்மியன நுண்பொருள்கள் ஈட்டி நிதி ஆக்கிக் 
கம்மியரும் ஊர்வர் களிறு ஓடைநுதல் சூட்டி 
அம்மி மிதந்து ஆழ்ந்து சுரைவீழ்ந்தது ; அறம்சால் கென்று 
உம்மை வினை நொந்து புலந்து ஊடல் ணர்வன்றே . 

(சிந்தாமணி , 495 ) 


47. தொழில் 

925 
சிறிது சிறிதாக ஈட்டிப் பெரும் பொருள் ஆக்கித் தொழில் 
முயற்சியினால் கம்மியரும் உயர்ந்த யானைமேல் ஊர்ந்துவாநேர்வர் 
என இது காட்டியிருக்கும் குறிப்பைக் கருத்தூன்றிக் காண்க , 
கம்மியர் என்றது தச்சர் தட்டார் கொல்லர் முதலிய கைத் 
தொழிலாளிகளை கூலி வேலைகளைச் செய்கின்றவரும் விடாமுயற்சி 
யுடையாயின் பெரிய அரச திருவினை அடையலாம் என்பதை 
இதனால் அறிவுறுத்தினார் . 

உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தொழில் புரியாராயின் 
அவர் இழிந்து படுவர் ; தாழ்ந்த தலையினராயினும் தொழிலைக் 
கைக்கொள்ளின் அவர் பானைகட்டி வாழும்படி பான மேன்மையை 
அடைந்து விளங்குவர் . இவ்வுண்மைகளை விளக்க உவமைகள் 
வந்தன . அம்மி நீரில மிதது வந்தது ; சரைக் கொடி அதனுள் 
ஆழ்த்திருந்தது என்றது உயர்ந்தோர் செல்வத்தில் மூழ்கி நன் 
வாழாமல் மேலே இழிந்து நின்றதையும் தாழ்ந்தோர் செழித்து 
வாழும் நிலைமையையும் இங்கனம் உணர்த்தியருளினார் . அம்மி 
போன்ற வலியரும் தொழிலைக் கைவிடின் மெலியராய் இழிவர் ; 
சுரை அனைய மெலியரும் முயன்றுவரின் உயர்ந்து திகழ்வர் என்க . 

முயற்சி திருவினை ஆக்கும் ; முயற்றின்மை 
இன்மை புகுத்தி விடும் . 

( குறள் , 616) 


என்னும் உண்மை ஈண்டு ஊன்றி உணர வுரியது . 


சலியாத உழைப்பு மனிதனை உன்னத நிலையில் உயர்த்து 
கின்றது . மடியின்றி நாளும் உறுதியோடு முயன்று வருபவனிடம் 
தெய்வ சகாயங்கள் பெருகி வருகின்றன . 
“ To the persevering mortal the blessed immortals are swift" 

(Zoroaster ) 
* இடைவிடாத முயற்சியாளனை உவந்து நோக்கித் தெய்வங் 
கள் விரைந்து உதவி புரிகின்றன " என ஜொராஷ்டர் என்னும் 
பாரசீகதேசத்து மகான் இவ்வாறு கூறியிருக்கிறார் . உழைத்தவன் 
உயர்ந்து வாழ்கின்றான் ; உழையா தவன் இழிந்து தாழ்கின்றான் . 
தாழ்ந்து படாமல் வாழ்ந்து மகிழ விரும்பின் தொழிலை எவ் வழி 
யும் ஒருவன் சூழ்ந்து கொள்ள வேண்டும் . 


926 


தரும தீ பிகை 


463. மூண்டு தொழிலை முயலாது நின்றாயேல் 

ஆண்டகைமை குன்றும் அறிவழியும் - ஈண்டு நீ 
வந்த வரவும் வசையாய் இழிவுறுமே 
அந்த வகையை அறி . 


கள 


தன்னைச் 


உள்ளம் துணிந்து தொழில் செய்யாமல் அயர்ந்து நின்றால் 
ஆண்மை குன்றும் ; அறிவு பொன்றும் ; இங்கே பிறந்த பயனும் 
பிழையாய் ஒழியும் ; நிலைமைகளை உணர்ந்து தெளிக என்பதாம் . 

தொழில் செய்யாவழி விளையும் இழிவுகளை இது உணர்த்து 
ன்றது . செயல் இன்றேல் இயல் குன்றி மயல் ஒன்றுகின்றது . 

இவ் வுலகிலுள்ள சீவ கோடிகளுள் மனிதன் தனி மாண்பு 
டையவன் . பல வகையான கடமைகளையுடையவன் . 
சார்ந்த உறவினர்க்கும் , சாராத பிறவினங்களுக்கும் உதவி புரிய 
உரியவன் . அவ்வுரிமை கருமங்களால் கனிவு பெறுகின்றது , 

தன்னுடைய முன்னோர்கள் தேடிவைத்த பொருள்கள் எவ் 
வளவு நிறைந்திருந்தாலும் தன் கையால் உழைத்துத் தானாகவே 
சம்பாத்தியம் செய்து கொள்ள வல்லவனே மானமுடைய மேன் 
மகன் ஆகின்றான் . ஆக்கம் ஊக்கம் நோக்கி உறுகின்றது . 

ஆருயிர் அனைய தமது அருமை மனைவியையும் பிரிந்து 
நெடுந்தூரங் கடந்து போய்ப் பொருள் ஈட்டி வருவது உயர் குல 
மக்களுடைய இயல்பாயுள்ளது . இவ் வுண்மையைச் சங்க நூல்கள் 
யாவும் நன்கு விளக்கியுள்ளன . பெரிய செல்வச் சீமானாய் இருக் 
தாலும் தனது சுயமுயற்சியினால் பொருளீட்டத் துணிவது தலை 
மகனுடைய வினையாண்மையை உலகம் அறிய உணர்த்திநின்றது . 

வினையேய் ஆடவர்க்கு உயிரே வாணுதல் 
மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என 
நமக்குரைத் தோரும் தாமே 
அழா அல் தோழி ! அழுங்குவர் செலவே . ( குறுந்தொகை ) 

கலைவனது பிரிவை நினைந்து மறுகி வருந்திய தலைவிக்குத் 
தோழி சொல்லிய படியிது . தொழில்மேல் மூண்டு நிற்கின்ற 
காபகருக்கு நீ இனிய உயிர் ஆதலால் உன்னைத் தனியே விட்டுப் 
பிரிந்து போகார் ; அம்மா ! நீ வருந்தாதே ; என்று இவ்வாறு 
அவள் உரிமையோடு உறுதி கூறித் தேற்றி யிருக்கிறாள் . 


47 , தொழில் 


927 


எவ் 


சிறந்த வளம் உடையனாயினும் தானாகத் தொழில் செய்து 
முயன்று கொள்வதில் ஒருவனுக்குத் தனி மதிப்புண்டு என்பதை 
இதனால் உணர்ந்து கொள்கின்றோம் . 

தனது சொந்த முயற்சியால் வந்தது கூழ் ஆனாலும் அது 
அமுதினும் இனியது என வள்ளுவப் பெருந்தகை அருளியுள் 
ளார் . ( குறள் , 1065) மான வாழ்வு வான வாழ்வாம் . 

போனகம் என்பது தான் உழந்து உண்டல் . 
என்றார் ஒளன்வையாரும் . போனகம் = உணவு , 

சோறு . 
பிறர் தருவதை வாங்கி உண்பது மானக்கேடு ஆதலால் 
அது ஈன உணஎவு ஆயது . தன் உழைப்பில் வந்த உணவே 
வழியும் நன் மதிப்பாய் என்றும் இன்பம் தரும் என்க . 

பெருமுத் தரையர் பெரிதுவந்து ஈயும் 
கருனைச் சோறு ஆர்வர் கயவர்- கருனையைப் 
பேரும் அறியார் நனிவிரும்பு தாளாண்மை 
நீரும் அமிழ்தாய் விடும் . 

( நாலடியார் , 200 ) 
தாம் உழையாமல் சோம்பேறிகளாயிருந்து பிறர் உவந்து 
தருகின்ற உணவை அருந்தி மகிழ்வர் கயவர் ; நல்ல மானிகள் 
இங்கனம் யாதும் அருந்தார் ; தாமே உழைத்து உண்பர் ; நீரா 
காரமாயினும் அது தேவாமிர்தமாம் என்னும் இது ஈண்டு எண் 
ணத் தக்கது . 

தொழிலை நம் முன்னோர்கள் எவ்வளவு பெருமையாக மதித்து 
வந்துள்ளனர் என்பதை இவற்றால் உணர்ந்து கொள்ளலாம் . 

பிறர் உதவியால் வாழ்வதை மேலோர் எவ்வழியும் இழிவாக 
வே எண்ணியிருக்கிறார் . நளன் அ.சிழந்த போது தமயந்தி தன் 
தந்தை வீட்டில் போயிருக்கலாம் என்று கணவனை உரிமையோடு 
அழைத்தாள் . அம் மன்னன் அதனை மறுத்தான் ; அதுபொழுது 
அந்த ஆண்டகை சொன்னது ஈண்டு உன்னி உணர வுரியது . 

புக்க வேட்டகத்தினில் உண்ணும் புன்மையோர் 
மக்களுள் பதடி என்று உரைக்கும் வையமே . " 

( நைடதம் ) 
மணம் புரிந்த மாமனார் வீட்டில் போய் உண்பது இழிவு 
என நளன் இங்கனம் உரைத்திருக்கிறான் . சிறந்த மேன்மக்களு 


928 


தரும தீபிகை 


டைய 


தலைமையும் சிலைமையும் சனசமுதாயத்திற்கு இனிய 
போதனைகளாய் நிலவி யாண்டும் உறுதி புரிந்து நிற்கின்றன . 

அன்னியரை அடுத்து வாழ்வதில் தம் மதிப்புக் குன்றும் 
ஆதலால் நல்ல குல மானிகள் அதனை வெறுத்துள்ளனர் . 

மாமன் மனையில் மருகன் போய் வாழ்வானேல் 
காமன் எனினும் கடையனே - சேமமிகு 
சீவ ஒளிதேயும் திண்மை உயர்மானம் 
ஓவ ஒளியும் உடன் . 
என்றமையால் அவ்வாழ்வின் இழிவு தெளிவாம் . 

தானாக உழைத்து வாழும் வாழ்வில் உரமும் உறுதியும் ஒனி 
யும் பெருகி வருகின்றன. அங்கனம் உழையாமல் அயர்ந்து நின் 
மால் இழிவுகள் பல விளைந்து விடுகின்றன , உழைப்பு ஒளியவே 
பிழைப்பு பிழையாய் அழிகின்றது . 

உழையான் உழையே உறு துயர் எல்லாம் 
பிழையான் பிழையே பெறும் . 

தொழிலைக் கைவிட்ட பொழுதே மனிதன் உயிர் அற்றவ 
னாகின்றான் ; ஊனங்கள் தொடர்ந்து அடர்கின்றன . 

ஆண் தகைமை குன்றும் ; அறிவு அழியும் . 

மூண்டு முயல்வது ஆண்டகைமை ஆதலால் அங்கனம் முய 
லாமல் சோம்பி நிற்பது மயலாய் இழிந்தது . முயற்சியில் முனைந்து 
புகுந்தபோது, சீவனுக்குப் புதிய ஒரு விழிப்பு உண்டாகின்றது . 
உள்ளக் கிளர்ச்சியும் உற்சாகமும் துள்ளி வருகின்றன . தொழிலில் 
மூள மூள அறிவு கூர்மை அடைகின்றது . சீர்மைகள் பல சேர்ந்து 

நீர்மைகள் நிறைந்து திகழ்கின்றன . 
சீவ சத்தான தொழிலை இழந்து நின்றால் மடியும் மடமையும் 
குடி புகுந்து இழிவுகள் பல வளைந்து கொள்ளுகின்றன . 

ஈண்டு தொழிலில் இறங்கினால் இன்பநலம் 
நீண்டு நிலவி நிறையுமால் - ஆண்டு 
மடிகொண்டு நின்றால் மதிகேடு துன்பம் 
குடி கொண்டு நிற்கும் குவிந்து . 
தனை உள்ளம் கொண்டு உண்மையை உணர்க . 


விளைகின் றன . 


47 , தொழில் 


929 


11 


மனம் ஓபாது சலிக்கும் இயல்பினது ; அதனிடம், ஏதேனும் 
ஒரு வேலையைக் கொடுத்தால் அதனை உரிமையோடு செய்து உயர் 
நலனை அடைகின்றது . தொழிலில் புகுத் தாது விடின் அது தீய 
வழிகளில் ஓடித் தீமைகளைச் செய்கின்றது . மாய மயக்கங்களை 
மருண்டு புரிகின்றது . சோம்பேறிகளுடைய கைகளிலிருந்துதான் 
பெரும்பாலும் தீவினைகள் விளைந்து வருகின்றன . 

" Satan finds some mischief still 
For idle hands to dos 

[ Watts] 
சோம்பர்களின் கைகளைக் கொண்டே சாத்தான் சில தீமை 
களைச் செய்து கொள்கின்றான் என வாட்ஸ் என்பவர் இங்ஙனம் 
கூறியிருக்கிறார் ; மடி கொடிய குடிகேடுகளை யுடையது . 

வினையாண்மை குன்றிய பொழுதே மனிதனது ஆண்மை 
பொன்றி ஒழிகின்றது . ஆள்வினை இல்லா தவனைப் பேடி என்று 
தேவர் குறித்திருக்கிறார் . ( குறள் , 614 ) 

ஓடி முயலான் உதவி செயவிரும்பல் 
பேடி விழைவே பிழை ( அரும்பொருளமுதம் ) 

முயற்சி இல்லாதவன் உலகிற்கு யாதொரு உதவியும் செய்ய 
முடியாது ; அவன் ஒரு பேடியே என்னும் இதனால் தொழிலைக் 
கைவிட்டவனது இழிலை இனிது புலனாம் . 

சிறந்த தொழில் நலனை இழந்தவன் பிறந்த பலனை இழந்து 
பேதையாய் இழிந்து போகின்றான் . 

வந்த வரவும் வசையாய் இழிவுறுமே . 

உயர்ந்த ஆண்மகனாய்த் தோன்றினவன் ஊன்றி முயன்றால் 
யர்கின்றான் ; இன்றேல் பான்மை சிதைந்து மேன்மை அழிந்து 
போதலால் அவனது கீழ்மையை இங்ஙனம்கிளர்ந்து கூற நேர்ந்தது . 

உறவுரிமையான தொழில் செய்யின் பிறவிக்கு அது எழில் 
செய்கின்றது . யாதொன்றும் செய்யாமல் இருந்தால் நம் உள்ளம் 
தளர்ந்து மடிந்திருத்தலை அனுபவத்தில் நாம் அறிந்து வருகி 
றோம் . ஊக்கி முயலின் உயிர் மேல் நோக்கி உயர்கின்றது . 
முயற்சி இல்லை ஆனால் உயர்ச்சி குன்றுகின்றது ; 

ன்றுகின்றது ; ஆண்மை 
அழிகின்றது ; ஆக்கம் ஒழிகின்றது ; அவலங்கள் விளைகின்றன . 

117 


930 


தரும தீபிகை 


" Of all wastes, the greatest waste that you can commit 
is the waste of labour . 

[ Ruskin ] 
" எல்லாக் கேடுகளினும் ஒருவனுக்குப் பொல்லாக் கேடு 
ஆவது தொழில் செய்யாமல் சோம்பி இருப்பதே ஆம் என்று 
ரஸ்கின் என்னும் ஆங்கில ஆசிரியர் இங்கனம் அறிவித்திருக்கிறார் . 

மடியில் இழிவும் அழிவும் உள்ளன ; அதனை அடியோடு 
ஒழியவிட்டு உடனே தொழிலில் முயன்று உயர்ந்து கொள்ளுக. 


464. உண்ணும் உணவால் உயிர்களுள ; அவ்வுணவு 

பண்ணும் தொழிலானே பல்கிவரும் - நண்ணும் 
தொழில் ஒன் றிலதேல் இத் தொல்லுலகம் எல்லாம் 
ஒழியும் அதனை உணர் . 

( ச ) 


இ - ள் 


உண்ணுகின்ற உணவுகளால் உயிர்கள் இனிது வாழ்ந்து வரு 
கின்றன ; அவ் வுணவுப் பொருள்கள் தொழிலால் விளைந்து நிறை 
கின்றன ; ஆகவே சீவ ஆதாரமான தொழில் ஒன்று இல்லையானால் 
உலகம் எல்லாம் நிலை குலைந்து ஒழிந்து போம் என்பதாம் . 

இது உழவுத் தொழிலைக் குறித்துள்ளது . 

உயிரினங்கள் உடல்களை மருவியிருக்கின்றன . அவை உண 
வுகளால் நிலை பெற்று வருகின்றன . உணவு இல்லை ஆனால் உடல் 
கள் யாதொரு தொழிலும் செய்யாமல் ஒழிந்து போம் . சோற் 
றால் அமைந்த சுவர் என உடம்பைக் குறித்து வரும் பழமொழி 
யும் ஈண்டு உணரத்தக்கது . அன்னமயம் பிராணன் என 

இன்ன 
வாறு வருவன 

எல்லாம் சீவிய நிலைமையைத் தெளிவு செய் 
துள்ளன . உயிர் வாழ்வு உணவில் உள்ளமையால் அது அமுதம் 
என வந்தது . 
" அருந்து உயிர் மருந்து முன் அங்கையிற் கொண்டு 
பெருந்துயர் தீர்த்தவப் பெரியோய் ( மணிமேகலை 25 ) 
உணவை உயிர் மருந்து என்று இது குறித்திருக்கிறது . 
உயிர் நிலையமான உடம்பு உணவால் 

வருதலால் 
உணவின் பிண்டம் என உட 

உடலுக்கு ஒரு 

பெயர் 

அமைந்தது . 


நிலைத்து 


47. தொழில் 


931 


மக்கள் யாக்கை உணவின் பிண்டம் . ( மணிமேகலை 10 ) 
உண்டி முதற்றே உண வின் பிண்டம் . 

( புறம் 18 ) 
மனிதரது உடலை உணவின் பிண்டம் என்று சாத்தனாரும் , 
குடபுலவியனாரும் இங்ஙனம் குறித்திருக்கின்றனர் . உணவு உ 
ராதாரமாயுள்ளமையை இவற்றால் உணர்ந்து கொள்ளுகின்றோம் . 

குடி இருக்கும் வீட்டுக்குக் கூலி கொடுப்பது போல் 
லுக்கு நாளும் உணவு கொடுத்து வருதலால் அது துச்சில் என 
நேர்ந்தது . கூலி நின்றால் வீடு காலியாய் விடும் . 

ஒருநாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் 
இருநாளுக்கு ஏல்என்றால் ஏலாய்- ஒருநாளும் 
என் நோ அறியாய் இடும்பைகூர் என்வயிறே 
உன்னோடு வாழ்தல் அரிது . 

(நல்வழி 11 ) 
வயிற்றை நோக்கி ஒளவையார் இவ்வாறு சுவையாகப் பாடி 
யிருக்கிறார் . காலம் தவறாமல் நாள் தோறும் உடம்புக்கு உணவை 
ஊட்டி வர வேண்டும் ; இல்லையானால் அது பெரிய தொல்லையாம் 
என்பதை இது உணர்த்தி நின்றது . 

அன்ன விசாரம் அதுவே விசாரம் " என்றார்பட்டினத்தார் . 
உண்டவர்க்கன்றி உட்பசி ஓயுமோ ? 
கண்டவர்க்கன்றிக் காதல் அடங்குமோ 

என இறைவனை நோக்கித் தாயுமானவர் இவ்வாறு கூறி 
யிருக்கிறார் . பசி தீர உண்பதே பாமாயுள்ளது . 

மனிதர் பட்டு வருகின்ற பாடுகள் எல்லாம் பசி தீர உண்டு 
வாழவேயாம் . சீவனத்துக்காகப் படிக்கும் கல்வியை வயிற்றுப் 
படிப்பு என்கின்றோம் . ஒரு சாண் வயிற்றை வளர்க்கவே எண் 
சாண் உடம்பும் ஏங்கி இயங்குகின்றது . பல மலைகளையும் , அலை 
கடல்களையும் கடந்து சென்று மனிதன் அரும்பாடு படுகின் றான் . 

சேவித்தும் சென்றிரந்தும் தெண்ணீர்க் கடல்கடந்தும் 
பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் - போவிப்பம் 
பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் 
நாறி அரிசிக்கே நாம் . 

( நல்வழி ) 
போற்றியே போற்றியே என்று புதுச்செல்வம் 
தோற்றியார் கண் எல்லாம் தொண்டேபோல் - ஆற்றப் 


ப 


932 


தரும தீபிகை 


பயிற்றிப் பயிற்றிப் பலவுரைப்ப தெல்லாம் 
வயிற்றுப் பெருமான் பொருட்டு ( அறநெறிச்சாரம் ) 

மனிதனுடைய வாழ்க்கை நிலையை இவை வடித்துக் காட்டி 
யுள்ளன . அதிவிசித்திரமான பசித்தீ வயிற்றிலிருத்தலால் அதனை 
அவித்து வாழும் பொருட்டு சீவர்கள் துடித்து வருகின்றனர் . 
வயிற்றுப் பெருமான் என்று குறித்திருப்பதிலுள்ள சவையை 
நுனித்து நோக்குக . இந்தப் பெருமானை இனிது பூசிக்கவே எல் 
லாப் பெருமான்களையும் நேசித்து மக்கள் பூசித்துள்ளனர் . 

உண்ணும் உணவால் உயிர்கள் உள . 
என்றது உயிர் வாழ்வின் உண்மை நிலையை உணர்த்தி நின்றது . 

ஊண் அறின் உயிர் அறும் என்றமை பால் உணவுக்கும் உயி 
ருக்கும் உள்ள உறவுரிமை உணரலாம் . உணவை உட்கொள்ளா 
விடின் பசித்தீ பற்றி எரிந்து உயி ரேப் பதைக்கச் செய்யும் . 
“ குடிப்பிறப்பு அழிக்கும் ; விழுப்பம் கொல்லும் ; 
பிடித்த கல்விப் பெரும்புணை விடுஉம் ; 
நாண் அணி களையும் ; மாண் எழில் சிதைக்கும் ; 
பூண்முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும் 
பசிப்பிணி என்னும் பாவி " 

( மணிமேகலை 11 ) 
மானம் குலம்கல்வி வண்மை அறிவுடைமை 
தானம் தவமுயர்ச்சி தாளாண்மை -தேனின் 
கசிவந்த சொல்லியர்மேல் காமுறுதல் பத்தும் 
பசிவந்திடப் பறந்து போம் . 

( நல்வழி 26 ) 
பசியின் கொடுமையைக் குறித்து வந்துள்ள இவை இங்கே 
சிந்திக்கத் தக்கன . உண்ண உணவில்லா தபோது உயிர்கள் படும் 
துயரம் இவ்வாறு கொடிய பரிதாபமாயிருத்தலால் பசித்தவர்க்கு 
அன்னம் இடுவது புண்ணியம் என்று போற்றப்பட்டுள்ளது . 

மண்டிணி ஞாலத்து வாழ்வோர்க் கெல்லாம் 
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே . (மணிமேகலை ) 

அன்ன தானத்தின் அதிசய மகிமை ஈண்டு உன்னி உணர 
வுரியது . உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே 

என்றது 
உணவின் சீவ நிலையை உணர்த்தி நின்றது . 

அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் 
பெற்றான் பொருள்வைப் புழி . 

( குறள் 226) 


47. தொழில் 


933 


வருதலால் 


அருள் 


ஒருவன் அருமையாக ஈட்டிய பொருளை உரிமையுடன் 
வைக்க வேண்டிய இடத்தைத் தேவர் இங்ஙனம் காட்டிய ருளினார் . 

பசியை நீக்கி உயிரை இனிது பாதுகாத்து 
உணவு உயிர் அமிர்து என உயர் மகிமை பெற்றது . 

இத்தகைய உணவை உழவுத் தொழில் உளவாக்கி 
கின்றது . பயிர்களை வளர்த்து உயிர்களைப் பேணி வருதலால் உல 
கிலுள்ள தொழில்கள் எவற்றினும் உழவு தலைமையாய் நின்றது . 
இதன் டயனையும் பண்பையும் வியந்து மேலோர் எவரும் புகழ்ந்து 
போற்றியுள்ளனர் . 
உழுவார் உலகத்தார்க்கு ஆணி . 

( குறள் , 1032 ) 
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் . ( குறள் 1033 ) 
உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் 
பழுதுண்டு வேறோர் பணிக்கு . 

( நல்வழி 12 ) 
தொழுதூண் சுவையின் உழுதூண் இனிது . 

( கொன்றை வேந்தன் 46 ) 
உழவர்க்கு அழகு இங்கு உழுதூண் விரும்பல . (நறுந்தொகை 7) 
உழுவான் உலகுக்கு உயிர் . 

( வெண்பாமாலை 165 ) 
யானை நிரையுடைய தேரோரினும் சிறந்தார் 
ஏனை நிரையுடைய ஏர்வாழ்நர் - யானைப் 
படை யோர்க்கும் வென்றி பயக்கும் பகட்டு ஏர் 

யோ ககு அரசரோ ஒப்பு . (பெரும் பொருள் ) 
நன்புலத்து வையடக்கி நாளுநாள் ஏர்போற்றிப் 
புன்புலத்தைச் செய்து எருப் போற்றியபின் - இன்புலத்துப் 
பண்கலப்பைப் பாற்படுத்து வானுழவன என்பவே 
நுண்கலப்பை நூலோது வார் . ( சிறு பஞ்ச மூலம் 59 ) 


உடை 


உ 


பொருள் 


ழவின் பெருமையைக் குறித்து நூல்கள் வ்வாறு உரைத் 
துள்ளன . உரைகளிலுள்ள 

நிலைகளை ஊன்றி உணர 
வேண்டும் . பயிரின் தொழில் உயிரின எழிலாய் ஒளி வீசியுளது . 

உயிரினங்கள் உண்டு வாழுதற்குரிய உணவுகளை விளைத்தரு 
ளுதலாக உழவு உலகிற்கு உயிர் என அமைந்தது . புகழும் புண் 
ணியமும் பொருந்தி யிருத்தலால் இத தொழில் மனிதனுக்கு 


934 

தரும தீ பி 

கை 
ஓர் எழில் என வந்தது . இவ்வுண்மையை ஏர் என்னும் சொல் 
உணர்த்தியுள்ளது . பேரின் அமைதி கூரிய நோக்குடையது . 

ஏர் = அழகு , உழவுத் தொழில் , கலப்பை , நன்மை , எழுச்சி . 
இந்தப் பெயர் உரிமையால் உழவின் உயர் நிலையையும், உயிர் 
களுடைய செயல் நிலைகளையும் உணர்ந்து கொள்ளலாம் . 

சீரைத் தேடின் ஏரைத் தேடு . 

மேழிச் செல்வம் கோழை படாது . 
என ஒளவையார் இங்கனம் மேன்மையாகக் குறித்துள்ளார் . 
எவ்வளவு ஆர்வத்தோடு உழவைப் புகழ்ந்திருக்கிறார் ! இதிலுள்ள 
உழைப்புக்கு அஞ்சி வேறு வழியால் பிழைப்பை காடி ஒதுங்கு 
கின்றவர்களை இவர் மிகவும் இகழ்ந்து பேசியுள்ளார் . 

சென்று உழுது உண்பதற்குச் செய்வ தரிதென்று 
மன் றுழுது உண்பான் மனை வாழ்க்கை - முன்றிலின் 
துச்சில் இருந்து துடைத்தழுகண் ணீராலேழ் 
எச்சம் இறுமேல் இறு . 

( ஔவையார் ) 
உழவின் மீது இக் கிழவி கொண்டுள்ள பிரியமும் மதிப்பும் 
இதனால் அறியலாகும் . ஏர் இல்லை ஆனால் சீர் இல்லை என்று அப் 
பேரிலிருந்தே பார் அறியச் செய்தார் . 

ஏர்என்னும் பேரே இனிய தொழில் எழிலைப் 
பார்எங்கும் காணப் பகர்ந்துள தால் - சீர் என்றும் 
வேண்டின் அதனை விழைந்து கொள்க மேன் மையறம் 
காண்டி அதன கண் கனிந்து . 

தனக்கும் பிறர்க்கும் உலகிற்கும் பாராதாரமாய் ஒளி புரிக் 
துள்ளமையால் உழவு தொழில் மனிதனுக்கு எவ்வழியும் புனித 
மாயது . புண்ணியமான அது யாண்டும் கண்ணியமாகின் , 

இதன் சீர்மை நீர்மைகளைக் குறித்து எழுபது பாடல்களால் 
கம்பர் ஒரு நூல் செய்திருக்கிறார் . அதற்கு ஏர் எழுபது என்று 
பேர் , அதிலிருந்து சில கவிகள் அயலே வருகின்றன . 

வாழிநான் மறையோர்கள் வளர்க்கின்ற வேள்விகளும் 
ஆழியால் உலகளிக்கும் அடல்வேந்தர் பெருந்திருவும் 
ஊழி பேரினும் பெயரா உரையுடைய பெருக்காளர் 
மேழியால் விளைவதல்லால் வேறொன்றால் விளையாவே . ( 1 ) 


47 . 


தொழில் 


935 


நீற்றோனும் மலரோனும் நெடியோனும் என்கின்ற 
தோற்றாளர் இவராலே தொல்லுலகம் நிலை பெறுமோ ? 
மாற்றாத காவேரி வளநாடர் உழுங்கலப்பை 
ஊற்றாணி உளதாயின் உலகுநிலை குலையாதே . ( 2 ) 
ஊட்டுவார் பிறருளரோ உலகுதனில் உழுபகடு 
பூட்டுவார் புகழன்றிப் பிறர்புகழும் புகழாமோ ? 
நாட்டுவார் சயத்துவசம் நயப்பாரை இவர்க்கு நிகர் 
காட்டுவார் யார்கொல் இந்தக் கடல் சூழ்ந்த வையகத்தே . 
பார்பூட்டும் திசையனைத்தும் பகடுகளும் பரம்பூணா 
போர்பூட்டும் காமனும் தன் பொருசிலை மேல் சரம்பூட்டான் 
கார்பூட்டும் கொடைத் தடக்கைக் காவேரி வளநாடர் 
ஏர் பூட்டின் அல்லது மற்று இரவியுமதேர் பூட்டானே . ( 4 ) 
முதிராத பருவத்தும் முற்றியநற் பருவத்தும் 
கதிராகி உயிர்வளர்ப்பது இவர் வளர்க்கும் கதிர் அன்றோ? 
எதிராக வருகின்ற எரிகதிரும் குளிர் கதிரும் 
கதிராகி உயிர்வளர் பது ண்டாயின் காட்டீரே . ( 5 ) 
பார்வேந்தர் பெருஞ்செல்வம் பழுதுபடாது ஒருநாளும் 
ஏர்வேந்தர் பெருஞ்செல்வம் அழிவுபடா திருத்தலினால் 
தேர்வேந்தர் போர்க்களத்துச் சிலர் வெல்வர் சிலர் தோற்பர் 
ஏர்வேந்தர் போர்க்களத்துள் இரப்பவரும் தோலாரே . ( 6 ) 
விற்பொலியும் பெருங்கீர்த்தி வேளாளர் விளைவயலில் 
நெற்பொலியுண்டாமாகில் நிலமகளும் பொலி உண்டாம் ; 
பொற்பொலிவுண்டாம் :உலகம் புகழ்ப்பொலிவுண்டாம் ; புலவோர் 
சொற்பொலிவுண்டாம் ; கலியின் துயர் பொலிய மாட்டாதே . ( 7 ) 

( எர் எழுபது ) 
இந்தக் கவிகளைக் கருதி கோக்கிக் கருத்துக்களை உணர்ந்து 
கொள்ளுக் கோறும் உவகை சுரந்து திகழும் . கவியரசருடைய 
உரைகள் எங்கணும் , சுவைகள் பெருகியுள்ளன . எரி கதிர் , குளிர் 
கதிர் என்றது சூரிய சந்திரர்களை , உலகம் உழவராலேயே நிலை 
பெற்று வருதலைப் பல வகையிலும் உறுதி செய்துள்ளார் உழவுத் 
தொழிலைக் குறித்து வரும் , வேளாண்மை என்னும் சொல்லுக்கு 
உபகாரம் என்ற பொருள் . அத் தொழிலைச் செய்து வருபவர் 
வேளாளர் கான நின்றார் . உயிர்கள் 

வாழ உழைக்தருள் பவர் 
ஆகலால் அவர் உபகாரிகள் உயர் புகழ் கொண்டார் . 
" உழவினார் கைம்மடங்கின் உலகம் உ டயாது என்றது பொபொய்யா 
மொழி , உழவின் உளவறிபவர் கிழமை புரிகின்றனர் . 


ன 


936 


தரும தீபிகை 


நூ 


சீர்படைத்த பூபாலர் செங்கோல் பிடிப்பதற்குப் 
பேர்படை த்த மேழி பிடிக்குங் கை - கார்படைத்த 
மிஞ்சுமதி கீர்த்தியைப் போல் மேதினி எல்லாம் தழைக்கச் 
செஞ்சாலி நா ற்றைத் தெளிக்குங் கை - எஞ்சாமல் 
வெள்ளைக் களைகளைந்து வீறும் பயிர் தழைக்கக் 
கள்ளக்களை களைந்த கற்பகக் கை (திருக்கைவழக்கம் ) 
வேளாண்மை புரிபவரது கையைக் குறித்து இப்படி ஒரு 
ல் வந்துள்ளது . 
வேளாண் மாந்தர்க்கு உழுதூண் அல்லது 
இல்லென மொழிப் பிறவகை நிகழ்ச்சி . 

( தொல்காப்பியம் , மரபியல் ) 
உயர்ந்த உபகாரிகளுக்குச் சிறந்த உரிமையாக உடையது 
உழுந்தொழிலே என ஆசிரியர் தொல்காப்பியனார் இங்கனம் 
அருளியிருக்கிறார் . 

பல்லுயிர்க்கும் பல வகையிலும் உதவியாக வுள்ளமையால் 
உழவினை எல்லாரும் விழுமிதாக விழைந்து கூறியுள்ளார் . 

“ வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் 
நல்லாதனார் என்னும் சங்கப் புலவர் இங்ஙனம் குறித்திருக்கிறார் . 
இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நாட்டில் 
வேளாண்மை இருந்துள்ள சீர்மையும் வேளாளாது நீர்மையும் 
வியந்து நோக்க நின்றன . அந் நிலைமையும் 

அந் நிலைமையும் தலைமையும் கால 
வேற்றுமையால் இந்நாளில் சீர் குலைந்துள்ளன 

“ உழுங்குலத்தில் பிறந்தாரே உலகு உய்யப் பிறந்தாரே 
என்று கம்பர் 

உள்ளம் 

உருகித் துதித்திருப்பது ஈண்டு 
உணர்ந்து மகிழ வுரியது . 
தொழில் ஒன்று இலதேல் இத்தொல் உலகம் எல்லாம் ஒழியும் . 

உழவு ஒன்றினாலேயே உலகங்கள் எல்லாம் நிலைத்துள்ளன 
என இஃது உணர்த்தி நின்றது . உழவு தொழில் இல்லையேல் 
பயிர்கள் விளையா ; உணவுகள் ஒழியும் , அவை ஒழியவே உயிர்கள் 
அழியும் ; உலகம் பாழாம் . நிலைமையைக் கூர்ந்து ஓர்ந்து கொள்க . 

உழவின் வழியே உலகம் வாழ்ந்து வருதலால் இதற்கு அது 
உயிர் என வந்தது . 


என 


47 . 


தொழில். 


937 


உணர் என்றது உழவின் உண்மை நிலைகளைக் கூர்ந்து உணர் 
ந்து இத் தொழிலை வ்வழியும் செவ்வையாக ஓர்ந்து செய்து 
உயர்ந்து வாழுக என்பதாம் . 

Plantations are amongst ancient , primitive , and 
heroical works . 

(( Bacon ) 
" பயிர்த் தொழில் பழமையும் தலைமையும் பெருமையும் 
உடையது என பேக்கன் என்னும் ஆங்கில ஆசிரியர் இங்கனம் 
கூறியிருக்கிறார் . எக் நாடும் உழவை ஏத்தியுள்ளது . 
இந்நாளில் இந் நாட்டில் விபசாய நிலைமைகள் 

லமைகள் பல வகையி 
லும் தாழ்வடைந்துள்ளன . தாழ்வுக்குக் காரணங்கள் பல . அறி 
வைக் கூர்ந்து செலுத்தாமல் உடலளவில் மாட்டுப்பாடு பட்டு 
வருவதே உழவுத் தொழிலாய்த்தொடர்ந்து வருகின்றது , உழுது 
உண்பது இழிவு என்று கருதி அறிவாளிகள் தொழுது உண்பதில் 
சுவை கண்டு விட்டனர் . காணவே உழவில் நல்ல பலன்கள் காணா 
மல் போயின . வினைகள் மாற விளைவுகள் மாறின . 

ஐரோப்பா , அமெரிக்கா முதலிய மேல் நாடுகளில் ஒரு ஏக்க 
ருக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் விளைவுகள் வருவாய்களாய் 
எழுகின்றன . நிலம் உரம் பருவம் உழவு முதலியவைகளை மிகவும் 
கவனமாய்க் கருதி வருதலால் அந்நாட்டு உழவர்கள் அவ்வளவு 
பெரிய வருவாய்களை எளிதே பெறுகின்றனர் . 

The taste of the English in the cultivation of land 
is unrivalled .. 

( Rural life in England ) 
நிலத்தைத் திருத்திப் பண்படுத்துவதில் ஆங்கிலேயருடைய 
ஆர்வம் அதிசயமுடையது என்னும் இது இங்கே அறியவுரியது . 

" The rudest habitation , the most unpromising and 
scanty portion of land , in the hands of an Englishman 
of taste , becomes a little paradise ( W. Irving ) 

" பயன் அற்ற பொட்டலான வறண்ட நிலமும் ஒரு ஆங்கி 
லேயன் கையில் சிறிய சுவர்க்கமாய் மாறி விடுகின்றது 
வாஷிங்டன் இர்வின் என்னும் அமெரிக்க ஆசிரியர் இவ்வாறு 
எழுதியிருக்கிறார் . கூரிய நோக்கம் சீரிய ஆக்கமாகின்றது . 

118 


என 


938 


தரும தீபிகை 


உழவுத் தொழிலில் மேல் நாட்டார் அடைந்திருக்கும் மேன் 
மையை இதனால் அறிந்து கொள்கின்றோம் . பெரிய சுக சீவிகள் 
என்று கருதப்பட்டுள்ள அவர் தொழில் முறைகளில் இவ்வளவு 
விழுமியராய் முன்னேறி யுள்ளனர் . இது எவ்வளவு வியப்பு ! யூக 
மாய் உழைக்கின்றவர் யோகமாய்ப் பிழைக்கின்றனர் . 
உழுது 

வாழ்வது யாண்டும் எவ்வகையினும் உயர்வு ; 
அதனைச் செவ்வையாகச் செய்து திவ்விய போகங்களை எய்துக . 

நிலந்தரு திருவினை நெடிது பேணியும் , 
கலந்தரு திருவினைக் கருதி நாடியும் , 
புலந்தரு திருவொடு பொழுது போக்கியும் , 
வலந்தரு திருவொடு வாழ்ந்து வந்தனர் . 
உன் சீவிய வாழ்வை இவ்வகையில் செய்து கொள்ள 


. 


465. ஆளென வந்துள நாம் ஆள்வினையை ஆற்றினால் 

நீள்புகழ் எய்தி நிலவுவோம் - நாளும் 
வினையின் அளவே வியனும் பயனும் 
நினைக நிலையை நிதம் 


6 


) 


இ - ள் 


ஆள் என்று தோன்றியுள்ள நாம் ஆள்வினைச் செய்த போது 
தான் நீள் புகழ் எய்தி நெடிது திகழுவோம் ; வினையின் அளவே 
மேன்மையும் இன்பமும் விளைகின்றன ; இவ் வுண்மையை உணர் 
ந்து உயர்க என்பதாம் . 

இது ஆள்வினையின் அமைதி கூறுகின்றது . 

மனிதனுக்கு ஆள் என்று ஒரு பெயர் அமைந்துள்ளது 
உயர்ந்த நிலைமையை அது உணர்ந்து கொள்ள வந்தது . எதையும் 
ஆளும் திறமுடையவன் ; சிங்கம் யானை முதலிய பெரிய வன 
விலங்குகளையும் தன் வசமாக அடக்கி ஆள உரியவன் ; வில் வேல் 
முதலிய கருவிகளைக் 

வல்லவன் என இன்னவாறான 
உறுதி கலங்களை உணர்த்தி ஆள் என்னும் பதம் நீளமாய் ஒளி 
செய்து நிறகின்றது . 

ஆண்மை , ஆண்மகன் , ஆண்டகை என்பன ஆளின் தரத் 
தையும் திறத்தையும் குறித்து வந்தன . மனிதன் உறுதியாய் 


கையாள 


47 . 


தொழில். 


939 


ஊக்கிச் செய்யும் முயற்சியை ஆள்வினை என்று முன்னோர் குறித் 
திருப்பது கூர்ந்து சிந்திக்கத் தக்கது . ஆள்வினையுடைமை என 
நாயனார் ஓர் அதிகாரம் வகுத்தருளியது இங்கே பகுத்தறியவுரியது . 

வாழ்வினை வளம்படுத்தி மனிதனை மாண்புறுத்தி வருதலால் 
ஆள்வினையை யாவரும மேன்மையாகப் போற்றியுள்ளனர் . எவன் 
தொழில் செய்து வருகிறானோ அவனே ஆள் என்னும் பெருமைக்கு 
உரியவனாகின்றான் ; அது செய்யாதவன் ஆண்மையை இழந்து 
சோம்பேறியாய் இழிந்து படுகின்றான் , முயற்சி மனிதனை மகி 
மைப் படுத்துகின்றது ; சோம்பல் அவனைச் சிறுமைப் படுத்திச் 
சீரழித்து விடுகின்றது . உயர்ச்சியும் தாழ்வும் உளத்தில் உள . 

உள்ளம் ஊன்றி உழைத்து வரின் பலவகையான பலன் 
களும் வெள்ளமாய் விளைந்து வருகின்றன . அவ் வரவால் இம்மை 
மறுமைக்கு உரிய எல்லா நலன்களும் எய்தப் பெறுகின்றன . 

ஆள்வினை ஆற்றினால் நீள்புகழ் . 

முயற்சியினாலேதான் மனிதன் உயர்ச்சியடைய முடியும் 
என்பதை இது உணர்த்திநிற்கின்றது . இனிய போகங்களை அனு 
பலிப்பதும் அரிய புண்ணியங்களை விளைப்பதும் இருமைப் பயன் 
களாய் முறையே மருவியுள்ளன . இவை எவ்வழியும் பொருளால் 
பொலிவு பெற்று வருகின்றன . இங்ஙனம் இன்ப சாதனமான 
அந்தப் பொருள் தொழில் முயற்சியால் உளவாகின்றது ; ஆகவே 
ஈதல் துய்த்தல் முதலிய எல்லா நிலைகளுக்கும் தொழில் உயிர் 
நிலையமாய் நின்று உய்தி புரிந்தருள்கின்றது . 

ஆள்வினை நீள்புகழ் என்ற தனால் அஃது இல்லை ஆனால் சூழ் 
பழியாளனாய் மனிதன் வீழ்நிலை அடைவான் என்பது விளங்கி 
நின்றது . புகழும் புண்ணியமும் போகங்களும் நல்கி மனித வாழ் 
வை எவ்வழியும் செவ்வையாகப் பொருள் இனிமை செய்தருளு 
தலால் அதனை எவரும் பெருமையாக மதித்துப் போற்றி வரு 
கின்றனர் . பொருள் இன்றேல் வாழ்வு இருள் அடைகின்றது . 

அருள் அமைதி முதலிய பெரு நீர்மைகள் அமைந்து மனி 
தன் எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் பொருள் இல்லை ஆனால் 
பிறர்க்கு உபகாரம் செய்ய இயலாது ; ஆகவே ஈந்து மகிழ்கின்ற 
இன்பநலனையும் உபகாரி என்னும் உயர் புகழையும் அவன் இழந்து 
விடுகின்றான் . நன்மைகள் யாவும் இன்மையால் மறைகின்றன . 


940 


தரும தீபிகை 


தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே 
வேளாண்மை என்னும் செருக்கு . 

( குறள் , 613 ) 
உபகாரம் செய்தல் என்னும்உயர்ந்த மேம்பாடு முயற்சியின் 
கண்ணேயே தங்கியுள்ளது எனத் தேவர் இங்கனம் 

அருளி 
யிருக்கிறார் . செயலுடையவர் உயர்நல மடைகின்றார் . 

தாளாண்மை = முயற்சி . வேளாண்மை = உபகாரம் . 

கருங்கடல் கடந்தும் , அருஞ்சுரம் புகுந்தும் , மலை வனங்கள் 
தாண்டியும் , மறுபுலங்கள் அடைந்து மூண்டு முயன்று பொருள் 
திரட்டி மீண்டு வருதலால் முயற்சி தாளாண்மை என வந்தது . 
மனிதன் கால் ஓடிச் செய்வது என்னும் குறிப்பில் இது வந்திருக் 
கின்றது . குறிக் கோளைக் கூர்ந்து ஓர்ந்து கொள்க . 

கால் இல்லாதவன் முடமாய் மடிந்து கிடக்கின்றான் . 
தாள் இல்லை ஆயின் ஆளும் இல்லையாய் அவலம் அடைகின்றான் . 

" தாள் உளாள் தாமரையினாள் . " ( குறள் 617 ) 

முயற்சியின் உள்ளேயே இலட்சுமி வசித்திருக்கிறாள் என 
நாயனார் குறித்திருக்கும் இந்த அழகைக் 

பார்க்க . 
தாள் = முயற்சி . தாளாளன் மேலாளனாய் மிளிர்கின்றான் . 

திருமகள் மனம் உவந்து வாழும் இனிய நிலையம் என முயற் 
சியைக் குறித்தது எல்லாச் செல்வங்களையும் அது நல்கி வருதல் 
கருதி . திருவின் திருமகனாய் வினையாளன் மருவி ஒளிர்கிறான் . 

நடந்தவன் காலில் சீதேவி ; கிடந்தவன் காலில் மூதேவி 
என்னும் பழமொழி முயற்சியாளனது உயர்வையும் , சோம்பேறி 
பின் இழிவையும் தெளிவாக விளக்கி நிற்கின்றது . 

பொருள்களை நீட்டி , இன்பங்களை ஊட்டி , புகழ்களை ஆட்டி , 
புண்ணியங்களைக் காட்டி மன்பதையை மாண்புறுத்தி வருதலால் 
தொழில் விழுமிய மகிமை நிலையமாய்க் கெழுமியுள்ளது . 

திருவின் கருவூலமாய் இங்ஙனம் மருவியிருத்தலால் தொ 
ழிலை யாவரும் ஆவலோடு மேவி வருகின்றனர் . 

வினையின் அளவே வியனும் பயனும், 

தாம் செய்கின்ற கருமங்களுக்குத் தக்கபடி யே மேன்மையும் 
செல்வமும் மனிதர்க்கு உளவாகின்றன. பழி பாவங்கள் கலவாத 
தொழில்கள் என்றும் விழுமிய நிலையில் விளங்கி நிற்கின்றன . 


47 . 


தொழில். 


941 


பொருள் வருவாய் பெரிதும் தருவதாயினும் தொழில் 
பழுது ஆயின் அது இழிவேயாம் . கள் ஊன் முதலிய ஈனங்களை 
விற்றுப் பெரும்பொருள் திரட்டிப் பெரிய செல்வர் எனப்பெருகி 
நின்றாலும் அக் நிலை பெருமை ஆகாது ; சிறுமையாகவே கருதப் 
படும் . இனிய ஈட்டமே இன்பம் நீட்டுகின்றது 

சல்ல வழியில் வருகின்ற பொருள்களே வழி முறைகளுக் 
கெல்லாம் உரிமையாய்த் தொடர்ந்து நலம் புரிந்து வருகின்றன . 

பொருள் நிலையாப் நெடிது நின்று இனிது பயன் தர 
வேண்டின் புலையான நிலைகளில் அதனை ஈட்டலாகாது . 

பிறர் நலமுறப் பேணி ஈட்டுவோரே யாண்டும் நீண்ட திரு 
வின் காணியாளராய் நிலைத்து வருகின்றனர் . தான் நுகர்ந்து 
மகிழ்வதைக் காட்டிலும் பிறர்க்கு உவந்து உதவவே பொருளை 
விழைந்து ஈட்டுவது உயர்ந்த மேன்மக்களுடைய இயல்பாய் 
அமைந்திருக்கின்றது . 

ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல்எனச் 
செய்வினை கைம்மிக எண்ணுதி அவ்வினைக்கு 
அம்மா அரிவையும் வருமோ ? 
ம்மை உய்த்தியோ உரைத்திசின் நெஞ்சே ! 

(குறுந்தொகை 63 ) 
புதிதாய் மணம் புரிந்த ஒரு குலமகன் தொழிலை விழைந்து 
நின்ற தனது உள்ளத்தை நோக்கிச் சொல்லிய படியிது . 

" ஈதலும் அனுபவித்தலும் பொருளுடையவர்க்கே அமை 
யும் ; அந்தப் பொருளை அதிகமாக ஈட்டி வரவுரிய தொழிலையே 
மேற்கொண்டு வெளியே போக வேண்டும் என்று ஓயாது எண்ணி 
வருகின்ற ஓ மனமே ! எனது இனிய மனைவியும் உடன் வருவா 
ளா ? அரிய துணைவியைப் பிரிந்து தனியே ஏகும்படி என்னை 
வருத்துகின்றாயே ! புது மணமான இன்பச் சுவையையும் மறந்து 
பொருளை விழைந்து புரிந்து வரும்படி போராடுகின்றாயே ! உனது 
பேராசை தான் என்னே ! இன்னும்சின்னாள் கழித்துப் போவோம் ; 
பொறுத்திரு " எனத் தன் நெஞ்சுடன் தலைமகன் ஒருவன் இவ் 
வாறு பேசியிருக்கிறான் . ஈதலை முதலில் குறித்ததனால் நல்ல உப 
காரி ; பிறர்க்கு என வாழும் பெருந்தகையாளன் திருந்திய 
பண்பினன் என்பது தெரிந்து கொள்ள வந்தது . 


942 


தரும தீபிகை 


இணை பிரியாத துணைவியையும் பிரிந்து வினையாண்மையில் 
இவன் மூண்டுள்ளமையால் தொழிலில் மனம் சென்றபோது 
மனிதன் எதையும் மறந்து விடுவான் என்னும் உண்மை ஈண்டு 
வெளியாய் நின்றது . ஒளியும் சுகமும் தொழில் தருகின்றன . 


466. கையால் புரிகின்ற கைத்தொழிலும் காணறிவின் 

மெய்யால் விளைகின்ற மெய்த்தொழிலும்- செய்ய 
உடலும் உயிரும் உயர்நிலையில் ஓங்கி 
மிடலுற்று நிற்கு மிடைந்து . 

இ - ள் 
கைகளால் செய்கின்ற கைத்தொழில்களும் ; அறிவால் ஆற் 
றகின்ற மெய்த் தொழில்களும் உடல் உயிர் என்னும் இருவகை 
நிலைகளுக்கும் முறையே உறுதி நலன்களை அருளி வருகின்றன ,. 

இது தொழிலின் வகைகளை உணர்த்துகின்றது . 

மக்கள் பலவகை நிலையினர் . அளவிடலரிய எண்ணங்களை 
யுடையவர் . முகங்கள் எவ்வாறு வேறுபட்டிருக்கின்றனவோ அவ் 
வாறே அகங்களும் மாறுபட்டுள்ளன . தங்கள் சுபாவங்களின்படி 
யே தொழில்களும் மொழிகளும் மாந்தரிடமிருந்து வெளி வரு 
கின்றன . இருந்த இடம் , தெரிந்த முறை , சார்ந்த நிலை , நேர்ந்த 
நிமித்தம் , பழகிய பழக்கம் என்னும் இவ் வழிகளிலேயே எவரி 
டமும் செயல்கள் எழுகின்றன ; அவை தொழில்கள் எனத் 
துலங்கி நிற்கின்றன . 

உடல் உழைப்பு , உள்ளத்தின் உழைப்பு , உணர்வு உழைப்பு 
என உழைப்புகள் பல படிகளாய்ப் படிந்துள்ளன . எல்லா உழை 
ப்புகளும் உலகிற்கு விழிப்பையும் செழிப்பையும் விளைத்து வரு 
கின்றன . தம் நிலைமைக்குத் தக்கவாறே கருமங்கள் காரியங்கள் 
ஆகின்றன . இயல்பின் அளவே எவரும் முயல நேர்கின்றனர் . 

இளமையிலேயே கல்வி நலனை இழந்து நின்றவர் பின்பு நல்ல 
அறிவுத் தொழிலைச் செய்ய இயலாதவராகின்றார் ; ஆகவே தேக 
உழைப்பில் அவர் மேவி விளங்குகின்றார் . 

எந்தத் தொழில் ஆயினும் மனிதன் உள்ளம் ஊன்றி உண் 
மையாக உழைத்தால் அவனைக் கரும் தேவதை உவந்து நோக்கு 


47 . 


தொழில், 


943 


கின்றது ; நோக்கவே அரிய பல பாக்கியங்களை அவன் எளிதே 
அடைந்து கொள்ளுகின்றான் . 
உழவு நெசவு முதலிய தொழில்கள் 

உணவு 

உடைகளை 
முறையே உதவியருளுகின்றன. உண்ண உணவும் உடுக்க உடை 
யும் மனித வாழ்வில் முன்ன தாக வேண்டிய அவசிய தேவைக 
ளாய் மூண்டு நிற்கின்றன . 

உலக வாழ்க்கைக்கு மிகவும் உரிமையான இப் பொருள்களை 
தொழில்கள் விளைத் தருளுதலால் அவை சீவ ஆதாரங்களாய்ச் 
சிறந்து திகழ்கின்றன . தேகப் பாதுகாப்பை நன்கு செய்து வரு 
தலால் கைத்தொழில் முதன்மையாகக் கருத வந்தது . 

உண்டு வாழ மட்டும் மனிதன் ஈண் வரவில்லை ; அரிய பல 
நிலைகளை அடைய வந்துள்ளான் . உண்டி உடை அளவில் உல்லாச 
மாய்க் களித்து நின்று விடுவான் ஆயின் அந்த மனிதன் வாழ்வு 
மிருக வாழ்வாய்ப் பரிதாப நிலையை அடைகின்றது . 

காட்டு விலங்குகளும் காமக் களிப்போடு 
பேட்டுகளைக் கூடிப் பெருகிநின்று - ஈட்டமுடன் 
குட்டிகளைக் கண்டு குலாவுகின்ற அவ்வளவே 
மட்டிகளும் வாழ்கின்றார் வந்து . 

உணர்ச்சியுடன் உயிர்க்கு உறுதி நாடாமல் உடலை மாத்திரம் 
ஓம்பி மடமையாய் உழல்வது மாட்டு வாழ்வு என இது காட்டி 
யுள்ளது . உரிய தகுதி குன்றியபொழுது அரிய பிறவியும் அவல 
மாகின்றது மதிநலமுடையதே கதிநலம் காணுகின்றது . அல்லா 
தது இழி நிலையில் ஆழ்ந்து பழி மிகுந்து படுகின்றது . 

மாடு தட்டை தின்னுகின்றது ; பெட்டைகளைக் கூடுகின்றது ; 
குட்டிகளைப் போடுகின்றது . இந்த அளவிலேயே உண்டு களித்துப் 
பெண்களைத் தோய்த்து பிள்ளைகளைப் பெற்று மேலே ஒரு நலமும் 
பெறாமல் வறிதேயுள்ளவர் இருகால் மிருகங்களே என மேலோர் 
வெகு காலங்களாக எண்ணியுள்ளனர் . உணவு உண்ணுவதோடு 
அமையாமல் உணர்விலும் உயர்ந்த போது தான் பிறவி பெரு 
மகிமை பெறுகின்றது . 

கையால் செய்கின்ற கைத்தொழிலால் உடலைப் பேணுக . 
அறிவால் செய்கின்ற மெய்த் தொழிலால் உயிரை ஓம்புக : 


944 


தரும தீபிகை 


என்றது இருவகையான தொழில்களும் மனித சமுதாயத் 
திற்கு உறுதி பயந்து வரும் உண்மை தெரிய வந்தது . 

கைத்தொழில் தேக போகங்களை உதவுகின்றது . 
அறிவுத் தொழில் ஆன்ம இன்பங்களை அருளுகின்றது . 

மதியூகங்களால் விளைந்து வருதலால் அறிவுத் தொழில் 
உணர்வின் சுவையாய் உயிர்க்கு இனிய உறுதிநலங்களைப் பயந்து 
வருகின்றது . கைத்தொழில் கண்ணுக்குத் தெரியும்படியான 
பருப் பொருள்களை விளைத்தருளுகின்றன . அறிவின் மெய்த் 
தொழில் மானசீகமான அரிய நுண் பொருள்களை இன்புறும்படி 
இனிது தந்தருளுகின்றன . 

கவி சங்கீதம் காவியம் கலை ஞானம் முதலியன யாவும் மே 
லான அறிவின் தொழிலாய் விளைந்து வந்திருத்தலால் அவை 
யாவருக்கும் உணர்வும் உவகையும் ஒளியும் உதவி யாண்டும் 
ஆன்ம போகங்களாய் மேன்மை எய்தியுள்ளன. 

அன்புறு பத்தி வித்தி ஆர்வநீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு 
இன்புறு வான ஈசன் இன்னருள் விளையுமா போல் 
வன்புறு கருங்கால் மள்ளர் வைகலும் செவ்வி நோக்கி 
நன்புல முயன்று காக்க விளைந்தன நறுந்தண் சாலி . 

( பரஞ்சோதி முனிவர் ) 
இதில் வந்துள்ள உவமானத்தையும் பொருளையும் ஊன்றி 
கோக்க வேண்டும் . அறிவுத் தொழிலையும் கைத்தொழிலையும் ஒரு 
மூகமாய் நோக்கி உரிமைநிலைகளை ஓர்த்து உவந்து கொள்கினறோம் . 

இறைவனை நினைந்து உருகி அன்பு செய்யும் பண்புடையாள 
ருக்கு அவன் அருள் பெருகி வருதல் போல் வயலைப் பண்படுத்தி 
நன்கு பாதுகாத்து வந்த உழவர்க்கு விளைவு மிகுதியாய் வந்தது 
என இரு வகை வரவு நிலைகளைத் தெளிவுறுத்தியுள்ளார் . 

சாலி = நெல் , உழவுத் தொழிலை உரிமையோடு செய்து 
உணவுப் பொருள்களை மிகுதியாக விளைத்து உலக வாழ்க்கையை 
இனிது நடாத்துக ; அவ்வளவோடு ஒழிந்து போகாமல் பரம் 
பொருள் பால் அன்பு செலுத்தி உயர்ந்த கதி நிலையை அடைந்து 
கொள்க எனச் சீவிய நிலைகளை விளக்கிப் புனிதமான இனிய 
உணர்வு நலனை அதி விலயமாக இது உணர்த்தியுள்ளது . 


47. தொழில். 


945 


உலக வாழ்வும் உயிர் வாழ்வும் ஒளி பெற உழைத்து எவ் 
வழியும் செவ்வையாய் உயர் நிலை பெறுக என்பது கருத்து 


467. செய்யும் தொழிலை நீ செய்யாது நின்றாயேல் 

மெய்யின் வலிகள் மிகமழுங்கி - உய்யும் 
வழியும் மறையும் வருவ தெளிந்து 
தொழிலில் விரைக துணிந்து . 


( 
எ 
) 


கள் 


செய்கின்ற தொழில்களை நீ செய்யாது நின்றால் உடல் வலி 
இழந்து உணர்வு ஒளி மழுங்கும் ; உயிர் வாழ்வு தேய்ந்து போம் 
ஆதலால் தொழிலை விரைத்து செய்க என்பதாம் . 

து முயற்சியை மூண்டு செய் என்கின்றது . 
உழைப்பே எவ்வழியும் செவ்விய பிழைப்பாய்ச் சிறந்துள்ளது . 
அதனைச் செய்து வந்த அளவே உய்தி நலங்கள் உளவாகின்றன . 
சீவ ஆதாரமாய்ச் செல்வங்களின் ஊற்றாய்க் கருமம் மருவியிருத் 
தலால் அதனை உரிமையோடு செய்து வருபவர் இருமையும் 
பெருமை பெறுகின்றனர் . செய்யாதி விடுகின்றவர் வெய்ய மடிய 
ராய் இழிந்து வையம் இகழப் படுகின்றனர் . 

செய்யும் தொழில் என்றது செய்ய உரிய கருமம் என வினை 
யாண்மையின் உரிமையும் உறுதியும் தெரிய வந்தது . 

அறிவு இச்சை செயல் என்னும் இம் மூன்றும் மானிட 
சாதியிடம் இயல்பாய் மருவியுள்ளன . முதலில் ஒரு பொருளை 
அறிகின்றான் ; அதன்பின் அதனை அடைய விரும்புகின்றான் ;; 
தான் விரும்பிய பொருளைப் பெறுதற்கு வேண்டிய முயற்சிகளைச் 
செய்கின்றான் . அச் செயலே வினை கருமம் விதி என நின்று கரு 
திய பயன்களை உறுதியாக உதவி அருளுகின்றது . 

தானே தொழில் செய்து அதன் வழியாக வருகின்ற ஊதி 
யத்தைக் கண்டபொழுது ஒரு மனிதனுக்கு உண்டாகின்ற இன் 
பம் தனி மகிமை யுடையது . 

அரிய ஊற்றிலிருந்து வருகின்ற 
இனிய நீர் போல் உரிய முயற்சியிலிருந்து வருகிற பொருள் 
பெரிய ஆனந்தம் ஆகின்றது . 

119 


946 


தரும தீபி 


பிகை 


தொழிலில் பழகிச் சுவை கண்டபொழுது அந்த மனிதனி 
டம் ஒரு புதிய எழிலும் அதிசய ஆண்மையும் அறிவின் தெளி 
வும் ஒளி வீசி உலாவுகின்றன . தான் பிறந்த நாட்டிற்கு அவன் 
ஓர் சிறந்த மனிதனாய் உயர்ந்து திகழ்கின்றான் . அவனோடு பழகிய 
வரும் தொழில்களில் முயன்று விழுமிய நிலைகளை அடைய நேர் 
கின்றனர் . ஒரு கரும வீரனால் பல பெருமைகள் உளவாகின்றன . 

வினையாண்மைகளில் மூண்டு முனைந்து நீண்டு வருகின்ற 
மக்களை எந்த நாடு வளமாகப் பெற்றிருக்கின்றதோ அந்த நாடே 
எல்லாச் செல்வங்களிலும் சிறந்து யாண்டும் உயர்ந்து விளங்கு 
சின்றது . 

" Industrious habits in each bosom reign , 
And industry begets a love of gain ." ( Traveller ) 

தொழில் முறைகள் எல்லாருடைய இதயங்களிலும் குடி 
கொண்டிருந்தன ; பொருள் ஊதியத்தில் யாவருக்கும் ஓர் ஆவலை 
அவை விளைத்தி நின்றன " என ஹாலந்து தேசத்து மக்களைக் 
குறித்து இங்கனம் உரைத்துள்ளனர் . உழைப்பாளிகளையுடைய 
தேசம் என்றும் உயர்ந்த மதிப்பை அடைந்து கொள்கின்றது . 

உயர்ச்சி எல்லாம் முயற்சியில் உள்ளன . 
உள்ளம் துணிந்தே உறுதி யுடன் முயன்றார் 
வெள்ளம் துணிந்த பொருள் மேவுகின்றார் - உள்ளம் 
மடிந்திருப்பார் ஆயின் அம் மாக்கள் குடியும் 
இடிந்திருக்கு மன்றே இழிந்து . 

செயல் இழந்த போதே மனிதன் உயர் விழந்து மனம் 
அடைகின்றான் . முயல முயல உயர்வும் ஒளியும் உளவாகின்றன . 
அயர அயா இழிவுகளும் துயரங்களும் நிறைகின்றன . 

தொழிலில் விரைக துணிந்து , 
என்றது உழைப்பின் உரிமை உணர வந்தது . 

எந்தத் தொழிலும் பழகினால் அன்றி யார்க்கும் அது எளி 
தில் அமையாது ; பழகப் பழக எதுவும் எளிமையாய் இனிமை 
புரிந்து வரும் . மனிதன் பழகிக் கொண்ட அளவே தொழிலில் 
உயர்ந்து கரும வீரனாய்ப் பெருமை பெற்று நிற்கின்றான் . 


47. தொழில். 


947 


நல்ல தொழிலாளி என்று பெயர் எடுப்பது ஒரு மனித 
னுக்குச் சிறந்த புகழாம் . தன் உழைப்பும் ஊதியமும் பலர்க்கும் 
பயன்பட்டு வருதலால் உழைப்பாளி உயர்ந்த புண்ணியங்களை 
அடைந்து சிறந்த கண்ணியங்களைக் கண்டு உய்தி பெறுகின்றான் . 

உரிமையுடன் செய்கின்ற கருமங்கள் யாவும் தருமங்களாய்த் 
தழைத்து வருகின் றன ; வரவே அவ் வினையாளன் நினையாமலே 
எல்லா உறுதி நலங்களையும் எளிதே மருவி மகிழ்கின்றான் . 

சிறந்த ஞானிகளும் கருமங்களைக் கைவிடாமல் செய்து வக் 
திருத்தலால் உலக வாழ்வுக்கும் தொழிலுக்கும் உள்ள உரிமையும் 
உறவும் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் . 
கர்மணைவ ஹி ஸம்ஸித்திம் ஆஸ்திதா ஜநகாதய ; 
லோகஸங்கரஹமேவாபி ஸம்பச்யந் கர்துமர் ஹஸி . ( கீதை, 3-20 

" ஜனக மன்னன் முதலிய ஞானிகளும் கருமங்களைச் செய்தே 
சித்தியை அடைந்துள்ளனர் ; அதனை உணர்ந்து நீயும் உன் 
தொழிலை உலக நன்மையின் பொருட்டுச் செய்க ” என அருச்சு 
னனை நோக்கிக் கண்ணன் இவ்வாறு கூறியிருக்கிறான் . 

கரும் பூமியாகிய இவ்வுலகில் பிறந்துள்ள மனிதன் தனக்கு 
உரிய ஒரு தொழிலைச் செய்தே தீர வேண்டும் ; அங்கனம் செய்த 
போது தான் பிறவியின் பயனை ஓரளவு அவன் எய்தினவன் 
ஆகின்றான் . பொன்னும் புகழும் வினையில் மன்னி எழுகின்றன . 

தன் கடமையைக் கருத்து ஊன்றிச் செய்தவனுக்கே கடவுள் 
தன் உடைமையை உவந்து அளிக்கின்றார் ; பாடுபட்ட அளம் 
கூலி வருகின்றது . பாட்டாளி தேட்டாளியாய்ச் சிறந்து தன் 
நாட்டுக்கு நலம் பல செய்கின்றான் . 
மானிடன் ஒருவன் தனக்கரும் செல்வம் 

வாய்க்க என்று அனுதினம் முயற்சி 
தா னுஞற்றுவனேல் கடவுளும் அதனைத் 

தந்தளிக்குவன் ; அதால் அன்றோ 
ஆனபே ரறிஞர் திருவினை முயற்சி 

ஆக்கும் ; அம் முயற்சியில்லாமை 
ஈனமார் இன்மை புகுத்திடுமாலென்று 
யாரும் நன் குணர்தர நவில்வார் . 

( குசேலோபாக்கியானம் ) 


948 


தரும தீபிகை 


முயற்சியின் மூலமாகவே தெய்வம் மனிதனுக்குக் கருணை 
புரிகின்றது என இஃது உணர்த்தியுள்ளது . செல்வம் புகழ் தெய் 
வத் திருவருள் முதலிய எல்லா நன்மைகளும் கருமத்தால் வரு 

அந்த மரமத்தை யுணர்ந்து உரிமையோடு தொழில் 
புரிந்து இருபையும் பெருமையாய் இன்பம் பெறுக . 


கின்றன . 


ஊன் 


468 மானுடங்கள் யாவும் மருவு பசியுடைய 

ஊனுடம்பு தாங்கி உறுதலால் - மானமுடன் 
உண்டு மகிழ உரிய தொழில் ஒன்றைக் 
கண்டு புரிதல் கடன் . 

( அ ) 
ள் 
இயல்பாகலே பசி தாகங்களையுடைய 

உடம்புகளை 
மானிடர்கள் பெற்றிருக்கின்றனர் ; அங்ஙனம் உற்றவர் சுகமாய் 
உண்டு வாழும்படி உரிய தொழில்களைக் கண்டு கொள்ளவேண்டும் . 

இது தொழிலின் உரிமையை உணர்த்துகின்றது . 

மனித வாழ்வு பல அல்லல்களையுடையது . எல்லா வழிகளி 
லும் இடர்கள் சூழ்ந்துள்ளன . கடலில் அலைகள் மோதுதல்போல் 
பிறவிக் கடலில் துயர்கள் மோதிக் கொண்டே யிருக்கின்றன , 
துன்பங்களைக் கடந்து வருவதிலேயே மனிதன் இன்பங்களை 
அடைந்து வருகிறான் . உள்ளே பசித்தீ நிலையாகப் பற்றி எரிந்து 
கொண்டேயிருக்கின்றது ; அதனைத் தணித்து வாழ்வதே தணியாத 
பாடாய்த் தழைத்து நிற்கின்றது . 

மானுடங்கள் யாவும் மருவு பசியுடைய . 

என்றது இந்த மனித வாழ்க்கையின் நிலைமையை 
நோக்க வந்தது . பசி என்னும் சொல் புசி என்பதை நினைவுறுத்தி 
அதன் நீர்மையைத் துலக்கியுள்ளது . 

உண்டு வாழ வேண்டிய வகையில் வாழ்வு அமைந் 
திருத்தலால் நாளும் மனிதன் உழைக்க வேண்டியவனாய் உரிமை 
கொண்டுள்ளான் . உழையாமல் உண்பது பிழை ஆகின்றது . நெற் 
றியில் வியர்வை தோன்ற எவன் உழைக்கின்றானோ அவனே 
உண்ண உரியவன் ; அங்ஙனமின்றி வீணே சோம்பேறியாய்த் 
திரிந்து விட்டு உண்ணவரின் அவன் உலக சமுதாயத்தின் நிலை 
யைக் குலைத்தவன் ஆகின்றான் . 


நுணுகி 


47. தொழில். 


949 


பிறர் உழைப்பால் வருவதைத் தான் பாதும் உழையாமல் 
நுழைந்து உண்ணுவது ஈனம் ஆதலால் அதனை மானமுடையவர் 
வெறுத்து இகழ்ந்து விடுகின்றனர் . 

எவ்வழியும் உழைத்து உண்பதே திவ்விய போகமாய்ச் 
செழித்து வருகின்றது . அவ்வாறு உண்பவனே உலகத்திற்கு 
நன்மை செய்யும் நண்பன் ஆய் நலம் பல புரிகின்றான் . 

In the sweat of thy face thou shalt eat bread . 
" உன் நெற்றி வேர்வையில் நீ உண்பாயாக 

என மேல் 
நாட்டில் இப்படி ஒரு முதுமொழி மதிதெளிய வெளிவந்துள்ளது 

உழைத்து உண்ணும் உணவே கண்ணியம் ஆனது என்று 
பாவரும் எண்ணி பிருத்தலால் அதன் மதிப்பும் மாண்பும் 
உணர்ந்து கொள்ளலாம் . கருமம் வாழ்வின் தருமமாயது . 

உணவு உழைப்பால் வருதலால் அதனை உண்ண உரியவன் 
தொழில் பண்ணவுரிய கடமையை மருவினான் . 

" Everybody that eats ought to assist in procuring food ” 

" உண்ணுகின்ற ஒவ்வொருவரும் உணவைப் பெறுவதில் 
துணை புரிய வேண்டும் ” என்னும் இது ஈண்டு உணரவுரியது . பார் 
லோ ( Barlow ) என்ற மேல்நாட்டு ஆசிரியர் தம்முடைய மாணா 
க்கருக்கு இவ்வாறு ஒருமுறை புத்தி போதித்திருக்கிறார் . 

மனிதன் உணவால் உயிர் வாழ்கின்றான் ; அது தொழிலால் 
உளவாகின்றது ; ஆகவே தொழில் சீவ ஆதாரமாய் மேவியுள்ளமை 
தெளிவா தலால் அதனைச் செய்து வருபவன் சீவ கோடிகளுக்கு 
இதம் செய்தவன் ஆகின்றான் . 
அந்நாத் பவந்தி பூதாநி பர்ஜந்யாத் அந்நசம்பவ : 
யஜ்ஞாத் பவதி பர்ஜந்யோ யஜ்ஞ: கர்மஸமுத்பவ : (கீதை , 3-14) 

" உயிர்கள் அன்னத்தால் வாழுகின்றன ; அன்னம் மழை 
யால் உண்டாகின்றது ; மழை தருமத்தால் வருகிறது ; தருமம் 
கருமத்தால் அமைகின்றது என்னும் இது இங்கே கருதத் 
தக்கது . காரண காரிய நிலைகள் பூரண வுரிமைகளை 

யுடைய 
எப்படியும் ஏதாவது ஒரு தொழிலை மனிதன் செய்து வர 
வேண்டும் எனக் கண்ணபிரான் கீதையில் வலியுறுத்தியிருக்கிறார் . 


950 


தரும தீபிகை 


கர்ம யோகம் என ஒரு அத்தியாயம் தனியே அமைத்திருத்த 
லால் தொழிலின் மகிமையை உலகம் தெளிய அவர் உணர்த்தி 
யுள்ளமை உணரலாகும் . 

உண்டு மகிழ உரிய தொழில் ஒன்றைக் 
கண்டு புரிதல் கடன் . 

தொழில் செய்யும் கடமையில் மனிதன் மருவியுள்ளமையால் 
அதனை உரிமையுடன் அவன் செய்து வர வேண்டும் என்பதைக் 
காரணத்தோடு து காட்டி நின்றது . உணவில் உணர்வு காண்பது 
உயர் மகிமை ஆகின்றது . 

மானமுடன் உண்டு மகிழ என்றது உண்ணும் உணவின் 
உண்மையை நுண்மையாக உணர்ந்து கொள்ள வந்தது . பிறரை 
எதிர்பாராமல் தான் உழைத்துத் தழைத்து வருதலிலேயே மதிப் 
புகள் கிளைத்து வருகின்றன . ஆள் வினைபில் மூளும் ஆண்மையே 
காளும் மேன்மையாம் . 

தொழில்கள் பல உள்ளன ; அவற்றுள் சீவ ஆதாரமானது 
உழவுத் தொழிலேயாம் . உயிர் அமுதம் ஆகிய உணவுகளை உள 
வாக்கியருளு தலால் உழவு யாண்டும் உயர் நிலையில் ஓங்கியுள்ளது . 

சுழன்றும் ஏர்ப் பின்னது உலகம் ; அதனால் 
உழந்தும் உழவே தலை . 

(குறள் , 1031 ) 
எவ்வழியும் உழவே தலைசிறந்த தொழில் என நாயனார் இங் 
நனம் நிலை நாட்டியுள்ளார் . உழந்தும் என்றது மாடும் மனிதனும் 
அதில் பாடுபட்டு வரும் பீடு தெரிய வந்தது . 

வருந்தி முயன்ற அளவே நிலம் பயன் அருளி வருதலால் 
அந்தக் கருமத்தின் வழி வருவது தருமமாய் தழைத்து நின்றது . 

உலகில் நிலவும் தொழில்கள் பலவினும் 
பயிர்த் தொழில் ஒன்றே உயிர்த்தொழில் " 

என உழவினை இங்ஙனம் புகழ்ந்து கூறியது உயிரினங்கள் 
அதனால் உளவாகி வருதல் கருதி . முன்னாளில் இத் தொழில் இந் 
நாட்டில் மிகவும் உன்னத நிலையில் ஓங்கியிருந்தது . 

உரம் உழவு பருவம் பக்குவம் முதலிய கருமங்களில் எவரும் 
கைதேர்ந்து நின்றனர் . எங்கும் விளைவுகள் பொங்கி எழுந்தன . 


47. தொழில், 


951 


எருச் செய்வது இனத்தான் செய்யான் . 
கலப்பை கண்டான் கலப்பை கொண்டான் . 
அகல உழுவதினும் ஆழ உழு . 
உழவின் அளவே விழவும் விளைவும் . 
சித்திரை மாதத்தின் உழவு பத்தரை மாற்றுத் தங்கம் , 
ஆடிப் பட்டம் தேடி விதை 
கட்டும் காவலும் பெட்டிப் பொருள்கள் . 
மண்ணைத் திருத்தி மதியோடு உண்ணுக . 

என இன்னவாறு வரும் பழமொழிகள் எல்லாம் முன்னம் 
இங்கே உழவு இருந்த நிலைமையை உணர்த்தியுள்ளன. 

கோசலம் விராய்க்குளம் பழுந்திச் சேறதாய் 
மாசென வழித்தெறிந்து உலர்ந்த ஆப்பியும் 
பூசலோடு உழவர்கள் போதர்வார் பழி 
ஆசிலார்க்கு அடுப்பினும் ஆய்ந்துளோர் விடார் . 

(தணிகைப்புராணம் ) 
நட்டதோர் குழுவினை நடாதது ஓர்குழு 
ஒட்டலர் போல நின்று ஒறுத்தல் உன்னியே 
அட்டனர் ஆமென அடாத வான்களை 
கட்டனர் வேற்றுமை உணரும் காட்சியார் , 

( 1 ) 
ஏயின செயல் எலாம் இயற்றி வேறு வேறு 
ஆயிடை வேண்டுவது அமைய ஆற்றியே 
மாயிரும் புவிமிசை மகவைப் போற்றிடும் 
தாய்என வளர்த்தனர் சாலி யீட்டமே . ( கந்த புராணம் ) 
வரம்புவயற் செந்நெலுக்கு வாழ்வேலி வான் கரும்பு ; 
கரும்பினுக்கு நறுங்கதலி ; கதலிகட்குக் கமுகவனம் ; 
அருங்கமுகுக்கு உயர்தாழை அணிவேலி ; அதன்புறத்துக் 
குரம்பையுடை நீர்க்கரும்பும் கொங்குவளை செங்குவளை . 

ல்லைவாய் ஏனலுக்குப் பொன்கொழிப்பர் குறமகளிர் ; 
நெல்லில் ஆரம்கொழிப்பர் நீலவிழிக் கடைசியர்கள் ; 
மெல்லியலார் பால் அளப்ப மீன் அளப்பர் நுளைமாதர் ; 
முல்லையார் மோர் அளப்ப முத்து அளப்பர் அளத்தியரே . 

( திருக் குற்றாலத் தல புராணம்) 
பயிர்த்தொழிலின் பழங்கால வழக்கங்களைக் குறித்து இங்க 
னம் பாடல்கள் பல விளைந்திருக்கின்றன . அரிய பல காட்சிகளைக் 


952 


தரும தீபிகை 


கவிகள் சுவையாகக் காட்டியுள்ளன. ஆவின் சாணம் கீழே இழிந்து 
சிதைந்து கிடந்தாலும் உழவர்கள் அதனை ஆவலோடு வாரிப் 
போவர் என்றது உரம் சேர்ப்பதில் அவர் கொண்டிருந்த ஊக்க 
மும் உறுதியும் உணர வந்தது . ஆப்பி = சாணம் 

நட்டகுழு என்றது பயிர்களை ; நடாதகுழு என்றது களைகளை ; 
வயல்களில் நிகழ்ந்த தொழில்களையும் வளங்களையும் உளம் களி 
கூர்ந்து காண்கின்றோம் . இவ்வாறு எவ்வழியும் உயர்ந்து யாண்டும் 
செழித்திருந்த தொழில் ஈண்டு இன்று இழி நிலையில் உள்ளது . 

உள்ள நிலத்தை உரஞ்செய்து நன்குழுது 
வெள்ளம் எனவிளைவை மேவாமல் - உள்ளுவந்து 
மேலும் நிலமுறவே வேண்டல் மிகு நீர் ஒண் 
பாலுறழ்ந்த பாடே படும் . 

-சுருங்கிய நிலத்தில் மிகுந்த விளைவுகளை விளைத்துக் கொள் 
ளாமல் நில விரிவை விழைந்து உழவர் நிலை குலைந்து படுகலை இது 
விளக்கியுள்ளது . கருதிச் செய்யாத கருமம் விருதாவாய் விளிந்து 
படுகின்றது.கூர்ந்து ஓர்ந்து செய்யின் ஆர்ந்த பயன்களமைகின்றன . 

முன்னே நாலுகால் மாடு போகின்றது ; பின்னே இரண்டு 
கால் கூடு போகின்றது என்றபடி வீணே குருட்டுப் பாடுபடாமல் 
யாண்டும் விழிப்போடு மதியைச் செலுத்தி மாண்பயன் பெற 
வேண்டும் . வினை நலம் நாடி வியனிலை தேடுக . 


கின்ற 


உயிரினங்களை ஊட்டி உலகத்தை இயக்கி வருதலால் உழுந் 
தொழில் என்றும் உயர்ந்த நிலையில் ஒளி செய்துள்ளது . 

உழவும் உலகமும் . 
உடலெடுத்த உயிர்களெலாம் உணவுகளால் 
உளவாகி உலா 

வு 
அடலெடுத்த படைவீரர் அரசாளும் 

அதிவீரர் அரிய ஞான 
மிடலெடுத்த மெய்வீரர் மேலான 

கொடைவீரர் மேலோர் யாரும் 
குடலெடுத்த பசியெடுக்கக் கோலங்கள் 
பல எடுத்தே குலாவுகின்றார் . 

( 1 ) 


47. தொழில். 


953 


உண்ணுகின்ற உணவுகளால் உயிர்களுள ; 

அவ்வுணவு உழவன் கைகள் 
பண்ணுகின்ற பயிர்களிலே பரவியுள : 

ஆதலினால் பாரில் யாரும் 
எண்ணுகின்ற தொழில்களெல்லாம் ஏருடையான் 

தொழில் எதிரே இரவி முன்னே 
நண்ணுகின்ற ஒளிகளென நாணிஒளி 
யிழந்தயலே நடந்து போமே . 

( 2 ) 
வில்வீரர் வாள் வீரர் வேல்எடுத்துப் 

போர் தொடுக்கும் வெற்றி வீரர் 
மல்வீரர் சொல்வீரர் மதிவீரர் 

கதிவீரர் மதித்து மேலே 
சொல்வீரர் எல்லாரும் சோராமல் 

சோறழித்துத் தொடர்ந்து நின்று 
ஒல்வீரர் ஆக்கியிந்த உலகத்தைக் 
காத்து நிற்போர் உழவரன்றே . 

( 3 ) 
கடலோடி மலைஏறிக் கான் கடந்து 

வான்பறந்து கருதிச் சூழ்ந்து 
மிடலோடு பொன் பொருளை மிகத்தேடி 

வந்தவரும் மேவிநின்ற 
உடலோடும் உயிர்வாழ உழவனருள் 

உணவின்றேல் உய்தியுண்டோ ? 
அடலோடும் அறத்தோடும் அவனியெலாம் 
வாழ்வதவன் அருளால் அம்மா ! 

( 4 ) 
கைத்தொழிலைச் செய்தாலும் கலைஞானம் 

கற்றாலும் கருதி ஓர்ந்து 
சித்திரங்கள் புனைந்தாலும் திரைகடல் போய் 

வாணிபங்கள் சிறக்கச் செய்து 
ஒத்தபொருள் பெற்றாலும் உலகமெலாம் 

ஆண்டாலும் உழவன் கையால் 
வைத்த பொருள் இல்லையெனில் வையம்உய்ய 
வழியுண்டோ வண்மை என்னே ! 

( 5 ) 
உழவினால் உலகம் நிலை பெற்று வருதலை இக் கவிகள் உணர் 
த்தியுள்ளன . பொருளின் நயங்களையும் உண்மைகளையும் ஊன்றி 
உணர்ந்து உரிமைகனை ஓர்ந்து கொள்ள வேண்டும் . 

நல்ல தொழிலை நாடிச் செய்க . 


120 


954 


தரும் தீபிகை 


வா 


469. ஒருவன் உழைக்க உலகம் தழைக்கும் 

அருவ நிலையை அறியின்- திருவின் 
நிலையமாய் நின்று நிலவும் தொழிலின் 
தலைமை தெரியும் தனி . 

இ - ள் 
இறைவன் ஒருவன் உழைத்து வா எல்லா உலகங்களும் 
தழைத்து வருகின்றன . ஆகவே தொழிலின் அருமை பெருமை 
ககள் உணர்ந்து அதனை உரிமையோடு எவரும் செய்து 
வேண்டும் என்பதாம் . 

ஊக்கம் , உழைப்பு , உறுதி , முயற்சி என்னும் மொழிகள் 
சீவர்களுடைய உயர்ச்சி நிலைகளை உணர்த்தி வருகின்றன . கடலில் 
எழுகின்ற அலைகள் போல் எழுச்சிகளும் இயக்கங்களும் உடலின் 
இயற்கைகளாய் ஓங்கியுள்ளன. தொழிலில் இயங்கி வரும் அளவே 
மனிதனிடம் எழிலும் இன்பமும் விளங்கி வருகின்றன , 

தொழில் செய்யவே மனிதன் தோன்றியுள்ளான் என்பதை 
அவனுடைய உடலுறுப்புக்கள் நன்கு உணர்த்தி நிற்கின்றன . 
உலகம் நடைபெற்று வருதலை ஓர்ந்து நோக்கின் உயிர்களின் 
இயல்புகளும் தொழில்களின் தொடர்புகளும் வழி முறைகளும் 
தெளிவாகத் தேர்ந்து கொள்ளலாம் . 

உலகம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே யிருக்கின்றது . 
இயற்கை என்றும் அதிசய நிலையில் இயங்கி வருகின்றது அதன் 
கதி வேகங்கள் மதியூகங்களாய் மருவி மிளிர்கின்றன . 

கதிரவன் உதயமாய் ஒளி செய்கின்றான் ; காற்று வீசுகின் 
றது ; கடல் ஒலிக்கின்றது . எல்லாம் இயற்கை நியமங்களாய் 
யாண்டும் இயங்கிச் செயற்கை நிலைகளை விளக்கி வருகின்றன . 

படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று தொழில் 
களையும் கடவுள் இடையறாது செய்து வருதலை உலக 

நடையால் 
நாம் ஓர்ந்து வருகின்றோம் . 

கடவுளை இங்கே ஒருவன் என்றது எங்கும் என்றும் தனி 
முதல் தலைவனாய் நின்று வருதல் கருதி , இறைவன் ஏகன் ஆய் 
நின்று சீவ கோடிகளையும் அண்ட கோடிகளையும் இயக்கிய ருளு 
கின்றான் . அவன் ஆட்ட உலகம் ஆடி வருதலால் நாடகத்தொழி 
லன் எனப் பாடல் மிகப் பெற்றான் , 


47 . 


தொழில் . 


955 


முத்தொழிலின் வினைமுதல் நீ ; மூவர்க்கும் முழுமுதல் நீ ; 
எத்தொழிலும் இறந்தோய் நீ ; இறவாத தொழிலினை நீ . 

(சிதம்பரச் செய்யுட் கோவை ) 
கடவுள் என்றும் உயர்ந்த தொழிலாளி என்பதை இங்கே 
உணர்ந்து கொள்கின்றோம் . யாதொரு குறையுமின்றி எல்லாம் 
நிறைந்துள்ள ஆண்டவனே இவ்வாறு தொழில் செய்து வருத 
லால் தொழிலுக்கும் உலகிற்கும் உள்ள உறவுரிமை யுணரலாகும் . 

ஒருவன் உழைக்க உலகம் தழைக்கும் . 

என்றது இவ்வுலகம் யாதும் நிலை குலையாமல் யாண்டும் வள 
மாய்ச்செழித்து வரும் நிலைமை தெரிய வந்தது . 

அருவமான பரமனே தொழில் செய்யும் பொழுது உருவ 
முடைய உயிரினங்கள் எவ்வளவு உரிமையோடு கருமங்களைச் 
செய்யக் கடமைப் பட்டுள்ளன ! என்பதை உறுதியுடன் ஓர்ந்து 
கொள்ள வேண்டும் . 
" நமே பார்த்தாஸ்தி கர்தவ்யம் த்ரிஷ லோகேஷு கிஞ்சந 
நாநவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. ) 

(கீதை , 322 ) 
" அருச்சுன ! எனக்கு மூன்று உலகங்களிலும் யாதொரு கட 
மையும் இல்லை . எல்லாச் செல்வங்களையும் பெற்றுள்ளேன் ; எனி 
னும் தொழிலை நான் உரிமையோடு புரிகின் றேன " எனக் கண்ணன் 
வ்வண்ணம் விசயனிடம் கூறியுள்ளார் . 

தனக்கு உரிய கருமத்தை விசயன் உறுதியாகச் செய்ய 
வேண்டும் என்று கருதி அவனுக்கு இவர் யுத்திகளை விரித்துக் 
காட்டிப் புத்தி போதித்து வரும் நிலை உய்த்துணரத் தக்கது . 

கருமத்தைக் கைவிடின் அவன் தருமத்தை இழந்தவனாய்த் 
தாழ்ந்து படுகின்றான் . அரசனாய்ப் பெரிய திருவினை 

அடைத் 
திருந்தாலும் அவனும் உரிய தொழிலைச் செய்து வர வேண்டும் ; 
செய்யாமல் சோம்பியிருந்தால் தன் பதவியை இழந்து அ 

அவன் 
பாழ்பட நேர்கின்றான் . செயல் விளைந்து வரும் அளவே பயன் 
வளர்ந்து வருகின்றது . 

திருவின் நிலையம் . 

என்றது தொழில் இலட்சுமிக்கு உறைவிடம் என்னும் உண் 
மையை உணர்ந்து கொள்ள வந்தது . செல்வத்தை எல்லாரும் 


956 


தரும தீபிகை 


விரும்புகின்றனர் ; ஆனால் அது விரும்பி ஒளிந்திருக்கும் டத் 
தைத் தெளிவாக அறிந்து கொள்ளாமையால் கருதிய பலன் கை 
கூடாமல் வறிதே அலைந்து திரிகின் றனர் . 

நல்ல தொழிலைக் கைக்கொண்டு அதனைக் கண்ணும் கருத்து 
மாய்ச் செய்துவரின் அவனிடம் எல்லாச் செல்வங்களும் கண் 
ணோடி வந்து சேர்கின்றன . கரும வீரன் தரும் நீரனாய் வருத 
லால் அவனிடம் அரிய மகிமைகள் பெருகி நிறைகின்றன . 

ஊக்கி உழைப்பவனுக்கே தெய்வம் பாக்கியங்களைக் கொடுத்து 
எவ்வழியும் செவ்வையாகப் பாராட்டி வருகின்றது . 

“ His hidden meaning lies in our endeavours ; 
Our ualours are our best Gods >> 

[ Bonduca] 
“ கடவுள் கருணை நம்முடைய முயற்சிகளில் இருக்கிறது ; 
நம் வினையாண்மைகளே நமது மேலான தெய்வங்களாம் 
னும் இது இங்கே அறியவுரியது . ( Fletcher) பிளெச்சர் என்ற 
மேல் நாட்டுக் கவிஞர் இங்கனம் கூறியிருக்கிறார் . இதனால் 
மனிதனுடைய உறுதி ஊக்கங்களையும் தொழில் முயற்சிகளையும் 
குறித்து அவர் கருதியுள்ள உண்மை தெரியலாகும் . 

திருவின் நிலையமாய் , தெய்வத்தின் உருவமாய்த் தொழில் 
மருவியுள்ளது ; அதனை உரிமையோடு தழுவி உயர் நலம் பெறுக . 


என் 


( ய , 


470. மனித உலகம் மதிப்புறுவ தெல்லாம் 

இனிய தொழிலின் இயல்பால் - மனிதன் தான் 
செய்யும் தொழிலளவே சீர்மை மழைமுகில் நீர் 
பெய்யும் அளவே பெறும் . 

இ - ள் 
மனித உலகம் மதிப்பாய் மாண்புறுவது எல்லாம் இனிய 
தொழிலின் இயல்பினாலேயாம் ; மழை பெய்யும் மேகங்கள் மேன் 
மையுறுகின்றன ; அவ்வாறே தான் செய்யும் தொழிலின் அளவே 
எவனும் சீர்மை பெறுகின்றான் என்க . 

கடவுளும் ஒரு தொழிலாளியாய் நின்று ஒழியாமல் வேலை 
செய்து வருகிறார் , மனிதன் அதனைச் செய்த போது தான் புனித 
முடையனாய் இனிய பயனை அடைகின்றான் . செய்யாது நின்றால் , 


47. தொழில். 


957 


எனபது 


வையம் அலனை வைய நேர்கின்றது ; தெய்வ கோபமும் சேர் 
கின்றது . வெய்ய துயரங்கள் விளைந்து விடுகின்றன . 
உண்ணுகின்ற எவனும் உழைக்க 

வேண்டும் 
இயற்கை நியமா , இந்த விதியை மீறி உண்டு வருகின்றவன் முடி 
கரும் 

ம தேவதை முன்னிலையில் உறுதியாகத் தண்டனைக்கு 
வருகின்றான் . உறுவதை உணர்ந்து உயிர் வாழ்வு புரிக . 

நாளும் நாம் உண்ணுகின்றோம் ; அவ் வுணவு எங்கிருந்து 
வரும் ? எப்படிக் கிடைக்கும் ? எவ்வாறு பெறுகின்றோம் ? இவ் 
வாறு ஒவ்வொருவரும் சிறிது உசாவ நேர்ந்தால் உழைக்க வேண் 
டிய கடமையையும் உரிமையையும் உணர்ந்து கொள்வர் . 

உழைக்கும் ஒருவனே உண்ண உரியன் ; 
அழைக்கும் அவனை அறமும்- பிழைக்கும் 
வழிதெரிந்து வாழ்வதே வாழ்வாம ; வழுவின் 
பழிவிரிந்து பாடம் படும் . 

இதனை விழி திற * து நோக்கிப் பொருளமைதிகளை உரிமை 
யோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் . உழையாமல் உண்பது பழி . 
யாய் வருதலால் அவ் வழியில் இழிவது அழிவாகின்றது . 
கடமையை உணர்ந்து செய்கின்ற மனிதன் புனிதனாய் உயர்ந்து 
கொள்கின்றான் , உணராமல் மடிந்திருப்பவன் பழியனாய் இழிந்து 
கழிகின்றான் . செயல்கள் ஒழியின் மயல்கள் விளைகின்றன . 

கண்கள் காண்கின்றன ; காதுகள் கேட்கின்றன ; கால்கள் 
நடக்கின்றன , 13: ககள் வேலை செய்கின்றன . தத்தமக்குரிய தொ 
ழில்களை இவ்வாறு செய்து வந்த போது தான் உறுப்புக்கள் சிறப் 
பும் சீர்மையும் தெளிவும் தேசும் பெறுகின்றன , செய்யாது நின் 
றால் குருடு செவிடு நொண்டி முடம் என அவை இழிந்து படு 


தன 


கின்றன . 


தனக்கு உரிய 

ய கடமையைக் கருதிச் செய்த அளவுதான் 
மனிதன் மதிப்பும் மாண்பும் பெறுகின்றான் . செய்யாது ஒழியின் 
சீர்மை குலைந்து போகின்றான் . 

பல கருவிகளும் உரிமையாகத் தொழில் செய்த போது தான் 
ஒரு எந்திரசாலை அரிய பொருள்களை அற்புதமாக விளைத்து அதி 
சப மகிமையோடு துதி செய்யப் பெறுகின்றது . அவ்வாறே மக் 


958) 


தரும தீபிகை 


களும் தத்தம் கடமையை உணர்ந்து ஒக்க நின்று தொழில் 
செய்து வரின் உலகம் உயர் வளங்கள் நிறைந்து ஒளி மிகுந்து 
விளங்கும் . 

பாட்டாளி மக்களைக் கண்ட போது தான் தன் பிள்ளைகள் 
என்ற பூமீதேவி உள்ளம் உவந்து கொள்ளுகின்றாள் . 

தச்சன் மா வேலை செய்கிறாள் , கொல்லன் இரும்பு வேலை 
புரிகின்றான் , சிற்பி கல் வலை செய்கின்றான் , கன்னான் பாத்திரங் 
களை வார்க்கின்றான் , சேணிகன் ஆடைகளை நெய்கின்றான் , உழவன் 
உழுது பயிரிடுகின்றான் இன்ன வாறு தொழிலாளர்கள் யாண்டும் 
உரிமையோடு ஊக்கி உழைத்து வருதலினாலே தான் இவ் வுலகம் 
பெருமையோடு செழித்து வருகின்றது . 

உழைப்புகள் உலகை உயிர்ப்பித்து வருகின்றன . 

தனக்கும் பிறர்க்கும் பயன்படும் படி தொழில்கள் தோய்ந்து 
வருதலால் அவை மனிதனுக்கு எவ்வழியும் இசையும் இன்பமும் 
ஈத்து வருகின்றன . சேவை பணி தொழில் தொண்டு என்பன 
பல பண்பாடுகளையுடையன . பயனுடைய செயல் மனிதனை மய 
னுடையனாக்கி வியனுறச் செய்கின்றது . 

மேகம் மழை பெய்வதால் மேன்மை யுறுகின்றது . 
மனிதன் தொழில் செய்வதால் மகிமை யு . கின்றான் . 

தொழில் செய்வா தவன் மழை பெய்யாத வறண்ட மேகம் 
போல் மதிப்பிழந்து போகின்றான் . தொழிலாளியை ழை முகி 
லோடு ஒப்ப வைத்தது உலகம் 5 லம் உற உதவி வருதல் கருதி . 

மேகத்தின் நீர்மை . 
" மாரி வழங்குதல் மாறாமே , கைம்மாறு 
காரியம் என்று கருதாமே . - பாரில் 
துளிக்கின்ற தண்ணந் துளியமுதம் நல்கி 
அளிக்கின்ற கொண்மூ அரசே ! -களிக்கின்ற 
5 மேலுலகம் ஏறி விரிஞ்சன் நாமம் படைத்து 
நாலு திசைமுகமும் நண்ணுதலால் , -மாலுமாய் 
நீல நிறமாகி நிறைகமலக் கண்ணாகிக் 
கோல வளையாழி கொள்கையால்- சூலம் 
விரவிய பாணியாய் மின்னை இடம் தாங்கி 
10 அரவம் அணியும் அழகால் - வரமளிக்கும் 


47 . 


தொழில், 


959 


எத்தே வருக்கும் இறைவராய் மேலாய 
முத்தே வருநிகரா மூர்த்தியே ! -மைத்தகன்ற 
வானத்து ளேபிறந்து வானத்துளே தவழ்ந்து 
வானத்து ளேவளரும் வானமே ! -- வானத்து 
15 வேலைவாய் நீர் அருந்தி வெற்பில் அரசிருந்து 
சோலைவாய்க் கண்படுக்கும் தொன்றலே! - ஞாலமிசைத் 
தானமும் மெய்யும் தருமமும் கல்வியும் 
மானமும் தானமும் மாதவமும் - நானக் 
கருங்கொண்டை மங்கையர் தம் கற்பும் நிலை நிற்பது 
20 அருங்கொண்டலே உனைக்கொண்டன்றோ- நெருங்கும் உவர் 

ஆழிநீர் துய்ய அமுதநீர் ஆன துவும் 
வாழிநீ யுண்ட வள மன்றோ - தாழுமடி 
ஆவும் சிந்தாமணியும் அம்புயமும் சங்கமும் 
காவும் பணியவுயர் கார்வேந்தே ! " ( மேகவிடுதூது ) 

மேகத்தின் பான்மை மேன்மைகளைக் குறித்து வந்திருக்கும் 
இந்தப் பாசுரம் இங்கே கூர்ந்து சிந்திக்கத் தக்கது . பல வகையி 
லும் பயன்பாடுடையதாய் உலகம் நலமுற உதவி வருதலால் 
மழை முகிலை விழுமிய அமுதம் என யாவரும் போற்றி வருகின் 
றனர் . இனிய நீர்மைகள் எங்கும் இசை பெறுகின்றன . 

உரிய தொழிலைச் செய்து வருகின்றவன் உலகிற்கு இனிய 
நீரனாய் இசைதலால் நீர் பொழியும் புயலோடு ஈண்டு நேர் எண்ண 
நேர்ந்தான் . கருமம் மனிதனைத் கருமவான் ஆக்கிக் கதிகாணச் 
செய்கின்றது . கடமையை எவ்வழியும் கருதிச் செய்க , 


இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
தொழில் உயிர் வாழ்க்கைக்குத் துணை . 
அதனை உடையவர் உயர்ந்து திகழ்கின்றார் . 
இழந்தவர் இழிந்து கவல்கின்றார் . 
தொழிலால் உலகம் நடந்து வருகின்றது . 
வினை செயல் அளவே வியனும் பயனும் . 
உடலும் ... ணர்வும் உழைக்க உயரும் . 
எவ்வழியும் தொழில் செய்ய வேண்டும் . 
கருமம் புரியின் தருமம் விளையும் . 
கடவுளும் தொழில் செய்கின்முர் . 
உரிய தொழிலை உவந்து செய்க . 

சஎ -வது தொழில் முற்றிற்று . 


நாற்பத்தெட்டாம் அதிகாரம் . 


சோம்பல் . 


அஃதாவது யாதொரு முயற்சியும் செய்யாமல் அவமே 
அயர்ச் திருப்பது . தொழிலின் உயர்வை முன்னர் அறிந்தோம் ; 
அதனை வழுவ விட்டு இழிவாய் மடி மண்டி யிருக்கும் பழிநிலையை 
உணர்த்துகின்றமையால் அதன்பின் இது வைக்கப்பட்டது . 
471. உண்ண உணவும் உடுக்க உடையுமயல் 

பண்ண அமர்ந்து படிந்துண்டு-- திண்ணமுடன் 
ஓர்தொழிலும் செய்யாமல் உள்ளம் மடிந்திருத்தல் 
பாரிழவே யாகும் பழி . 

( க ) 
-ள் 
தமக்க உரிய உணவும் உடையும் பிறர் உழைப்பால் வர 
அவற்றை உண்டு உடுத்து ஒரு தொழிலும் செய்யாமல் சோம்பி 
பிருப்பவர் இவ் வுலகிற்குப் பெரிய பாரம் ஆவர் என்பதாம் . 

இது சோம்பல் தீம்பு சல்கின்றது . 

எண்ணமும் பேச்சும் செயலும் மானிட உரிமைகளாய் மரு 
வியுள்ளன . சிலர் எண்ணத்தால் வாழுகின்றனர் ; சிலர் பேச்சால் 
வாழுகின்றனர் ; பலர் செயலால் வாழுகின்றனர் . இவை யாவும் 
நல்ல முறையில் தொழிற்படும் போது நலம் பல காண்கின்றன . 
தம்முடைய சீவிய வாழ்வை நடத்தச் சீவ கோடிகள் எ 

எவ் 
வழியும் உழைத்தே வருகின்றன . அந்த உழைப்புகள் பல 
களாய் விசித்திர நிலைகளில் விரிந்து நிற்கின்றன . 

மனிதன் பிறந்துள்ள இந்த உலகத்திற்குக் கரும பூமி என்று 
பெயர் . உழைத்து வாழவே அவன் இங்கே வந்துள்ளான் என்ப 
தை இப் பெயர் நன்கு உணர்த்தியுள்ளது . 

தன்னிடம் தோன்றினவன் தனக்கு உரிய கருமத்தைச் 
செய்யவில்லையானால் அவனை அன்னியனாக வெறுத்து இவ்வுலகம் 
அவனுக்கு இன்னல் பல விளைத்து இழித்து விடுகின்றது . 

தினமும் உண்ணும் இயல்பில் மனிதன் தோன்றி யிருப்பது 
நாளும் அவன் உழைக்கஉ.ரியவன் என்பதை உணர்த்தி நிற்கின்றது . 


48. சோம்பல் . 


961 


உணவும் உடையும் மனிதனுக்கு உயிரும் உடலும் போல் 
தொடர்புற்றிருக்கின்றன . அவை உழைப்பால் வருகின்றன . அந்த 
உழைப்புகளை நேரே செய்யாது போயினும் வேறே எவ்வகையி 
லாவது அவன் செய்ய வேண்டும் . அவ்வாறு செய்யவில்லையானால் 
அவன் பெரிய கடனாலி ஆகின்றான் . உரிய கடமையை இழந்து 
விட்டு நெடியகடனாளியாய் இழிந்து படுவது கொடிய மடமையாம் . 

தான் பாடுபடாமல் இருந்து கொண்டு பிறர்பாட்டால் வரு 
வதை ஓடி உண்பது பெரிய கேடு ஆதலால் அந்தக் கேட்டாளன் 
பாட்டாளி மக்களுக்குப் படு வூழியனாய் முடிகின்றான் . முடிவை 
உணராமல் மூடக் களிப்பு மூடி நிற்கின்றது . 

ஓர்தொழிலும் செய்யாமல் உள்ளம் மடிந்திருத்தல் 
பாரிழவே ஆகும் பழி . 

ஒரு தொழிலும் செய்யாமல் இருப்பவனைப் பல இழிவுகள் 
பற்றிக்கொள்கின்றன . அந்தப் படுகுழிகளிலிருந்து வெளி வர 
இயலாமல் அவன் விளிந்தே போகின்றான் . 

சோம்பல் உள்ளத்தில் புகுந்தவுடனே உணர்வும் உயிரும் 
ஒளியிழந்து போகின்றன . போகவே பழி வழிகளில் புகுந்து 
சோம்பேறி பாழ்பட நேர்கின்றான் . மடியின் வழியாகவே எல் 
லாக் கேடுகளும் குடி புகுகின்றன . 

* Idle man s brain is Satan s workshop ," ) 

“ சோம்பேறியின் மூளை தீமையின் நிலைக்களம் " என இது 
குறித்துள்ளமையால் மடியால் விளையும் குடி கேடுகளைக் கூர்ந்து 
ஓர்ந்து கொள்ளலாம் . உரிமைகள் ஒருவின் கொடுமைகள் மருவு 
கின்றன . 


நல்ல தொழில்களில் செல்லாதபோது மனிதனுடைய மனம் 
பொல்லாத வழிகளில் போக நேர்கின்றது ; கோவே பழியும் பாவ 
மும் சேருகின்றன ; சேரவே அவன் இழிவாய் அழிவுறுகின்றான் . 

தானும் இழிந்து பிறர்க்கும் இடையூறாயிருத்தலால் மடியன் 
வாழ்வு உலகிற்குக் கொடிய கேடாய் மூண்டு நெடிய சுமையாய் 
நீண்டுள்ளது . 

மாண்டு மடிந்து போன சவங்களினும் மடியில் 
மூண்டுள்ளவர் ஈண்டுப் பெரிய அவங்களாய் நெடிது நீண்டுள்ளனர் . 

121 


962 


தரும தீபிகை 


ஊர்வம்புகள் பேசல் , ஊமைக் குறும்புகள் காட்டல் , கோள் 
மூட்டல் , குத்திரங்களை நாட்டல் , குரோதங்களை நீட்டல் முதலிய 
கொடிய புலைகள் எல்லாம் மடியர் வாயிலிருந்தே விளைந்து வரு 
கின்றன. மடியன் கொடிய குடிகேடன் ஆகின்றான் . 

ஒரு சோம்பேறி இருந்தால் அந்த ஊர் பாம்பேறிய புற்றைப் 
போல் பாழடைய நேர்கின்றது . தன்னைப் பிடித்த சோம்பல் பிற 
ரையும் பிடிக்கும்படி செய்து விடுதலால் சோம்பேறி ஒரு கொடிய 
தொத்து நோய் போல் சமுதாயத்திற்குத் துயரை விளைத்து வரு 
கிறான் என அயர்லாந்து தேசத்து அறிஞர் ஒருவர் அரச சபை 
பில் ஒருமுறை பேசியிருக்கிறார் . 

வருவாய்க்குரிய துறைகளை விரித்துப் பொருள் வளங்களைப் 
பெருக்கி நாட்டை.. எல்லா வழிகளிலும் உயர்த்த வேண்டும்என்று 
ஊக்கியுணர்கின்ற அரசியல் நிபுணர்கள் சோம்பர்களை இழிந்த 
தீம்பர்களாகவே யாண்டும் எள்ளி இகழ்ந்துள்ளனர் . 

வேலை செய்கின்ற தொழிலாளியிடம் ஒரு சோம்பேறி 
காலையில் வந்து சேரின் அன்று அவன் வேலை தொலைத்தது . வீண் 
பேச்சுகளைப் பேசித் தொழிலாளியின் கவனத்தைச் சிதைத்து 
விடுவன் ஆதலால் அவன் உழைப்பு ஒழிந்தது ; பிழைப்பும் பிழை 
யாயது . ஒரு மடியனால் பலர் மிடியர் ஆக சேர்கின்றனர் . 

கொடியநோய் குட்டம் கொலை புலையில் தீதே 
மடியன் நிலைமை மதி . 

பிறந்த நாட்டுக்குப் பெரும் பாரமா யிருத்தலால் மடியன் 
இருந்து வாழ்வதினும் இறந்து போவது நல்லதாயது . 

சிறந்த மனிதனை இழிந்த நடைப்பிணமாக்கி எவரும் 
வெறுக்கும்படி பல வகையிலும் இழிவு செய்து வருதலால் அந்த 
ஈனச் சோம்பலை ஒழிக்து யாண்டும் ஊக்கமும் உறுதியும் கொண்டு 
மேல்நோக்கி முயன்று ஆனவரையும் மானமுடன் வாழவேண்டும் 
என்பது கருத்து . சீர்மையுடைய வாழ்வு சிறப்படைகின்றது . 

எண்ணி முயலும் இயலளவே எவ்வுயிரும் 
கண்ணியம் காணும் கனிந்து . 
சோம்பி நில்லாதே ; துணிந்து முயன்று உயர்ந்து செல்லுக . 


48 . 


சோம்பல் . 


963 


472. தந்தை முதலானோர் தாம்படைத்து வைத்த நிதி 

எந்த அளவில் இருந்தாலும் - சொந்தமுடன் 
தானே முயன்றுண்ணும் தன்மை யுடையானே 
மான முடைய மகன் . 


-ள் 


எவ் 


வளவு 


சுகமாக வா 


தன்னுடைய முன்னோர்கள் தேடிவைத்த பொருள்கள் 

நிறைந்திருந்தாலும் தானாகவே முயன்று வருகின்ற 
அவனே உயர்ந்த குலமகன் ஆவன் என்பதாம் . 

இது உழைத்து உண்பதே உயர்வு என்கின்றது . 

சோம்பி நில்லா சே ; யாண்டும் ஊக்கி முயல் என்று சொல் 
லவே ஏழைகள் தாம் பாடுபட வேண்டும் ; செல்வ வளம் உள்ள 
வர்கள் சும்மா இருந்து 

பாழலாம் என்பாரை நோக்கி 
இவ் வெண்பா வந்துள்ளது . 

மானமும் ஞானமும் மனிதனுக்கு உயர்வையும் ஒளியையும் 
உதவியருளுகின்றன . உணர்ச்சியுடன் ஒழுகி வரும் அளவே மதிப் 
புகள் தழுவி வருகின்றன கன கடமையை உணர்ந்து செய்யாத 
பொழுது எவனும் மடமையாய் இழிந்து படுகின்றான் . தேக யாத் 
திரையில் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டிய உரிமைகள் பல 
செறிந்திருக்கின்றன . உரிய தெளிவு இனிய ஒளி ஆகின்றது . 

தனக்குரிய கருமங்களை நாளும் கருதிச் செய்துவரின் அந்த 
மனிதனை நாடிப் பெருமையும் இன்பமும் ஓடி வருகின்றன . 

முன்னோர் ஈட்டிய பொருள்கள் எவ்வளவு நிறைந்திருந்தா 
லும் தனக்கும் ஈட்டத்தெரியும் எனத் தன் ஆண்மையை உலகம் 
தெரியக் காட்டி ஒழுகும் போது தான் அவன் சிறந்த குல மகனாய் 
உயர்ந்து விளங்குகின்றான் . 

உரிய தந்தை வழி வந்தது ஆயினும் அப்பொருளும் ஓரளவு 
அன்னியமே . அது வீணே சிதைந்து 

போகாமல் பாதுகாத்து 
அறநெறிகளில் பயன்படும்படி ஆற்றி வருவதே ஏற்றமாகும் . 

தந்தை உரிமையோடு தந்த பொருளுக்குத் தான் ஒரு தரும 
கருத்தாவே என்று எந்த மகன் கருதி ஒழுகுகின்றானோ அந்த 
மைந்தனைத் தரும் தேவதையும் கரும் தேவதையும் விழைத்து 
நோக்கி உவந்து கொள்ளுகின்றன ; உதவிகள் செய்கின்றன . 


காக 


உலக 


உலகம் 
964 

தரும தீபிகை 
தான் உழையாமல் இருந்து கொண்டு பிறர் உழைத்து வந்த 
றது . மான உணர்ச்சியின்றி ண்பது ஈன 

விலங்கின் செயலாய் 
இழிந்து படுகின்றது . ஓராத வாழ்வு தீராத தாழ்வாகின்றது . 

உழை ! உண் ! என்னும் இந்த இரண்டு மொழிகளும் இயற் 
கை அன்னையின் இனிய ஏவல்களாய் என்றும் ஒலித்து வருகின் 
றன . உழைப்பவனே தனக்குரிய அருமைப் பிள்ளை என 
மாதா அவனை உ வந்து நோக்கி உள்ளம் களிக்கின்றாள் . 

கருவிலே திருவுடைய அரசரும் உழைக்க வேண்டும் என்ப 
தே இயற்கை விதி ஆதலால் உழைப்போடு மனிதனுக்கு அமைக் 
துள்ள உறவுரிமையை உணர்த்து கொள்ள வேண்டும் . 

இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த 
வகுத்தலும் வல்ல தரசு . 

( குறள் 385 ) 
இத்தகைய செயல்களையுடையவனே உத்தம அரசன் என் 
இஃது உணர்த்தியுள்ளது . எவ்வளவோ செல்வங்கள் நிறைந் திருக் 
தாலும் அரசன் இவ்வாறு தொழில் செய்ய வேண்டியவனாகின் 
றான் . இயற்றல் என்றது பொருள்கள் நிரந்தரமாய்ச் சுரத்து வரு 
தற்குரிய வழிகளை உளவாக்கிக் கொள்ளுதல் . தொழில் துறை 
களில் அரசன் என்றும் விழிப்புடையனாய் இருக்க வேண்டும் 
என விதித்துள்ள நியமங்கள் நுனித்துணரத் தக்கன . பொருளை 
ஆக்கவும் தொகுக்கவும் காக்கவும் வகுக்கவும் வல்லவனே அரசன் 
என்ற தனால் அவனது வன்மையும் தன்மையும் உண்மையும் 
உல்லாசமாய் அரியணையில் வீற்றிருப்பது தான் அரச பதவி 
என்று எண்ணாதே ; இவ்வளவு கடமைகளைச் செவ்வையாகச் 
செய்வதே என அவனது தொழில் மாட்சிகள் 

காட்சிக்கு 
வந்துள்ளன . கரும நிலை அளவே பெருமைகள் நிலவுகின்றன . 

தான் வருந்திச் சம்பாதித்த பொழுதுதான் பொருளின் 
அருமையை ஒருவன் நன்கு உணர்வான்; உணரவே உரிமையோடு 
பேணுவான் ; அருமை சணுவான் ; பெருமையும் காணுவான் . 

தான் தேடாப் பொன்னுக்கு மாற்றும் இல்லை ; உரையும் 
இல்லை ” என்பது ஒரு பழமொழி , பல பொருள்களை அதி விநய 
மாய் இது விளக்கிக் கொண்டிருக்கின்றது , 


பாக 


. 


பொர் 48. சோம்பல். 

965 
தானாக உழைத்து ஈட்டாதவரே பொருள்களை வீணாகச் 
செலவு செய்ய நேர்கின்றனர் . களவு கொள்ளைகளில் கவர்ந்தவற் 
றைக் கள்ளர்கள் கையாளுவது போல் பிதிரார்ச்சிதமாய் வந்த 

. 
டையும் உழைப்பின் உயர்வையும் உணராமையால் செலவைப் 
பிழை வழிகளில் பெருக்கிப் பழிகளை வீட்டிக் கொள்ளுகின்றனர் . 

உழையாமல் சோம்பியிருக்கும் ஏழையினும் செல்வமுள்ள 
சோம்பேறி மிகவும் தீயவனாகின்றான் . குடி கத்தி பழிபாவங்கள் 
யாவும் அவனிடம் குடி கொண்டு நிற்கின்றன . எழை சோம்பி 
யிருப்பதினும் செல்வன் சோம்பி யிருப்பது கொடிய தீமையாம் . 

தொழில் செய்யாமல் இருப்பதிலேயே எல்லாப் பிழைகளும் 
வந்து ஏறுகின்றன . அந்தப் பொல்லாத நிலைமையை விழியூன்றி 
நோக்கி வழி தெரிந்து கொள்வது பழி நீங்கியபடியாம் . 

தானே முயன்று உண்ணும் தன்மையுடையானே 
மானம் உடைய மகன் . 
கல்ல மானியின் இயல்பை இது உணர்த்தியுள்ளது . 

முயலாமல் அயர்ந்து சோம்பேறியா யிருப்பது ஈனம் ஆத 
லால் முயன்று உண்பது மானம் என வந்தது .. 
உண்ண வேண்டிய உண 

சவு 

நிலயையும் உயிர் வாழ்க்கை 
வகையையும் கண்ணி 

யுணர்ந்தவன் கண்ணியம் பெறுகின்றான் ; 
னது அபர்ந்தவன் மண்ணயிழிகின்றான் . 

ஆண்மையாளனாய்ப் பிறந்திருந்தும் வினை செயல் வகையை 
மறந்து மனம் மழுங்கியிருப்பதால் மனிதன் மாண்பிழந்து டோ 
கின்றான் ; பொருள் இருந்தாலும் மருளுடையனாய் இருள் 

டைந்து நிற்கின்றான் . அந்த இழிவு நிலையை விழி தெரியாமை 
யால் தானும் ஒரு பெரியவனாகவே கருதி அவன் களி மிகுத்துள் 
ளான் . உணர்ச்சியுள்ளவன் உறுதியுண்மைகளை உணர்கிறான் . 

தான் உழையாமல் உண்பது உணனவு ஆகாது என்க . 

ஒரு பெரிய செல்வன் ; நிலபுலங்களும் பொருள் வளங்களும் 
நிறைய வுள்ள வன் . சஎலாம் தந்தை வழி வந்தன . தான் பாதும் 
உழையாமல் பாக போக்கியங்களை அவன் ஏகமாய் அனுபவித்து 
வந்தான் வருங்கால் அங்கே ஒரு புலவர் வந்தார் . அவர் சிறந்த 


எண் 


அை 


966 


தரும தீபிகை 


கவிஞர் . எல்லாருக்கும் நல்ல உறுதி நலங்களை இனிது போதிக் 
கும் இயல்பினர் . தன்னலம் கருதாதவர் ஆதலால் மன்னரையும் 
மதியா தவர் ; யாண்டும் இதமே சொல்பவர் ; அவரை அச்செல்வன் 
கண்டான் . உவந்து உபசரித்து விருந்துக்கு அழைத்தான் . அவர் 
இசைத்தார் , விருந்து நடந்தது . தனியே அமர்ந்து பேசிக் கொண் 
டிருந்தார் . யாதும் உழையாமல் சுக சீவியாயிருந்து வருகின்ற 
அவனது நிலைமையைத் தெரிந்து புலவர் விநயமாக அறிவு கூற 
சேர்ந்தார் . அவர் கூறிய முறை சீரிய சீறையும் கூரிய சுவையும் 
உடையது . அயலே வருகின்றது . 
புலவர் - தாங்கள் எப்பொழுதும் உண்பது பழையது தானோ? 
செல்வர் : - இல்லை ; இரண்டு நேரமும் சமையல் உண்டு ; எப்பேச 

தும் சடுசாதமே சாப்பிடுவது வழக்கம் . 
புலவர் : அப்படித் தெரிய வில்லையே . 
செல்வர் : - ஏன் ? இப்பொழுது நாம் உண்டது சுடுசாதம் இல்லையா ? 
புலவர் : - இல்லவே இல்லை ; பழையதே . 
செல்வர் : - என்ன இப்படிச் சொல்லுகிறீர்கள் ! 
புலவர் : - நான் உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறேன் . 

இதைக் கேட்டதும் அச் செல்வன் திகைத்தான் . புலவர் 
நகைத்தார் . நீர் ஒரு தொழிலும் செய்யாமல் , தும் முன்னோர் 
தேடி வைத்ததைச் செலவழித்து வருகிறீர் ; உமது முயற்சியால் 
புதிதாக யாதும் ஈட்டாமல் அந்தப் பனழையதையே உண்டு வருத 
லால் பழையது எனப் பழமையின் கிழமை தெரியச்சொன்னேன் ; 
அந்த உண்மையைக் கண்டு தெளிந்து நீர் ஏதேனும் ஓர் முயற்சி 
யைக் கைக் கொள்ள வேண்டும் என்று அவர் உணர்த்திப்போனார் . 

பழையதே உண்ணும் படியில் படிந்து 
பிழையதே என்பதும் பேணாய் - உழையதே 
நீண்டு வருகின்ற நீசம் தெரியாமல் 
பூண்டு வருதல் புலை . 

என அக் கவியரசர் இவ்வாறு போதித்துப் போகவே அச் 
செல்வன் சோம்பல் ஒழிந்து தொழிலில் முயன்று ஒளி பெற்று 
நின்றான் . தன் மானமுடைபவன் தனிமகிமை அடைகின்றான் . 


48. சோம்பல் . 


967 


473. ஊக்கி முயல்வான் உயர்ந்து புகழ்சிறந்து 

பாக்கியவான் ஆகும் படி பார்த்தும் - தூக்கமுற்றுச் 
சோம்பித் திரியும் சுமடன் புவிச்சுமையாய்க் 
கூம்பி யிருத்தல் கொடிது . 


உள்ளம் ஊக்கிமுயல்கின்றவர் உயர்ந்த பாக்கியவான்களாய்ப் 
புகழ் சிறந்து நிற்பதைப் பார்த்திருந்தும் சிலர் தூக்கமாய்ச் 
சோம்பித் திரிவது துயரம் என்பதாம் . 

து பாக்கியவானின் பான்மை கூறுகின்றது . 

புகழும் பொருளும் மனித வாழ்வில் உயர் நிலையினவாய் 
ஒளி புரிகின்றன . அவை வினையாண்மைகளால் விளைந்து வருகின் 
றன . எண்ணி முயன்றவர் ஏற்றம் மிகப் பெறுகின்றார் . எண்ணாது 
அயர்ந்தவர் எவ்வழியும் இழிந்து படுகின்றார் . 

வாழ்வும் தாழ்வும் மனிதனுடைய சூழ்வின் கண்ணேயே 
தோய்ந்து நிற்கின்றன . சூழாது சோம்பி நின்ற அளவு வாழ்வு 
தாழ்வாகின்றது . கருதி முயன்ற வழியே உறுதி நலங்கள் ஒளி 
பெற்று வருகின்றன ஏதாவது ஒரு தொழிலில் தோய்ந்த போது 
தான் உயிருணர்ச்சி எழுச்சியாய் உயர் நிலையை அடைகின்றது . 

ஊக்கம் என்னும் சொல் உயர்ந்த நோக்கங்களை உணர்த்தி 
யுள்ளது . சீவ ஒளியாய் உள்ளிருந்து சிறந்த நலங்களை விளைத்து 
வருதலால் அது மனிதனுக்கு ஒரு தேவ சம்பத்தாய் அமைக் 
திருக்கின்றது . 

தூக்கம் என்பது தொழில் செய்யாமல் சோம்பியிருப்பது . 

மடி மண்டி அசதியாயிருக்கும் இந்த இழி நிலை தான் மனித 
வாழ்வைப் பழியில் ஆழ்த்திப் பாழ்படுத்தி விடுகின்றது . 

ஊக்கம் உயிர் வாழ்வாய் ஆக்கம் அருள்கின்றது . 
தூக்கம் செத்த வாழ்வாய் ஏக்கம் தருகின்றது . 
சோம்பித் திரியும் சுமடன் . 

தொழில் செய்யாமல் சோம்பி அலைகின்றவன் இவ்வாறு 
பழி நிலையனாய் இழி பெயர் அடைகின்றான் , சுமடன் = மூடன் , 
அறிவு இல்லாதவன் , உயர்வுக்கு உரியதொழிலை ஒழியவிட்டு மடிய 


968 


தரும தீபிகை 


னாய் இருப்பவனை மடையன் சின்றது மனிதத்தன்மையை இழந்து 
கடையன் ஆதல் கருதி . 

சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர் . ( ஔவையார் ) 

என்ற தனால் மடியரது இழி நிலை தெளிவாய் நின்றது . தேம் 
புதல் == வருந்துதல் , வாடுதல் . வாடி வருந்தும்படியான கெடு நிலை 
களைச் சோப்பல் விளைத்து விடுதலால் அது கேடு என வந்தது . 

தன்னை மருவின வரைப் பழி கேடுகளில் அழுத்தி இழிவு 
படுத்துகின்ற மடி யினை எவன் குடிகேடு என்று தெளிந்து கொள் 
கின்றானோ அவனே உயர்ந்த தொழிலாளியாய் ஒளி சிறந்து 
விளங்குகின்றான் . 

இரவும் பகலும் கருமமே கண்ணாய் உழைத்து வந்தவரே 
பல துறைகளிலும் உயர்ந்து தலைசிறந்து நிற்கின்றார் . உழையாமல் 
அயர்ந்து ஒடுங்கினவர் ஒளியிழந்து இழிந்து கெடுகின்றனர் . 

புவிச் சுமை என்றது பூமி பாசங்கள் என்றவாறு . 

சோம்பேறி ஒரு தொழிலும் செய்யாமல் உண்டு திரி தலால் 
உலக சமுதாயத்திற்கு அவன் ஒரு கொடிய நோயாய் முடிவாகி 
நின்றான் . ஒன்றுக்கும் உதவாமல் ஊனமுறுதலால் ஈனமாயினான் . 

சோற்றுக்குச் செலவு ; பூமிக்குப் பாரம் . என்னும் இப்பழ 
மொழி சோம்பேறிகளை நோக்கி எழுந்தது . 

ஆண்மையான நல்ல மனிதனைக் கீழ்மையாக்கிக் கெடுத்து 
விடுதலால் சோம்டல் பயங்கரமான ஒரு கொடிய சே நேரயாய் 
நீண்டு நிற்கின்றது . இனிமை காட்டி இழி துயரில் ஆழ்த்துகின்ற 
அந்த மாயப் பேயை பாண்டும் அணுகலாகாது ; அணுகின் அவ 
கேடுகளே பெருகி வாழ்வு பாழாகி விடும் . 

கூம்பி இருத்தல் கொடிது . 

உள்ளம் மழுங்கிச் சோம்பி யிருப்பதில் எள்ளல்கள் பல 
எய்தும் ஆதலால் அது கொடிது என வந்தது . 

ஈன மடியில் இழியின் இருமையும் 
ஊன மடைய வுறும் . 
இதனை ஞானமுடன் நயந்து தெளிக . 

அறிவு மழுங்கி அயர்ந்து நில்லாதே ; ஆள் வினையுடையனாய் 
வாழ்வினை உயர்த்தி நீள்புகழ் ஆற்றி நிலவரை நிலவுக . 


48 . 


சோம்பல் . 


969 


ஆண் பெண் 


474. ஆண் மகனாய்த் தோன்றியுமே ஆண்மை புரியாமல் 

வீணமகனாயச் சோமபி விளிகின்றாய் -மாணமரத்தில் 
புல்லுருவி போலிந்தப் பூதலத்தில் சோம்பேறி 
வல்லுருவம் அல்லல் வசை . 

இ - ள் 
சிறந்த ஆண்மகனாய்ப் பிறந்திருந்தும் ஆண்மையாய் வினை 
செய்யாமல் அவமே சோம்பி அயர்ந்திருப்பது நலல மரத்தில் ஓர் 
புல்லுருவி போல பொல்லா த புன மையாம என்க . 

என்னும் இருவகைக் கூறுபாடுகளும் சீவ 
கோடிகள எங்கணும் பவியுள்ளன . பறவை மிருகம் முதலிய 
தாழ்ந்த பிறவிகளிலும் ஆண்மைக்கு ஓர் மேன்மையுள்ளது . அதி 
கா , ஆற்றல்கள் எல்லாம் ஆணின் இடமே காணியாய்க் கலர் 
திருக்கின்றன. மானிட மருமம் மாண்பு மிகவுடையது . 

உயிர்கள் இயங்கி வருகலால் உலகம் வழங்கி வருகின்றது 
சமூதாயம் பெருகி ஞாலம் விளங்கி வருதற்கு உரிய மூல வித்துக் 
களை ஆண்களிடமே கடவுள் அமைத்து வைத்திருக்கிறார் . வித்தின் 
விளை வுகள் வியத்தகு நிலையின . 
சீவ 

வ தாதுக்களை மேவியிருத்தலால் ஆண்மை யாண்டும் மேன் 
மையாய் வியனிலையில் 

நிற்கின்றது . 

பெண்மையை 
மருவிச் சந்ததிகளை கல்கி உலக விருகதிக்கு உரிமையாயுள்ள 
ஆண்மகன் தனது தலைமையையும் நிலைமையையும் கருகி நோக்கி 
அரிய பல காரியங்களை ஆற்ற நேர்ந்துள்ளான் . வினையாண்மை 
எனனும மொழியினால் வினை செயல் வகைக்கும் மனிதனுக்கும் 
உள்ள இனவுரிமை இனிது தெளிவாம் . 

தான் செய்து வருகின்ற கருமங்களே ஒருவனுடைய தகை 
மைகளை மநமங்களாய் வெளிப்படுத்தி விடுகின்றன . வினைகளின் 
வழியே யாவும் விளைந்து வெளி வருகின்றன . அகத்தின் நினைவுகள் 
புறத்தே வினைகளாய் விரித்து வருதலால் வாழ்வுகள் தினைப்பின் 
வண்ணங்களாய் நிகழ்ந்து திகழ்கின்றன . 

மனிதப் பிறவி சிறந்தது ஆயினும் உயர்ந்த எண்ணங்களை 
யுடையனாய்த் தகுந்த வினைகளைச் செய்து கொள்ள வில்லை ஆயின் 
அவன் தோற்றம் ஏற்றம் இழந்து இழிந்து படுகின்றது . 

122 


970 


தரும தீபிகை 


“ Unless above himself he can 
Erect himself , how poor a thing is man ! ( Daniel ) 

" தானே முயன்று தன்னை உயர்த்திக் கொண்டால் ஒழிய 
மனிதன் எவ்வளவு இழிந்த பொருள் ! " என்னும் இது ஈண்டு 
எண்ணத்தக்கது . இழிவும் உயர்வும் விழி தெரிய நின்றன . 

எண்ணி வினை செய்கின்றவன் பொன்னும் மணியும் போல் 
உன்னத நிலையில் உயர்ந்து ஒளி வீசி மிளிர்கன்ரமுன ; 

வினைசெயல் 
ஒழிந்து மனம் மடிந்திருப்பவன் மண்ணும் கல்லும் போல் மாண் 
பிழந்து கழிகின்றான் . 

செல்வங்களைத் தந்து சிறப்புகளை அருளுகின்ற முயற்சியை 
ஒருவன் இழந்திருப்பின் அவனிடம் இகழ்ச்சிகள் பல அடைந்து 
கொள்கின்றன . ஆண்மையாய் உழைப்பவன் ஆண்மகன் ; அங்க 
னமின்றி வீணே சோம்பித் திரிபவன் வீண் மகன் என்க . 

எழிலுடையனாயினும் தொழில் இலன் ஆயின் அவன் இழி 
மகனாய்ப் பழி நிலையை அடைகின்றான் . 
புல்லுருவி என்றது மாத்தில் இடையே வீணாகக் 

கிளைத் 
திருக்கும் ஒருவகைப் புல்லிய கிளையை . யாதொரு பயனுமின்றி 
வறிதே புன்மையாய் முளைத் திருத்தலால் அது புல்லுருவி என 
நேர்ந்தது . பயனற்ற பிறவி பழியுற்றிழிகின்றது 

சோம்பேறி வல்லுருவம் புல்லுருவி போல் வசை . 

நல்ல மனிதப் பிறப்பும் பொல்லாத சோம்பலால் புலைப் 
பட்டுப் போம் என்பதை இது உணர்த்தி நின்றது . உலகிற்கு ஒரு 
பயனுமின்றி வீணே தோன்றி நிற்றலால் மடியனுக்குப் புல்லு 
ருவி உவமையாய் வந்தது . 

சிறந்த குடியில் ஒரு சோம்பேறி பிறந்திருப்பது நல்ல மரத் 
தில் புல்லுருவி முளைததிருப்பது போலாம் . தனக்கும் பிறர்க்கும் 
பயன்படும் அளவே மனிதன மாண்படைந்து வருகிறான . பயனில் 
லாத தோற்றம் பாழாய்ப் பழிக்கப் படுகின்றது . 

தீங்கரும் பீன்ற திரள்கால் உளையலரி 
தேங்கமழ் நாற்றம் இழந்தா அங்கு- ஓங்கும் 
உயர் குடி யுட்பிறப்பின எனனாம் பெயர்பொறிக்கும் 
பேராண்மை இல்லாக் கடை . 

( நாலடியார் ) 


48. சோம்பல் . 


971 


ஆண்மையோடு முயன்று மேன்மையடையா தவன் உயர்ந்த 
குடியில் பிறந்திருந்தாலும் கரு பின் நுனியில் பூத்துள்ள களை 
போல் இழிந்தே டோவன் என்று இது காட்டியுள்ளது . தொழில் 
முயற்சி யுடையவன் சுவையுடைய கரும்பு போல் யாண்டும் உயர் 
வடைந்து நிற்கின்றான் ; சோம்பேமி .அ தன் தோகைபோல் எவ 
ராலும் இகழ்ந்து தள்ளப்படுகின்றான் . 

முயற்சி மனிதனை நல்ல சாரமுடையவனாக்கி எங்கும் சீரும் 
சிறப்பும் அவனுக்கு அருளி வருகின்றது . சோம்பல் அவனை வறி 
யனாக்கி வசையும் கேடு ம் வளர்க்து விடுகின்றது பழி கேடான 
அந்த இழிவினை ஒழித்து உறுதியுடன் முயன்று உயர்ந்து கொள்க . 


475. மான முடைமை மரபுடைமை மாட்சியுறு 

ஞான முடைமை நலமுடைமை - ஆன 
உயர்வுடைமை எல்லாம் உ.றி னும் ஒழியும் 
அயர்வுடைமை ஒன்றின் அறி . 


அந்த மனி , 


மானம் மரபு மாண்பு ஞானம் நன்மை முதலிய நலங்கள் பல 
நன்கு பெருகியிருந்தாலும் சோம்பல் ஒன்று புகின் அவை யாவும் 
இழிந்து ஒழிந்து போம் என்பதாம் . 

மனிதன் குணங்களால் உயர்கின்றான் . தல்ல நீர்மைகள் 
அமிர்த தானகளாய்ச் சீவர்களுக்கு உறுதியும் ஒளியும் உதவி 
வருகின்றன . இயல்புகள் இனியனவ 

பனியன வாய் அடைந்த பொழுதுதான் 
தேன் புனிதமான உயர் நிலையை அடைகின்றான் . 
ஈனமும் ஊனமும் அடையா தபடி மனிதனை இனிது பேணி 
வருவது எதுவோ அது மானம் என வந்தது . மனம் , மானிடன் 
என வழங்கி வரும் மொழிகளுக்கும் மானம் என்னும் சொல்லுக் 
கும் நெருங்கிய உறவுரிமை உண்டு 

உள்ளம் மழுங்காத உயர்ந்த நல்ல உணர்ச்சியே மானம் என 
வெளிய மருவியுள்ளது . இந்த நீர்மை சிசையாத அளவு மனிதன் 
சீர்மையுறுகின்றான் , --து சிதைத்து விடின் அவன் இழிந்து படு 
கின்றான் . அரி : மாண்பின் லை அவிய வுரியது . 


972 


தரும தீபிகை 


சீவ ஒளியாய் நின்று எவ்வழியும் மேன்மை புரிந்து வ 

வருத 
லால் மானத்தை மேலோர் உயிரினும் இனிதா ஓம்பி வருகின்ற 
னர் . அது குலைய கேரின் உயிர் உலைய நேர்கின்றார் . 

மானக் கவரிஎன மானக் குலமக்கள் 
ஈனமுற வாழார் இழிந்து. 

மானம் உடையவர் ஊனம் அடைந்து உயிர் வாழார் என 
இது உணர்த்தியுள்ளது . மயிர் கெட தேரின் உயிர் விடும் இயல் 
பினது ஆதலால் கவரிமா மானிகளுக்கு இங்கே உவமையாய் வத் 
தது . கான விலங்கும் மான நலங்காண மருவியுளது . 

வான்மயிர் துடக்கின் தான் உயிர் வாழாப் பெருந்தகைக் 
கவரியன்ன பீடு " ( பெருங்கதை 1-35 ) உதயணன் என்னும் மன் 
னனுடைய மான நீர்மை இன்னவாறு காண வந்துள்ளது . 
மானம் போக்கின் கவரிமா அனைய நீரார் . ( இராமாயணம் ) 
தசரதனுடைய மந்திரிகளை இங்கனம் குறித்திருக் கிறார் . 

சிறக்க மனிதர்கள் உயர்ந்த மானிகளாய் ஒளி செய்துள்ள 
னர் . தா . பிறப்பை மகிமைப் படுத்தி வருகின்றமையின் மானம் 
உயிரினும் சிறப்பாக உயர்ந்தோரால் மதிக்கப்பட்டுள்ளது . 

Mine honour is my life ; both grow in one ; 
Take honour from me , and my life is done . 

( King Richard II - 1-2 ) 


மான 


மானம் எனது உயிர் ; இரண்டும் ஒன்றாய் வளர்ந்துள்ளன ; 
மானம் கெடின் , என் உயிர் முடிந்தது என ஓர் குல மகன் இங் 
ஙனம் கூறியிருக்கிறான் . எந்த நாட்டிலு - னம் இந்தவாறு 
போற்றப் பட்டுள்ள மையால் அகன் தலைமையும் நிலைமையும் 
நன்கு புலனாம் . 

இத்தகைய சிறந்த மானமும் , உயர்ந்த தானமும் , 
ஞானமும் பெரிய மேன்மையு-, உரிய பான்மையும் சோம்பல் 

றால ஒழிந்து போம் ஆதலால் , அந்த இழிந்த ஈனத்தை 
மறந்தும் மருவாசல் மதியோடு ஒழுகி வர வேண்டும் என்க . 

சீவ 

வ ஒளிகளை மழுக்கிப் பாவ வழிகளில் அழுகதி மனித 
வாழ்வைப் பாழாககுகனற கொடிய தீ மையாக மடியை முடிவு 


அரிய 


48. சோம்பல் . 


973 


செய்துள்ளமையால் அதனை அடியோடு கடிய வேண்டும் என்று 
நூலோரும் மேலோரும் பல படியாகப் போதித்து வருகின்றனர் . 

உள்ளம் மடிந்தான் உயிர்மடிந்தான் ; எல்லாரும் 
எள்ள முடிந்தான் இழிந்து . 
வெளியே உருவோடு உலாவித் திரியினும் உள்ளே மடியுடை 
யவன் செத்தவனே என்னும் இது ஈண்டு உய்த்துணர வுரியது . 
அயர்வுடைமை ஒன்றின் உயர்வு டைமை எல்லாம் ஒழியும் . 

என்றது பொல்லாத சோம்பல் ஒன்றால் எல்லா நலங்களும் 
அழிந்து படுதலைத் தெளிதது கொள்ள வந்தது . ஒன்றின் என்ப 
தில் இரு பொருள்கள் ஒன்றி நின்றன . ஒன்றல் = பொருந்தல் . 

அயர்வு ஒன்றின் உயர்வு பொன்றும் . பொன்றவே இழிந்த 
பேதையாய்ச் சோம்பேறி கழிந்து நின்று ஒழிந்து போகின்றான் , 

மடிமடிக் கொண்டொழுகும் பேதை பிறந்த 
குடிமடி.யும் தன்னினும் முத்து . 

( குறள் 603 ) 
சோம்பேறி பிறந்த குடி அவன் இறந்து படுமுன்னரே கண் 
எதிரே அழிந்து போம் என இது உணர்த்தியுள்ளது . அறிவாகிய 
ஒளியை இழந்து மடி இ நள் மண்டிக் குடிகேடனாய்ப் பழிகள் பல 
படிந்து பாழ் படு கலால் மடியன் பேதை என நின்றான் . அழிவு 
நிலை தெரியாமல் விழிகண் குருடனாய் இழிவுறுவது கொடிய 
பரிதாபமாகின்றது . 

சோம்பல் தூக்கம் மந்தம் மடமை என்பன நிந்தனைக்குரி 

இந்த இழி நிலைகளை எந்த மனிதன் மிகவும் சொர்கமாகத் 
தழுவி நிற்கின்றோ அந்த மனிகன் யாதொரு உயர் நலனையும் 
அடையாமல் அவமே உலகில் இழிந்து திரிகின்றான் 

தொழிலில் நுழையா தவனிடம் தூக்கம் நுழைந்து கொள் 
கின்றது . தூங்குவதில் சோம்பேறி மிகவும் சுவை கண்டுள்ளான் . 
உறங்கினான் இறங்கினான் என்பது பழமொழி . கழிந்த உறக்கம் 
மனிதனை இழிந்த நிலையில் இறக்கி விடும் என்பதை 

இம் முது 
மொழி உணர்த்தியுள்ளது . 
பாழான இந்தத் தூக்கத்தை 

உவந்து 
கொள்கின்றான் மடி . து பில் என மருவி வருதலால் அவற்றின் 
உறவுரிமையும் இயல்பிழிவும் எளிது புலனாம் . 


கேளாக 


மடியன் 


974 

தரும தீபிகை 
" You have waked me too soon , I must slumber again . , 

நீ என்னை விரைவில் எழுப்பி விட்டாய் ! நான் மறுபடியும் 
உறங்க வேண்டும் " என்றே சோம்பேறி படுத்துக் கொள்ளுவான் 
என ஒரு ஆங்கில ஆசிரியர் இவ்வாறு குறித்திருக்கிறார் . 

மடிமண்டித் தூங்குகின்றவன் எல்லா நலங்களையும் இழந்து 
விடுகின்றான் . விடவே ஆக்கம் கெட்ட தூக்கம் என அது இகழப் 
படுகின்றது . 

plough deep while sluggards sleep . ( Benjamin ) 

‘ சோமபேறிகள் தூங்கும் பொழுது ஆழ உழுது கொள்ளு 
ங்கள் 

என்னும் இது மடியின் உரிமைகள் வமிதே பறி போதலை 
உணர்த்தியுள்ளது . சோம்பேறிகளை மேல காட்டார் மிகவும் 
வெறுத்திருக்கின்றனர். 

" Idle creatures , go out . 
சோம்பேறிப் பிராணிகளே வெளியே ஓடிப் போங்கள் 
என்று மடியரை வாக வெறுத்து விரட்டி பிருத் கலால் அந் 
நாட்டவர் தொழிலாளிகளை உவந்து பேணிவரும் திறம் உணர 
லாகும் எவ்வழியும் பயனுடையவர் பாராட்டப் படுகின்றார் . 

உழைக்கின்றவரே உலகில் வாழ உஉரியவர் . 
உழையாதவர் நுழைவது பிழையாகின்றது . 


( 


இளிவ 


476. பிறந்த குடிநிலையைப் பேணிப் பெருக்கிச் 

சிறந்த படி தலைமை செய்யா - துறைந்து 
படிகொண் டிருக்கும் மடமகன் இல்லம் 
இடிகொண்ட புல்லா யிறும் , 


( 
சு 
) 


இ - ள் 


தான் பிறந்த குடியைப் பேணிப் பெருமை மிகச் செய்து 
உயர்ந்த நிலையில் வையாமல் ஒருவன் மடி மண்டி இருப்பின் இடி 
விழுந்த மாம் போல் அவன் குடிவாழ்வு அடியோடு அழிந்து 
போம் என்பதாம் . 

தனது பிறப்பினால் ஏதாவது ஒரு சிறப்பினை மனிதன் 
அடைந்து கொள்ள வேண்டும்மெ . அங்ஙனம் அடைந்த 

போது தான் 
பிறந்த பயனை ஓரளவு அவன் பெற்றவன் ஆகின்றான் . 


48. சோம்பல் . 


975 


தோன்றின் புகழொடு தோன்றுக எனத் தோற்றத்திற்கு 
ஓர் ஊற்ற தகைத் தேவர் இவ்வாறு உரிமையாக உணர்த்தியிருக் 
கிறார் . கோன்றினால் இப்படித் தோன்றக; இல்லையானால் தோன் 
றாமல் இருப்பது நல்லது என வள்ளுவத் தோன்றல் சொல்லி 
யுள்ளது உள்ளம் ஊன்றி உணரவுரியது . 

தோன்றல் ஏந்தல் , செம்மல் , குரிசில் என வரும் பெயர்கள் 
அரிய வரிசைகளுடையன. 

தன்னுடைய செயல் 

இயல்களால் 
உயர் நிலையடைந்து எங்கும் எ வரும் என்றும் தெரியத் தலைமை 
யோடு தோன்றி நிற்பவன் தோன்றல் என நேர்ந்தான் . சிறந்த 
குலமகளைத் தோன்றல் என்று சொல்லி வருவது அவனது 
தோற்றத்தின் ஏற்றம் கருதி . 

சுதனும் தலைவனும் தோன்றல் ஆகும் . " ( பிங்கலந்தை ) 

தலைமையான நிலைமையில் அமைந்த இந்தப் பெயர் இராம 
னுக்கு மிகவும் உரிமையாய் வந்துள்ளது . இராமாயண காவியத் 
துள் இந் நாமம் தோன்றியுள்ள இடமெல்லாம் இராமனின் மாண் 
பினை ஊன்றி யுணரச் செய்துள்ளது . 

பூவினுட் பிறந்த தோன்றல் புண்ணியன் அனைய நம்பி . 
ந் தாமணி 316 ) சீவகனை இவ்வண்ணம் காவிய நாயகன் குறித் 
திருக்கிறார் . தந்தை இழந்து பேபோன அரசினை இம் மைந்தன் 
பிறந்து மீட்டி மகிமைகள் பல நாட்டினான் . 

தோன்றிய குடியை வானம் தொடுகிரி எனத்துலக்கி 
ஊளன்றிய புகழால் வையம் ஒளிமிகச் செய்து நின்றான் . 

என்றபடி சிறந்து நின்றான் ஆதலால் பிறந்த குலமும் 
பெற்ற நாடும் உயர்ந்த கலைமகனாக இவனை உவந்து கொண்டாடின . 

பிறந்த குடி நிலையைப் பேணி . 

என்றது ஆண்மகனாய் இவ்வுலகில் பிறந்தவன் முதலில் 
செய்பவுரிய கடமையை து தெளித்து நின்றது . தனனை ஈன்று 
அருளிய அன்னைக்கும் பிதாவுக்கும் குடிக்கும் நாட்டுக்கும் உதவி 
செய்ய வேண்டிய கடமைகளை ஆடவன் மருவியிருத்தலால் அவ 
னுடைய பாடும் பயனும் பரிசும் பதவியும் நாடி அறிய வுரியன . 

செல்வம் கல்வி முதலியவற்றால் தான் குடி இயல்பாகவே 
சிறந்திருந்தாலும் தான் பிறந்து வந்தபின் அதில் ஓர் உயர்ந்த 


976 


தரும தீபிகை 


நிலைமையைப் புதிதாய்ப் பொலிந்து வரச் செய்யின் அவன் ஒரு 
நல்ல தலைமகனாய் உலகம் புகழ ஒளி பெற்று நிற்கின்றான் .. 

திவிட்டன் என்பவன் சிறந்த குலமகன் ; வா குவலி வமிசத் 
தில் பிறந்தவன் . பிரசாபதி என்னும் அரசனுடைய அருமைத் 
திருமகனாய்ப் பிறந்திருந்த இவன் பல கலைகளையும் பயின்று பரு 
வம் எய்தி தின்றான் . அங்ஙனம் இருக்குங்கால் அயல் நாட்டு மன் 
னனிட மிருந்து தூதுவர் இருவர் வழக்கம் போல் வந்து இவனு 
டைய தந்தையிடம்: திறை கேட்டனர் . அதனை இக் குமரன 
கேட்டான் . பிறன் ஒருவனுக்கு அடங்கி வரி செலுத்தி வாழ்வ 
தன் குடிக்குப் பெரிய வசை என்று இவன் மறுகி மறுத்தான் 
திறை பெறும் பொருட்டு மறுபுலமிருந்து வந்தவர்களை நோக்கி 
அதுபொழுது இவன் உரைத்த மொழிகள் உள்ளத்தின் உறு 
நிலைகளை உணர்த்தயுள்ளன . 

உழுதுதம் கடன் கழித்து உண்டு வேந்தரை 
வழியொழிந்து இன்னணம் வாழும் மாந்தாபோல் 
எழுதிய திறை இறுத்து இருந்து வாழ்வதே 
அழகிது பெரிதுநம் அரச வாழ்ககையே . 

( 1 ) 
நாளினும் திறை நுமக்கு உவப்பத் தந்து நாடு 
ஆளுதும் அன்றெனில் ஒழிதுமே எனின் 
தோளினும் தொடுகழல வலியினானும் இவ் 
வாளினும் பயன் எனை ? மயரி மாந்தர்காள் ! 

( 2 ) 
விடமுடை எரிக்கொடி விலங்கு நோக்குடை 
அடலுடைக் கடுந்தொழில் அரவின் ஆழற் 
படமுடை மணி கொளக் கருதிப் பார்ப்பதோர் 
மடமுடை மனத் தன் அம் மயரி மனனனே . 

( 3 ) 
பாழியால் மெலிந்தவர் திறத்துப் பண்டெலாம் 
ஆழியால வெருட்டி நின்று அடர்த்திர் போலுமஃது 
ஏழைகாள் ! இனி ஒழிந்திட்டுச் செவ்வனே 
வாழுமா றறிந்து உயிர்காத்து வாழ்மினே . 

( 4 ) 
சூளாமணி , சயவதைச் சருக்கம் ) 
திவிட்டனது மன நிலையும் மான வுணர்ச்சியும் இதனால் 
இனிது புலனாம் . இங்கனம் திறை மறுத்துப் பொருது வென்று 
தனி அபசாய்த் தழைத்து நின்றான் . தேசம் முழுவதும் இக்குல 


48. சோம்பல் , 


977 


மகனைப் புகழ்ந்து போற்றியது . தான் பிறந்த குடியைச் சிறந்த 
தலைமையில் ஒளிபெறச் செய்து வழிவழியெல்லாம் விழுமிய நிலை 
யில் விளங்க விளக்கி உலகம் புகழ உயர்ந்து நின்ற இவன் சரிதம் 
ஓர் காவியமாய் வெளி வந்துள்ளது . 

மடியின்றி ஊக்கி முயல்கின்றவர் எவரோ அவரே தம் குடி 
யை உயர்த்திப் படியில் உயர்ந்து நெடிய புகழுடையராய் நிலவி 
நிற்கின்றார் . எண்ணங்கள் பெருக ஏற்றங்கள் பெருகி எழுகின்றன . 
கருதி முயல்பவர் அரிய பல பெருமைகளை மருவி மகிழுகின்றனர் . 

உயர்ச்சி நிலை உள்ளத்தில் தோன்றின் அயர்ச்சி அடியோடு 
ஒழிகின்றது ; முயற்சிகள் முன் வந்து நிற்கின்றன . மனவுறுதியின் 
படியே மனிதன் உயர் நிலைகளை அடைந்து கொள்கின்றான் . 

பிரஞ்சு தேசத்து வீரனான நெப்போலியன் என்பவன் 
சாதாரணமான குடியில் பிறந்தவன் . தனது மன வலியினால் அதி 
சய மனி கனாய் உயர்ந்து அத்தாட்டுக்கு அரசன் ஆயினான் . அவ 
னது இயல்பினை வியந்து உலகம் இன்றும் துதிசெய்து வருகிறது . 

" He always wanted to be first in everything . 

அவன் எப்பொழுதும் எவ்வழியும் முதன்மையாயிருக்கவே 
அவாவி நின்றான் " என ( Nepoleon ) நெப்போலியனைக் குறித்து 
வ்வாறு கூறியுள்ளனர் . 

உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் ( குறள் 596 ) 
என்ற வள்ளுவர் வாய்மொழியை இயல்பாகவே அவன் உள்ளம் 
கொண்டு உன்னத நிலையை அடைந்துள்ளமை 

ஈண்டு 
யுணர்ந்து கொள்ள வேண்டும் . 

மடியின்றி ஊக்கி யுழைக்கும் மக்களால் குடியும் குலமும் 
நலம் பல பெறுகின்றன ; மடியுடைய மாக்களால் அவை இழி 
வும் அழிவும் அடைகின்றன . 

இடி கொண்ட புல்லாய் இறும் . 

என்றது மடி கொண்டிருக்கும் மடமகனுடைய குடி அடி . 
யோடு அழியும் படியறிய வந்தது . புல் = மரம் . மடி பாய்ந்த குடி 
பழி வறுமைகள் பாய்ந்து பாழ்படும் ஆதலால் இடி வீழ்ந்த மரம் 
என அது எதிர் காண நேர்ந்தது . 

123 


உன்னி 


978 


தரும தீபிகை 


ஊக்கி உழைத்து ஆக்கங்களை விளைத்துத் தன் குடியை 
உயர்த்துகின்றவனே நல்ல குலமகன் ஆகின்றான் ; அங்ஙனமின்றிச் 
சோம்பித் திரிபவன் இழிமகனாய் இழிந்து பழிபல காண்கின்றான் . 

மடியில் விழுந்து மடிந்து போகாதே ; படியில் எழுந்து முடி 
மன்னரும் வியந்து காண உயர்த்து கொள்ளுக , 


477- தீதான சோம்பல் சிறிதே குடிபுகின் 

சீதேவி அன்றே சினந்தகல்வாள் - மூதேவி 
வந்து மகிழ்ந்து வதிவாள் பழிமிடி 
முந்து வளரு முனைந்து . 


( எ ) 


அ 


தீமையான சோம்பல் சிறிது புகுந்தாலும் சீதேவி உடனே 
சினந்து விலகிப் போவாள் ; மூதேவி விரைந்து புகுந்து கொள்வள் ; 
அந்தக் குடி பழியும் மிடியும் படிந்து அழிந்து போம் என்பதாம் . 

தீது ஆன சோம்பல் என்றது அதனால் விளைகின்ற ஏகங்களை 
யும் இன்னல்களையும் கருதியுண ) வந்தது . நல்லது தீயது என்பன 
மனிதனுடைய சுக துக்கங்களுக்கு முறையே மூல காரணங்களா 
யுள்ளன . சுகத்தையே யாவரும் எப்பொழுதும் உவந்து விரும்பு 
கின்றனர் ; துக்கத்தை எல்லாரும் எவ்வழியும் இகழ்ந்து வெறுக் 
கின்றனர் . துன்பங்கள் கோதபடி அஞ்சுகின்ற அலமால்களே 
சீவர்களுடைய நெஞ்சங்களில் எங்கும் நிலைத்திருக்கின்றன . 

பெரிய அரச திருவில் இருப்பவரையும் , அரிய பதவியில் 
உள்ளவரையும் இந்த அச்சம் துச்சமாக ஆட்டி வைக்கின்றது . 
பயமின்மை 

எவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவன் 
ஒரு பெரிய அதிசய மகானாய்த் துதி செய்யப் பெறுகின்றான் . 
அபயம் என்பது ஒரு தெய்வத் திருவாய் உய்வைத் தருகின்றது . 
எந்த உயிருக்கும் யாதும் அச்சத்தைச் செய்யாமல் யாண்டும் 
இதமே கருதி வருகின்ற புனித மனிதனே இனிய அபயன் ஆய் 
எளிது திகழ்கின்றான் . 

நல்ல உணர்வு நலமுடையவன் தன் உயிர்க்கு எவ்வழியும் 
உறுதி நலன்களை ஓர்ந்து அறுதியாய் உரிமை செய்து கொள்ளு 
கின்றான் . இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் உண்மையாக 
நன்மை காண்பவன் செம்மையாளனாய்ச் சிறந்து மிளிர்கின்றான் . 


48. சோம்பல் . 


979 


உறுதி நலனைக் கருதி முயலுகின்ற முயற்சி எவ்வகையிலும் 
உயர்ச்சியாய் உவகை தருகின்றது . அங்ஙனம் கருதாமல் சோம்பி 
யிருப்பதில் பரிதாபங்கள் பாய்ந்து வருகின்றன . 
சோம்பல் குடிபுகின் சீதேவி அகல்வாள் ; மூதேவி வதிவாள் . 

ஒரு குடியில் மடி புகுந்தால் அங்கே இலட்சுமி விலகிப் 
போய் விடுவாள் ; மூதேவி வந்து புகுந்து கொள்வாள் என்றது 
நேர்கின்ற நிலைமைகளை நினைந்து கொள்ள வந்தது . 

செல்வமும் சீர்மையும் இழந்து , வறுமையும் அல்லலும் 
உழந்து சோம்பேறி இழிந்து படுகின்றான் ; அந்த அழி நிலையை 
இது விழி தெரிய விளக்கியது . மடி புகுந்த குடி இன்ப ஒளி 
மறைந்து துன்ப இருள் நிறைந்து எவ்வழியும் அல்லலாய் இழிந்து 
| ஓன்றது 

சோம்பலால் உள்ளம் கூப்பி இழிகின்றது ; முயற்சி ஒழி 
கின்றது ; ஒழியவே உயர் நலங்கள் யாவும் ஒழிந்து போகின்றன ; 
துயர் நிலைகள் எல்லாம் தொடர்ந்து அடர்ந்து கொள்ளுகின்றன . 

பழி மிடி வளரும் என்றது மடியினால் விளையும் குடிகேடுகளை 
உணர்த்தி நின்றது . தொழில் செய்யாமல் சோம்பியிருப்பவன் 
இழி நிலையாளனாய்க் கழிந்து படுதலால் பலரும் அவனை இகழ்ந்து 
பழித்து எள்ளி வெறுக்கின்றார் . 

இடிபுரிந்து எள்ளும்சொற் கேட்பர் மடிபுரிந்து 
மாண்ட வுஞற்றி லவர் . 

( குறள் , 607 ) 
த்தில் மடி 

கொண்டடவரை உலகம் எள்ளி இகழும் என 
வள்ளுவப் பெருந்தகை இங்ஙனம் குறித்திருக்கிறார் . யாரும் 
இடித்துப் பழிக்க இழிந்து நிற்பர் என்றதனால் அவரது ஈன நிலை 
தெளிந்து கொள்ள வந்தது . 

ஊக்கமும் உணர்வும் குன்றி ஆக்கம் கெட்டிருத்தலால் மடி 
வரை எவரும் எள்ளி நோக்கித் தள்ளிப் போகின்றார் . 

வறுமையும் பழியும் வளர்த்துச் சிறுமை பல செய்து இரு 
மையும் கெடுக்கும் இயல்பினது ஆதலால் சோம்பல் கொடிய 
தீமையாய் முடிவாகியுள்ளது .. குடிகேடு புரிகின்ற அக் கொடு 
மடியை அடியோடு ஒழிக்க வேண்டும் . 


உள்ள 


980 

தரும தீபிகை 
இருள் நீங்கிய அளவில் ஒளி ஓங்குகின்றது ; மடி ஒழிந்த 
பொழுது மனிதன் தெளிவடைந்து சிறந்து திகழ்கின்றான் . 


பலவகை 


478. மடியின்றி யூக்கி மதியூன்றி நின்றான் 

குடிகுன்றம் என்னக் குலவும் - மடிகொண்டு 
மாறி யிருந்தான் வருகுடியும் குன் றவசை 
ஏறி யழியும் இழிந்து . 

இ - ள் 
சோம்பல் இன்றி மதியூகமாய் முயன்று வருகின்றவன் குடி 
பொருளும் புகழும் சுரந்து உயர்ந்த மலை போல் சிறந்து விளங்கும் : 
சோமபி நின்றவன் குடி இழிவாய் அழியும் என்பதாம் . 

ஒருவனுடைய சீவிய வாழ்வு வளமாய்ச் செழித்து விளங்கு 
வதற்குப் 

அனுகூலங்கள் தேவையா யிருக்கின்றன . 
வெளியே மருவி மிளிர்கின்ற பொருள் நிலைகள் யாவும் சரியான 
காரண வுரிமையைக் கருதி நிற்கின்றன . மூல காரணங்களை முன் 
னிட்டே ஞால வாழ்வுகள் யாண்டும் இயங்கி வருகின்றன . 

செல்வ வளங்கள் கல்வி கலங்கள் அதிகார அமைதிகள் முத 
லிய உயர் நிலைகள் எல்லாம் கருமங்களின் வழியாகவே மரும 
மாய்க் கலித்து ஒளிர்கின்றன . வித்திலிருந்து விளைவுகள் எழுதல் 
போல் வினைகளிலிருந்து போகங்கள் எழுகின்றன . வினைப் போக 
மே ஒரு தேகம் என்றது அரிய பல நுண் பொருள்களை நுனித் 
துணர வந்தது . உயிர்கள் செய்துள்ள நல் வினை தீவினைகளின் 
பயன்கள் அனுபவிக்கவே உடல்களைத் தாங்கி உலகில் அவை 
உலாவுகின்றன . தான் செய்த குற்றத்தின் பயனை அனுபவித்துக் 
கழித்தற்கு ஒருவனுக்குச் சிறைக் கூடம் அமைத்திருத்தல்போல் 
வினைப்பயன்களைத் துய்த்துக் கழிக்க உயிர்களுக்கு உடல்கள் 
அமைந்திருக்கின்றன . பிறவிச் சிறை என மனித தேகத்தை 
இனிது குறித்திருப்பது கருதி யுணர வுரியது . 
" இச்சிறை பிழைப்பித்து இனிச் சிறை புகாமல் 
காத்தருள் செய்ய வேண்டும் 

என்று கடவுளை நோக்கிப் பட்டின ததார் உருகி வேண்டி 
யிருக்கிறார் ; ஆகவே மானிட வாழ்வின் துயர நிலைகளை அறிந்து 
கொள்ளலாம் . உண்மை தெரிய உரிமை தெரிகின்றது . 


48. சோம்பல் . 


981 


உன் 


தீய வினைகள் துன்பங்களை விளைத்து வருதலால் 
அவை 
பாவங்கள் என அஞ்ச நேர்ந்தன . நல்ல கருமங்கள் யாண்டும் 
இன்பங்களை நல்கி வருகின்றன . தருமம் தானம் தவம் வேள்வி 
என்பன எல்லாம் மனம் மொழி மெய்களால் இனிது மருவி வரு 
கிற புனித கருமங்களேயாம் . கருதிய எதையும் உறுதியாக உதவி 
வருதலால் கருமம் கற்பகதரு என வந்தது . 
நல்வினை என்னும் நன்பொற் கற்பகம் மகளிர் என்னும் 
பல்பழ மணிக்கொம்பு ஈன்று பரிசில் வண்டு உண்ணப்பூத்துச் 
செல்வப் பொற் சிறுவர் என்னும் தாமங்கள் தாழ்ந்து நின்றது 
ஒல்கிப்போம் பா வக்காற்றின் ஒழிகஇப் புணர்ச்சி என்றான் . 

((சிந்தாமணி , 2728 ) 
சிறந்த மனைவி , உயர்ந்த மக்கள் , நல்ல செல்வங்கள் , இனிய 
போகங்கள் யாவும் நல்வினை யாகிய கற்பகம் நல்கியருளும் என 
இது உணர்த்தியுள்ளது . யாண்டும் இன்ப மணம் வீசிக் குளிர் 
நிழல் விரிந்து பசுமை சுரந்து செழித்துப் பூத்துப் பழுத்துத் 
தழைத்திருக்கும் அந்த நல்ல குடி வாழ்வில் பாவக் காற்று படி 
பரிசி குலைந்து போம் என்ற தனால் தீமையால் சேரும் இழிவு 
நிலைகள் எளிது தெளியலாம் . 

புனிதமான நல்ல கருமமே மனித வாழ்வை மகிமைப்படுத்தி 
வருகின்றது . செயல் இழந்து இழிந்திருந்தவன் மயலுழந்து 
ஒழிந்து போகின்றான் . 

ஊக்கமும் உணர்ச்சியும் உழைப்பும் உயர்ச்சிகளின் உயிர்ப்பு 
களாயுள்ளன . உயர்ந்தவர்களாய் உலகில் சிறந்து விளங்குகின்ற 
வர்பால் இந்தத் தன்மைகள் நன்கு சுரந்திருக்கின்றன . 

மடியும் மடமையும் மறதியும் மனித வாழ்வை இழிவுபடுத்தி 
விடுதலால் அவை குடிகேடுகள் என முடிவாகியுள்ளன . படியேறி 
மேலே போகின்றவர் இப்பழி நிலைகளை அடியோடு நீக்கி எவ்வழி 
யும் ஊக்கி முயன்று ஒளி புரிந்து மிளிர்கின்றார் . 

மடி இன்றி ஊக்கி மதி யூன்றி என்றது உயர்ந்த முயற்சியாள 
னுடைய சிறந்த நீர்மை சீர்மைகளைக் கூர்மையாக ஓர்ந்து கொள்ள 
வந்தது . உணர்ச்சியோடு ஊக்கி முயல்பவர் அரிய பல செல்வங் 
களையடைந்து உயர்ந்து விளங்குவர் ஆதலால் அவர் பிறந்த குடி 
யும் பெருமை மிகப் பெற்றது . 


982 


தரும் 

தீபிகை 


மரங்கள் பலவகை 


குடி குன்றம் என்னக் குலவும் 
மடியின்றி மதியூன்றி முயன்று வருபவனுடைய குடி பல 
வகைகளினும் உயர்ந்து நெடிது ஓங்கி நிலவும் என்பதை இந்த 
உவமை உணர்த்தி நின்றது . குன்றம் = மலை . 

சோம்பலின்றி முயன்று வருபவனிடம் செல்வம் பெருகி 
வரும் ஆதலால் மடியிலான் குடி வளங்கள் பல சுரந்து அதிசய 
நிலையில் உயர்ந்து எவரும் துதி செய்யும்படி துலங்கி நிற்கின்றது . 
மடியிலான் செல்வம்போல் மரன் நந்த ; அச்செல்வம் 
படியுண்பார் நுகர்ச்சி போல் பல்சினை மிஞிறு ஆர்ப்ப 

( கலி , 35 ) 
வசந்த காலத்தில் மரங்கள் குளிர்ச்சியாய்த் தழைத்து நின்ற 
நிலைகளை இது 

உணர்த்தியுள்ளது . சோம்பல் இல்லாதவனிடம் 
செல்வ வளங்கள் பெருகி மிளிர்தல் போல 
மலர்கள் பூத்துச் செழித்து நின்றன ; அந்த உழைப்பாளி செல் 
வத்தை எல்லாரும் உண்டு மகிழ்வது போல் வண்டுகள் அங்கே 
ஒலித்து உவாவின 

என விளக்கி யிருக்கும் இதன் அழகை 
நுனித்து நோக்குக . மடியின்மையோடு ஊக்கமும் கலந்தபோது 
தான் ஆக்கம் பெருகி வரும் ஆதலால் அது அயலே மருவி வந்தது . 
" ஊக்க வேந்தன் ஆக்கம் போல 
வீக்கம் கொண்டு வெம்மைய வாகி 
இலைப்பூண் திளைக்கும் ஏந்திள முலையள் . ) 

( பெருங்கதை , 3.5 ) 
ஓர் அரசகுமாரியின் தனங்களைக் குறித்து வந்துள்ள இதில் 
ஊக்க வேந்தன் ஆக்கம் உவமையாய் வந்துள்ளது . ஒப்பின் நுட்பம் 
ஓர்ந்து உணரத்தக்கது , 

காவியக் 

கவிகளுடைய சொல்லும் 
பொருளும் சீவிய நிலைகளைத் துலக்கி ஓவியக் காட்சிகளாய் ஒளி 
புரிந்து எவ் வழிவும் சவை சுரந்து வருகின்றன . 

யாரும் மடி மண்டி யிருக்கலாகாது ; எல்லாரும் ஊக்கி 
உழைக்க வேண்டும் ; யூகமாய் முயன்று ஆக்கங்கள் பல அடைந்து 
யாவரும் பாக்கியசாலிகளாய்ப் பாரில் வாழ வேண்டும் என்பதை 
நூல்கள் பல வழியாகப் போதித்திருக்கின்றன . 

சிறிய பிராணிகளும் உரிமையோடு உழைக்கின்றன . சோம் 
பலின்றி உழைப்பதில் எறும்புகள் தலை சிறந்து 


நிற்கின்றன . 


48 . 


சோம்பல் . 


983 


தமக்கு வேண்டிய இரையைப் பருவ காலத்தில் சேமம் செய்து 
வைத்துக் கொள்கின்றன . உழைப்பிலும் பிழைப்பிலும் சீர்மை 
யடைந்துள்ளமையான் சீவிய வாழ்வுக்கு அவற்றின் நீர்மை 
எடுத்துக் காட்டாக வந்துள்ளது . 

வேலை செய்யாமல் சோம்பியிருக்கும் ஒரு மடியனுக்கு 
எறும்பின் நிலைமையைச் சுட்டிக் காட்டி ஒரு பெரியவர் அரிய 
நீதியை இனிது போதித்திருக்கிறார் . 

" Go to the ant , thou sluggard : consider her ways , 
and be wise.rs 

( Bible ) 
சோம்பேறியே ! எறும்பினிடம் போய் அதன் தொழில் 
முறைகளை நோக்கித் தெளிவடைந்து கொள் " என்று சாலமன் 
என்னும் யூத மன்னன் ஒரு மடியனைப் பார்த்து இவ்வாறு கூறி 
யிருக்கிறார் . மடி மனிதனை எறும்பினும் இழிஞனாக்குகின்றது . 

மடியுள் மிடியும் மடியின்மை யுள்ளே 
முடியும் குடியாய் முடியும்- படியை 
இனிது தெளிந்தே இளிவில் இழியா 
மனிதன் மகிமை பெறும் . 

மடியன் மிடியனாய் இழிகின்றான் ; மடியின்றி முயல்பவன் 
முடி மன்னனாய் உயர்கின்றான் . இந்த உண்மையை யுணர்ந்து 
உய்தி பெறுக . 


479. மாரி எனவழங்கும் வள்ளல் உறவெய்தி 

நேரில் இருந்தாலும் நீள் வறுமை -- தீரும் 
வழியின்றி அந்தோ மடியர் அடியோடு 
அழிகின்றார் என்னே அது 


( 
சு 
) 


மேகம் போல் வழங்குகின்ற உயர்ந்த உபகாரிகள் உரிமை 
யோடு உதவி புரிந்தாலும் மடியர் மிடி தீர்ந்து வாழார் ; குடி 
தாழ்ந்து அடியோடு அழிந்தே போவர் என்பதாம் . 

சோம்பல் ஒரு கொடிய நோய் ; அதற்கு இடங் கொடுக்க 
லாகாது ; கொடுத்தால் குடியைக் கெடுத்தே விடும் . 
சிறிது நேரம் பழகினும் உணர்வு குடி போய் உள்ளம் பழுதாக 
நேர்கின்றது . உயிர் நிலை பாழாகின்றது . 


மடியோடு 


984 


தரும தீபிகை 


மடி கொண்ட மனம் மடமை மண்டி இழி நிலைகளில் அழுந்தி 
விடு தலால் சோம்பேறி ஒன்றுக்கும் உதவாமல் ஊனமாய் ஒழிந்து 
போகின்றான் . யாதொரு முயற்சியுமின்றி உள்ளம் கூம்பி ஒடுங்கி 
யிருக்கும் நிலையைச் சோம்பல் என்று சொல்லுகின்றோம் . 

தூங்கல் அசைதல் அலைசுதல் சோம்பே ; 
சடம் மடி தள்ளா வாரமும் தகுமே . ( பிங்கலந்தை ) 

சோம்பலுக்கு இவ்வாறு பேர்கள் வந்துள்ளன . சடம் என்று 
குறித்தது உயிருணர்ச்சி குன்றி மூடமாய் முடங்கி யிருத்தல் 
கருதி . ஊக்கி முயல்வது உயிர் நிலைபாயுள்ளது ; அஃது இல்லாது 
அயர்வது உயிரற்ற சவ நிலை பாகின்றது . 

சிற்றெறும்பு ஆதியாச் சீவ கோடிகள் 
முற்றுமெய் யுழைத்துயிர் முறையிற் காக்குமால் 
சற்றுமெய் அசைவிலாச் சழக்கர் ஆருயிர் 
அற்றஓர் சவம்கொலோ ? அசரமே கொலோ ? ( 1 ) 
விடக்குறுஞ் சடம்பல வேலை செய்தற்கா 
நடக்கவும் ஓடவும் நனி யுறுப்புகள் 
மடக்கவும் நீட்டவும் வாய்ந்ததால் சும்மா 
கிடக்குமெய்ச் சோம்புளோர் கேடுளார்களே . ( நீதி நூல் ) 

சோம்பலுடையவர் பல வகையிலும் - இழிந்து பாழ்படுத 
லால் அந்தப் பரிதாப நிலைகளை நினைத்து மேலோர் பரிந்து இரங் 
குகின்றனர் . மடி விழைய மிடி விளையும் என்னும் பழமொழியால் 
வறுமையும் துயரமும் வசையும் பெருகிச் சிறுமை யடைந்து 
மடியர் மறுகி அலைவர் என்பது அறியலாகும் . 

மடியர் அடியோடு அழிகின்றார் . 
என்றது அவரது குடிகேடு தெரிய வந்தது . 

மடி புகுந்த போதே அறிவொளி இழந்து மனிதன் இருள 
டைந்து போகின்றான் ; போகவே எவ்வகையிலும் உய்வின்றி 
அவன் இழிந்து கழிந்து அழித்து ஒழிகின்றான் . 

செத்த சவத்தை எழுப்ப இயலாது ; அது போல் மடியில் 
மடிந்தவரைப் படியில் எழுப்பி வாழ வைக்க முடியாது . 

படியுடையார் பற்றமைந்தக் கண்ணும் மடியுடையார் 
மாண்பயன் எய்தல் அரிது . 

( குறள் , 606 ) 


48. சோம்பல் . 


985 


உலகம் முழுவதும் ஆளுகின்ற அரசருடைய திரு அமைக் 
தாலும் , உறவு நேர்ந்தாலும் மடியுடையார் அவற்றால் யாதொரு 
பயனும் அடையார் ; என்றும் அவர் மிடியராய் இழிந்தே போவர் 
என நாயனார் இங்ஙனம் உணர்த்தியுள்ளார் . படி = பூமி . சீவ 
கோடிகள் படிந்திருப்பது என்னும் ஏதுவான் வந்தது . படி முழு 
தும் கிடைத்தாலும் மடியுடைய இழுதையர் மாண்பயன் எய்தார் 
என்றதனால் அவரது ஊனமான ஈன நிலையை உணர்ந்து கொள் 
ளலாம் . உள்ளம் மடிய உயர்வு மடிந்தது . 

கண் ஒளி இழந்து குருடனாயிருப்பவன் எதிரே கதிரவன் 
ஒளி வீசி நின்றாலும் அதனால் அவன் யாதொரு பயனும் பெறான் ; 
அதுபோல் எண் ஒளி இழந்து மடியனாயுள்ளவனுக்கு எவர் உதவி 
செய்தாலும் அவன் உயர் நிலையை அடையான் என்க . 

உள்ளம் ஊன்றி உழைப்பவன் ஒளி மிகுந்து உயர்ந்து வரு 
கின்றான் ; அங்ஙனம் உழையாமல் மடிந்திருப்பவன் எள்ளல் 
அடைந்து இழிந்து கெடுகின்றான் . தன்னை மருவினவனை மானம் 
மரியாதைகளை அழித்து மனிதத் தன்மையை ஒழித்து ஈனன் 
ஆக்கி விடுதலால் மடி எவ்வளவு இளிவுடையது ! எத்துணை அழிவி 
னது ! என்பது எளிது தெளியலாகும் . 

பொல்லா மடியின் புலைவாய் புகினிலைகள் 
எல்லாம் மடியும் இடிந்து . 

சோம்பலில் ஒருவன் சுவை கண்டான் ஆனால் அவன் பின்பு 
யாண்டும் நலைகளே கண்டு நாசம் அடைகின்றான் . அந்த நீசத்தை 
நேராமல் நெஞ்சம் தேறி நெறியே முயன்றால் அரிய பேறுகள் 
அவனிடம் உரிமையோடு பெருகி வருகின்றன . 


480. நெஞ்சில் மடிபுகின் நீசம் குடிபுகுந்து 

பஞ்சில் எரிபடிந்த பாடாகி - மிஞ்சும் 
குடியும் குலமும் குலைந்து சிதையும் 
படியறிந் துய்க பரிந்து . 


( ய ) 


நெஞ்சில் மடி புகுந்தால் பஞ்சில் எரி புகுந்தது போல் மனி 
தன் கரிந்து குடியும் குலமும் அழிந்து ஒழிவான் என்பதாம் . 

124 


986 


தரும தீ பிகை 


ஒருவன் உயர்ந்து வாழ்வதும் இழிந்து தாழ்வதும் அவனு 
டைய உணர்வு நிலைகளால் உளவாகின்றன . நல்ல உணர்ச்சிகள் 
நலம் பல தருகின்றன ; தீய எண்ணங்கள் தீங்குகளை விளைத்து 
விடுகின்றன . இன்பமும் புகழும் எய்த விரும்புகின்றவன் துன்ப 
மான இழி நினைவுகளை அடியோடு ஒழித்து விட வேண்டும் . 

மனிதனுடைய எல்லா நிலைமைகளுக்கும் நெஞ்சமே தஞ்ச 
மாயுள்ளது . கண்ணில் மாசுபடின் அது குருடு பட்டு ஒன்றும் 
தெரியாமல் குன்றி விடுகின்றது ; அவ்வாறே நெஞ்சில் தீமை 
புகின் அது நிலை குலைந்து பாழ்படுகின்றது . 

நெஞ்சில் மடிபுகின் நீசம் குடி புகும் என்றது சோம்பலால் 
விளையும் இழி நிலைகளையும் பழி கேடுகளையும் விழிதெரிய விளக்கி 
நின்றது . அரிய பல மேன்மைகளை விளைத்தருள உரிய உள்ளத் 
தில் மடி புகுந்தால் அது புல்லிதா யிழிந்து புலையுறுகின்றது ;; 
உறவே அந்த மனிதன் எந்த வழிபிலும் ஈடேறாமல் இழிந்தே 
போகின்றான் . சிந்தனை குன்றவே நிந்தனைகள் சேர்கின்றன , 

குடி மயக்கம் போல் மடி மயக்கமும் அறிவைக் கெடுத்து , 
ஆள்வினையைத் தொலைத்து வாழ்வினைப் பாழாக்கி விடுதலால் 
மடி ஒரு கொடிய தீமை ஆகின்றது . 
மடி ஒன்று உளதேல் வல்விரைந்து 

வகுக்கும் தொழிலை நீட்டிக்கும் ; 
கடியு மறவி துயில் விளைக்கும் ; 

கலதிதனைச் சேர்த்திடும் ; பகைவர்க்கு 
அடிமை புகுத்தும் ; குடி . கெடுக்கும் : 

அதனை விடுப்பின் , ஆண்மையினும் 
குடிமை யிடத்தும் வேறுளவாம் 

குற்றம் பலவும் ஒழிக்குமே . ( விநாயக புராணம் ) 
சோம்பலால் விளையும் கேடுகளையும் , அதனை ஒழித்தபோது 
உளவாம் நன்மைகளையும் இதுஉணர்த்தியுள்ளது . கலதி = மூதேவி . 

மடி மூதேவியைச் சேர்த்து விடும் என்றதனால் அதன் குடி 
கேடுகளைக் கூர்ந்து ஓர்ந்து கொள்ளலாம் . வேலைகளை விரைந்து 
செய்யா தபடி காலத்தைக் கடத்தும் ; மறவியில் தள்ளி மயக்கத் 
தில் ஆழ்த்தும் ; உறக்கத்தில் வீழ்த்தும் ; சூம்படைந்து கூம்பி 


48. சோம்பல் . 


987 


யிருக்கச் செய்யும் ; மூதேவியைக் கூட்டும் ; பிறர்க்கு அடிமை 
ஆக்கிப் பிழை மிகக் காட்டும் ; குடியைக் கெடுத்துக் குலத்தை 
அழித்து விடும் என மடியின் இயல்புகள் இதில் விளக்கப் 
பட்டுள்ளன . 

இத்தகைய கொடிய மடியைக் கடியாமல் களித்திருப்பது 
நெடிய மடமையாம் . இனியது என்று தழுவின் இன்னாமையில் 
ஆழ்த்தி இழியழிகளில் வீழ்த்தி விடும் ஆதலால் அதனை அஞ்சி 
ஒழிக்க வேண்டும் . 

பஞ்சில் எரி படிந்த பாடு . 
என்றது நெஞ்சில் மடி புகுந்தபோது அந்த மனிதனுக்கு 
நேருகின்ற அழிவு நிலையை இது தெளிவுறுத்தியது . 

சோம்பலால் எல்லாத்தீமைகளும் விளைகின்றன . முயற்சியில் 
ஊக்கி மேலெழுகின்ற நல்ல உணர்ச்சிகளை அது ஒழித்து விடு 
கின்றது ; அவை ஒழிபவே மனிதன் நவையுள் இழிந்து நாசம் 
அடைய நேர்கின்றான் . 

ஒரு குடியில் தலைவனாயிருக்கின்றவனை மடி மருவிக் கொண் 
டால் அந்தக் குடியிலுள்ளவர் அனைவரும் நிலை குலைந்து படு துய 
ரங்களை அடைகின்றனர் . தீய ஒரு மாயநோயாய் மடி மருவியுளது . 

படி அறிந்து உய்க என்றது மடியினால் விளையும் குடிகேடுகளை 
உணர்ந்து அதனைக் கடிது களைந்து நெடிது முயன்று நிலையில் உயர்க 
என்றவாறு . கருதி உயரா தவன் கதி யழிகின்றான் . 

மனம் ஏதாவது ஒன்றைப்பற்றிச் சலித்துக் கொண்டே 
யிருக்கும் . அந்த அந்தக்கரண விருத்திகளைத தொழில் முயற்சி 
களில் செலுத்தின் உயர் பலன்கள் உளவாம் ; அங்ஙனம் செலுத் 
தாதுவிடின் வறிதே பாழாம் . எண்ணங்களை நல்ல வழிகளில் 
பயன் படுத்தாமல் பாழாக்குவது அரிய மனித வாழ்வை அநியா 
யமா நாசம் செய்த படியாம் . 

ஒரு தொழிலும் புரியாமல் வறிதே இருப்பது மடி என 
வந்தது . அவ்வாறு மடிந்திருப்பவரைச் சோம்பேறிகள் என்று 
உலகம் இகழ்ந்து கூறுகின்றது . இங்கே ஓர் உண்மையை சாம் 
நுண்மையாக ஓர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் . 


988 


தரும தீபிகை 


வெளியே யாதொரு கருமமும் செய்யாமல் ஆன்ம சிந்தனை 
யோடு அடங்கியிருக்கும் சாதுக்களும் உளர் . இந்த நல்ல சாதுக் 
களை அந்தப் பொல்லாத சோதாக்களோடு சேர்த்து எண்ணி விட 
லாகாது . அரிய தன்மையை உணர்வது பெரிய நன்மையாம் . 


ஞான நிலையில் அடங்கியுள்ள இனிய அமைதிக்கும் ஈனச் 
சோம்பலுக்கும் எவ்வளவோ வேறுபாடுண்டு . ஒளியும் இருளும் 
என முறையே அவை தெளிவும் இளிவும் மருவியுள்ளன .. 

உலக காரியங்களை எல்லாம் ஒழிய விட்டுப் பரமன் ஒருவ 
னையே பற்றி அமைதியாய் இருப்பவர் உலகக் காட்சியில் சோம் 
பர் போல் தோன்றினும் உணர்வுக் காட்சியில் அவர் அரிய பெரிய 
அதிசய நிலையினர் . எவரும் துதி செய்யுந் திருவினர் . 


மேம்பொருள் போகவிட்டு மெய்ம்மையை மிகவுணர்ந்து 
ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன அகத்தடக்கிக் 
காம்பறத் தலைசிரைத்துன கடைத்தலை இருந்து வாழும் 
சோம்பரை யுகத்தி போலும் சூழ்புனல் அரங்கத்தானே . 

(திருமாலை 38 ) 


எல்லாக் கருமங்களையும் கைவிட்டு இறைவன் திருவருளையே 
நாடியிருக்கும் துறவிகளைச் சோம்பர் என இதில் சுட்டியிருக்கிறார் . 
இட்டுள்ள பெயரில் சுவை சொட்டியுள்ளது . தெய்வம் உவந்து 
காணும் என்ற தனால் அவரது திவ்விய மகிமை தெரியலாகும் . 

ஈனமாய்ச் சோம்பியிருப்பவர் வெளியே சும்மா இருப்பது 
போல் தோன்றினாலும் அவருடைய உள்ளம் இழிவான பழிவழி 
களிலேயே உழலும் ; அல்லது பாழாய் மடிந்து கிடக்கும் . 
இருண்டு மருண்டு இழிந்துள்ள அது தெருண்டு தெளிந்து உயர்ந் 
துள்ள அடக்கத்தோடு எவ்வழியும் யாதும் ஒவ்வாது . 

சிந்தையை அடக்கி ஞானமாய் ஒடுங்கியிருப்பது மிகவும் 
அரிய செயலேயாம் . இந்த அமைதியில் ஆன்ம ஒளி மிகுந்து 
பேரானந்தம் பெருகி எழுகின்றது , உலக நாட்டம் ஒருவிப் பரம் 
பொருளோடு மருவியுள்ளமையால் உயிர் அதிசய இன்பமாய்த் 
துதி செய்ய நின்றது . யோகம் தியானம் சமாதி என்னும் பதங்கள் 
பரமான்வோடு ஆன்மா கலந்து மகிழும்விதங்களைக்காட்டியுள்ளன . 


48. சோம்பல் . 


989 


சும்மா இருக்கச் சுகம்சுகம் என்று சுருதி எல்லாம் 
அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே 
பெம்மான் மவுனி மொழியையும் தப்பிஎன் பேதைமையால் 
வெம்மாயக் காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே . 
சும்மா இருக்கச் சுகமுதய மாகுமே 
இம்மாயா யோகமினி ஏனடா - தம்மறிவின் 
சுட்டாலே யாகுமோ சொல்லவேண் டாங்கன்ம 
நிட்டா சிறுபிள்ளாய் நீ . 

( 2 ) 
சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணமென்று 
எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே . (தாயுமானவர் ) 

சுப் மா இருப்பதில் விளைகின்ற சுக போகங்களைத் தாயுமான 
வர் இவ்வாறு ஆர்வ மீதூர்ந்து கூறியிருக்கிறார் . அரிய அனுபவங் 
கள் கெரிய வந்துள்ளன . உறுதியுண்மைகள் கருதியுணரவுரியன. 

செம்மான் மகளைத் திருடும் திருடன் 
பெம்மான் முருகன் பிறவான் இறவான் 
சும்மா இரு சொல் அற என்றலுமே 
அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே . ( கந்தரனுபூதி 12 ) 

சும்மா இரு என்று அருண கிரிநாதருக்கு முருகன் அருள் புரிந் 
துள்ள அதிசய நிலையை இது அறிவுறுத்தியுள்ளது . மனம் மொழி 
மெய்கள் அடங்கி ஒருமை எய்திப் புனித மகான்கள் தனிமையில் 
அனுபவிக்கும் ஆனந்த நுகர்வுகளை உரைகளால் உணர இயலா . 
மோன நிலையில் ஞான போகங்கள் விளைகின்றன . 

சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே ; 
சோம்பர் கிடப்பது சுத்த ஒளியிலே ; 
சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடம் 
சோம்பர் கண்டார் அச் சுருதிகண் தூக்கமே . ( 1 ) 
தூங்கிக் கண்டார்சிவ லோகமும் தம்முள்ளே ; 
தூங்கிக் கண்டார்சிவ யோகமும் தம்முள்ளே ; 
தூங்கிக் கண்டார்சிவ போகமும் தம்முள்ளே ; 
தூங்கிக் கண்டார்நிலை சொல்வது எவ்வாறே ? ( 2 ) 

(திருமந்திரம் ) 
ஞான யோக நிலையில் தோய்ந்து பேரின்ப போகங்களை 
நுகர்கின்ற மோன சீலர்களைத் திருமூலர் இவ்வாறு காட்டி பிருக் 


990 


தரும தீபிகை 


கிறார் . சோம்பர் என இங்கே குறித்திருக்கும் பேரையும் சீரையும் 
கூர்ந்து ஓர்ந்து கொள்ளுகின்றோம் ; உள்ளம் தேர்ந்து உவந்து 
நிற்கின்றோம் . 

சீவ போதம் சிவமயமாய்க் கலந்த போது பிறவி தீர்ந்து 
போகின்றது ; பேரானந்தம் ஆகின்றது . 

வெளிநோக்கான உலகவாழ்வில் உரிய கருமங்களைச் செய்து 
பொருளும் புகழும் பெறுதலும் , பருவம் வந்து பக்குவம் 
அடைந்தபொழுது பரமான்மாவைத் தோய்ந்து வர மானபதம் 
அடைதலும் மனித உரிமைகளாய் மருவியுள்ளன . 

இம்மை மறுமை அம்மை என்னும் மும்மை கிலைகளும் செம் 
மையான கருமங்களினாலேயே சேர வருகின்றன . தக்க முறை 
களில் கருதி முயல்பவர் மிக்க பயன்களை மரூவி மகிழ்கின்றனர் . 

இரவில் உறங்குவது பகலில் வேலை செய்யவே ; இளைப்பு 
ஆறுவதும் களைப்பு மாறுவதும் உழைப்பில் ஏறவே 
அந்த ஆறுதலும் மாறுதலும் இனிய பேறுகளாய் இசை பெற் 
றுள்ளன . வாழ்வின் அனுகூலங்களைச் சூழ்வோடு பயன் படுத்தா 
மல் வீணே பாழாக்கலாகாது . 

உரிய கருமமே மனித தருமமாய் மருவியுளது . 

பிறப்பின் உரிமையாய் அமைந்துள்ள கருமங்களை எவன் அறி 
வோடு கருதிச் செய்கின்றானோ அவன் திருவும் தேசும் பெறுகின் 
றான் ; அங்கனம் செய்யாதவன் சிறுமையடைந்து சீரழிகின்றான் . 
உற்ற கடமையை உணராதிருப்பது குற்றம் ஆகின்றது . 

எவ்வழியும் ஈன மடியில் இழியாமல் ஞானமுடன் முயன்று 
மானவர் திரளில் மகிமை பெறுக . 


ஆதலால் 


" Life without industry is guilt, and industry without 
art is brutality . 

( Ruskin ) 
" தொழில் இல்லாத வாழ்வு குற்றமாய்ப் பழி படுகின்றது ; 
அறிவில்லாத உழைப்பு மாட்டுப் பாடாய் இழிவடைகின்றது 
என ரஸ்கின் என்னும் ஆங்கில அறிஞர் இங்ஙனம் கூறியிருக்கி 
றார் . உள்ளம் ஊன்றி உணர்ச்சியோடு முயற்சிகளைச் செய்துவரின் 
அந்த மனித வாழ்வு எவ்வழியும் உயர்ச்சியாய் ஒளி வீசி வருகிறது . 


48. சோம்பல் . 


991 


கருதி வருகின்ற அளவே மனிதன் உறுதியும் உரமும் பெறு 
கின்றான் . கருதாது நின்று விடின் அவனுடைய நிலை விருதாவாய் 
விளிந்து போகின்றது . முயற்சி உயர்ச்சியாய் ஒளி புரிகின்றது ; 
அயர்ச்சி இகழ்ச்சியாய் இளிவு தருகின்றது . 

“ The hand of the diligent shall bear rule ; but the 
slothful shall be under tribute .» 

( Bible ) 
“ முயற்சியாளன் கை உலகத்தை ஆளும் ; சோம்பேறி கை 
ஊழியம் புரியும் ” என்னும் இது இங்கே அறிய வுரியது . 

மடி புகுந்த பொழுதே மனிதன் ஒன்றுக்கும் உதவாதவ 
னாய் ஒழிந்து போகின்றான் . யாதொரு பயனும் அடையாமல் 
அவமே அவலமுறுதலால் அவனது நிலை துயரமாகின்றது . 

" The soul of the sluggard desireth and hath nothing; 
but the soul of the diligent shall be made fat . 

சோம்பேறி விரும்பினாலும் ஒன்றும் கிடையாது ; முயற்சி 
யுடைய சீவன் என்றும் வளமாய்ச் செழித்திருக்கும் என 
சாலமன் என்னும் யூத ஞானி இவ்வாறு கூறியிருக்கிறார் . 

நீச மடியர் நிலை குலைந்து நேர்ந்தகுடி 
நாச மடைய நவையுறுவர் - தேசுடைய 
சாந்த மதியர் தருமம் தவமருவி 
ஏந்த லுறுவர் எதிர் . 
அயர்ந்து இழியாமல் முயன்று உயருக . 


இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
தொழில் செய்யாமல் சோம்பியிருப்பது இழிவு . 
உழைத்து உண்பதே உயர்வாம் . 
உழைப்பில் உயர்ச்சிகள் உளவாகின்றன . 
உழையாது ஒழிவது பழியாகின்றது . 
அதனால் மேன்மைகள் ஒழிகின்றன . 
மடி மண்டின் குடி குன்றும் . 
வறுமையும் சிறுமையும் வந்து பெருகும் . 
பழியும் துபரும் எவ்வழியும் எழும் . 
சோம்பேறி தீம்பனாய் இழிகின்றான் . 
நெஞ்சில் மடிபுகின் நீசம் குடிபுகும் . 

சஅ வது சோம்பல் முற்றிற்று . 


நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் 

மறதி . 


அஃதாவது மறப்பினால் விளையும் இழிவு, மடி பைப் போல் 
மறதியும் கெடு நிலை யுடையது ஆகலால் அதனை ஒழித்து ஒழுக 
வேண்டும் என இது உணர்த்துகின்றது . குடி கேடாக மதி ? கடு 
புரிவதில் மடியும் மறதியும் ஒரு படியின என்பது 

அதிகார 
முறைமையான் அறிய வந்தது கடிய உரியன மருவி தின்றன . 
481. நெஞ்சத் தொருமறதி நேரின் பல துயர்கள் 

அஞ்ச வருமென் றறிமினோ - தஞ்சமென 
நின்ற நினைவொழியின் நேர்ந்த நலமெல்லாம் 
ஒன்ற ஒழியும் உடன் . 

( க ) 
இ - ள் 
உள்ளத்தில் ஒரு மறதி கேரின் பல தயர்கள் நேருகின்றன ; 
உறுதியான நல்ல நினைவு ஒழியின் சில்லா நலங்களும் உடனே 
ஒழிந்து போகின்றன என்பதாம் . 

இது , மறவியால் விளையும் பிழைகளை உணர்த்துகின்றது . 

ஒருவனுடைய உயர் நிலைகள் அவனது இயல் நலங்களால் 
இசைந்து வருகின்றன . புறத்தே தோன்றுகின்ற தோற்றங் 
களுக்கு உரிமையான காரணங்கள் அகத்தே ஊற்றமாய் உறைந் 
துள்ளமையால் மனிதனது ஏற்றம் இறக்கங்களுக்கு நெஞ்சம் 
நிலைக்களமாயுள்ளது . 

நெஞ்சம் நன்கு திருந்திய பொழுது அந்த மனித வாழ்வு 
பெருந்தன்மைகள் நிறைந்து எங்கும் சிறந்து திகழ்கின்றன . 
ஊற்று நீர் போல் இனிய நினைவுகள் ஊறிவரும் அளவு அரிய மகி 
மைகள் ஏறி மிளிர்கின்றன . நினைவு மாறி இழிந்தால் எல்லா நிலை 
மைகளும் வேறாய் இழிந்து ஒழிந்து போகின்றன . நினைப்பு ஒருவனை 
வளம் பெறச் செய்கின்றது ; மறப்பு வறப்பாக்கி விடுகின்றது . 

மறதி என்றது மறப்பினை . நினைப்பிற்கு மாறானது மறதி 
என வந்தது . சிறிய ஒரு மறதியால் வாழ்க்கையில் பெரிய பிழை 
கள் பல நேர்ந்து விடும். ஆதலால் அது கொடிய வழு நெடிய பழி , 
கடிய துயர் என முடிவாகி நின்றது . 


49 . 


மற தி . 


993 


வழுக்கும் மறவியும் அயர்ப்பும் இவறலும் 
மறப்பென் கிளவி மறலும் ஆகும் , ( பிங்கலந்தை ) 
" இழுக்கும் சோர்வும் புன்மையும் இகழ்ச்சியும் 
வழுக்கும் கீழும் மறவியும் பொல்லாங்கும் 
பொச்சாப்பு என்பதும் புகலுமப் பெயர்க்கே . 

குற்றத்தின் பெயர்கள் இங்ஙனம் குறிக்கப்பட்டுள்ளன . 
மறப்பு மதிகேடாய் மூண்டு வாழ்வைச் சிதைத்துத் தாழ்வைச் 
செய்கின்றது . அதனால் அது குற்றம் என நேர்ந்தது . 
உரிய காலத்தில் உரிய கருமத்தைக் 

கருதிச் செய்யாமல் 
மறந்திருப்பது மறதியாகின்றது ; ஆகவே கரும வரவு கழிந்து 
போகின்றது ; சிறுமை யிழிவுகள் செறிந்து கொள்ளுகின்றன . 

தன் கருமத்தில் கண்ணும் கருத்துமாயுள்ளவன் முன்னுக்கு 
வருகின்றான் ; அங்கனம் மூன் எண்ணிச் செய்யாது மறந்து நின் 
றவன் பின்பு இன்னலுழந்து இழிந்து வருந்துகின்றான் . 

பல துயர்கள் அஞ்ச வரும் என்றது நெஞ்சில் மறவியுற்றவனது 
நிலை தெரிய வந்தது . சிறிய மறப்பு பெரிய காரியக் கேடுகளாய் 
நெடிய துயரங்களை விளைத்து விடுகின்றது . 

வாழ்வின் சூழல்களைக் கவன மாக் கருதி முன்னும் பின்னும் 
விழிப்போடு எண்ணிச் செய்கின்றவன் யாண்டும் ஆண்மையாள 
னாய் மேன்மை பெறுகின்றான் ; அங்கனம் செய்யாமல் அயர்ந்து 
நின்றவன் காரியக் கேடனாய் இழிந்து பரிதாப நிலையை 


அடை 


கின்றான் . 


பொழுது 


முன்னுறக் காவாது இழுக்கியான் தன் பிழை 
பின்னூ றிரங்கி விடும் . 

(குறள் , 535 ) 
முன் அறிந்து காவாமல் மறந்திருந்தவன் பின்பு தன் பிழை 
யை நினைந்து வருந்தி அயர்வான் என்னும் இது இங்கே அறிந்து 
கொள்ள வுரியது . இரங்கி விடும் என்றது இடையூறுகள் எதிர்ந்த 

“ ஐயோ ! அப்பொழுதே செய்யாது போனோமே ! 
என்று பிற்பொழுது வெப்போடு வெய்துயிர்த்து நோ தலை விழி 
எதிரே காட்டியது . மறதி மரண வேதனை யாகின்றது . 

மறந்து விட்டவன் இறந்து பட்டவன் என்னும் பழமொழி 
யால் மறப்பு மீட்ட முடியாத கேட்டை யுடையது 

என்பது 
தெளிவாம் . வழுக்கிபது இழுக்காய் இழிந்தே போகின்றது . 

125 


994 


தரும தீபிகை 


13 


நினைப்பு விழிப்பாய் மேன்மை தருகின்றது . 
மறப்பு இறப்பாய்க் கீழ்மை புரிகின்றது . 

நினைவின் ஆற்றல் பெருகியுள்ள வர் உலக நிலையிலும் கலை 
பறிவிலும் தலைமையாளராய் நிலவி நிற்கின்றனர் ; அந்த ஆற்றல் 
குன்றினவர் யாண்டும் மங்கி யுள்ளனர் . 

நினைந்து நோக்கும் தன்மை இன்மையினாலதான் ஆடு மாடு 
கள் இழிந்த பிராணிகளாய்க் கழிந்து போயுள்ளன . 

எதையும் விரைந்து மறந்து விடுகின்றவர் உயர்ந்த நிலைகளை 
அடைந்து கொள்ள முடியாது . ஞாபக சத்தி அறிவின் திருவாய் 
மருவியுள்ளது . அதனை உரிமையாக வுடையவர் அதிசய மேதை 
களாய்த் துதிகொண்டு திகழ்கின்றனர் . 
Memory, the warder of the brain . 

(Macbeth ) 
“ நினைவு , அறிவின் பாதுகாவலன் என இது குறித்துளது . 
" Dear son of memory , great heir of fame . ( Milton ) 

நினைவின் மை மகன் ; கீர்த்தியின் தனி உரிமையாளன் 
என மில்ட்டன் என்னும் ஆங்கிலக் கவிஞர் ஷேக்ஸ்பீயரைக் 
குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார் .. 

மன நிலையை மாண்புறுத்தி மதியை வளர்த்து மனிதனை 
உயர்த்தி வருதலால் நினைவு இனிய பாக்கியமாய் இசைத் திருக் 
கிறது . அதனை இழந்துள்ள அளவு மனிதன் இழிந்து நிற்கின்றான் . 

மறதி பெரும்பாலும் மடி குடிகளால் நேர்கின்றது ; செல்வக் 
களிப்பாலும் சிறுமைச் செழிப்பாலும் சேர்ந்து விடுகின்றது . 

அகங்காரம் செருக்கு களிப்பு மமதைகளை யுடையவர் நிலை 
மைகளை மறந்து கெடுங்களியராய் நீண்டு நிற்றலால் மறதி மமதை 
யின் மனைவி என வந்தது . மதக் களிப்பை உருவகம் செய்து வக் 
திருக்கும் பகுதி கலையுலகில் சுவை மிக வுடையது ; உணர்வு நலங் 
களைத் தெளிவாக ஊட்டியருளுகின்றது . அயலே வருகின்றது . 
நெடிய செல்வ முடைமை கொண்டு நெஞ்சிடைக் களிப்பதே 
வடிவ மாகும் யானும் , அம் மயக்கையே வளர்ப்பதாம் 
கடிய தேவி மறதியும் கலந்த போதில் யாவரே 
படியில் வானில் வெற்றியம் பதாகை நாட்ட வல்லரே ? ( 1 ) 


49 . 


995 


அஞ்சு சென்னி யுண்மையால் அரற்கு யானும் ஒப்பு என 
நெஞ்சில் உன்னி மெய்மதத்த நீர்மையைக் கொடல்லவோ 
கஞ்ச மன்ன கண்ணன் நாபி யுட் பிறந்த கடவுள் தான் 
நஞ்சமுண்ட கண்டனால் ஓர் நான் முகத்தன் ஆனதே . ( 2 ) 
ஆசுறாத செல்வமோடு அடுத்த வச்சி ராயுதன் 
வாசநா றலங்கலைத் துர்வாசன் நல்க வாங்கி முன் 
வீசுறா எறிந்தது ஏறும் வேழமா மதம் கொலோ 
ஏசுறாத தன்மதம் கொல் எம்மதம் கொல் என்பதே . ( 3 ) 
நிகரில் அற்பர் சிந்தையூடு நின்று தூயர் நெறியையும் 
இகழு விப்பன் ; என்னொடே இறந்து போம் இவ் வுலகெனப் 
புகலு விப்பன் ; எவரொடும் புகுந்து போர் செய் விப்பன் ; இவ் 
அகலிடத்தை மேருவோடு ஓர் அணுவும் ஆக்குவிப்பனே . ( 4 ) 


வந்தடர்த்தொர் சேதிராசன் மாலை அன்று வைததும் , 
அந்த வத்துவைச் சுயோதனாதி யோர் இகழ்ந்ததும் , 
நந்தியைப் பழித்திலங்கை நாயகன் நவின்றதும் , 
முந்து சத்த முனிவர் தம்மை நகுடன் அன்றுதைந்ததும் ; 


( 5 ) 


( 6 ) 


அன்று வேலை எற்றி மாலை அடுசமர்க் கழைத்து நேர் 
கன்று பேர்ரிரந்து காளகண்டன் வெற்பலைத்து மேல் 
சென்று வாலி தன்னொடும் செருத்திறம் புரிந்து சீர் 
துன்று காயம் அன்று மாய்தல் துந்துமிக்கு வந்ததும் ; 
பின்னும் இன்ன தன்மை செய்த பேரனந்த கோடியான் 
மன்னுமிந்த மண்ணகத்தும வானகத்தும் அவையெலாம் 
என்னையன்றி யாவரே இயற்றினோர் ? இதன்றி என் 
பன்னி என்னு மறதி மேன்மை எவருணர்ந்து பகர்வரே ? 


( 7 ) 


அறிவு கற்ற கல்வி வாய்மை அன்பு முன்பு அடுத்த நல் 
உறவு நட்பு ஒழுக்கம் மேன்மை ஒருவர் செய்த உதவி சீர் 
பிறவும் இன்ன செய்கை மற்றது எவையும் நெஞ்சு பேர்வென 
மறதி யுற்ற போது யாவர் மனிதர் தேவர் மதியுளார் ? ( 8 ) 


பிரகலாதன் மாயனோடு பின்புபோர் புரிந்ததும் 
சரத வாழ்வு சுக்கிரீவர் தாமியைந்து இராமர்பால் 
வரவு தாம தித்ததும் துரோணர் நட்பும் வாய்மையும் 
துருவ தேயன் மாற்றிவந்த போதிகழ்ந்து சொன்னதும் ; 


( 9 ) 


996 


தரும தீபிகை 


மகிழ்ந் தணைந்து நாளை நின்கண் வருதும் என்ற வாய்மையைச் 
சகுந்தலைக்கு மகிணனார் கவிர்க்கயர்த்த தன்மைாம் 
புகுந்தது . எத்திறத்தில் ? என்னோர் பூவையால் உளம் திகைத்து 
இகந்த புத்தி யோரை இன்னம் எண்ணில் எண்ணிலோர்களால் 
மதுவி னுள்ளும் அவினிய தி பானபன் மருந்தினும் 
கதுவு புல்லர் வாழ்வினும் கலந்து வைகி உலகெலாம் 
பொதுவினின் வசத்தினில் பொருத்தும் எம்மை யாவரே 
எதிர் புகுந்து வெல்லவல்லர் ? என்றிவ்வாறு இயம்பினான் . ( 11 ) 

( மெய்ஞ்ஞான விளக்கம் ) 
மோகன் என்னும் அரசனிடம் தனது ஆற்றலைக் குறித்துக் 
காட்டி மமதன் இவ்வாறு பேசியிருக்கிறான் . தன் வலியையும் , 
தன்னுடைய மனைவியாகிய மறதியின் நிலையையும் அவன் வியந்து 
கூறிய தாகப் புனைந்து வந்துள்ள இந்தக் கவிகளில் பொதிந்துள்ள 
பொருள் நிலைகள் நினைந்து சிந்திக்கத்தக்கன . 

மமதையாலும் , மறதியினாலும் இழிந்து அழிந்தவர்களைத் 
தெளிவாக உணர்ந்து கொள்ள இவ் உருவகம் எளிதாய் அமைந் 
துள்ளமையால் எவர்க்கும் உரிமையோடு உவகை புரிந்து வரு 
கின்றது . கூறியுள்ள குறிப்புகள் கூர்ந்து ஓர்த்து கொள்ள வுரியன . 

கடமைகளை மறந்து விடின் கடையனாக நேரும் ஆதலா 
அந்த மடமையை மருவவிடாமல் மதியோடு வாழுக 

நினைந்தவன் நிதி பெற்றான் ; 
மறந்தவன் மதி கெட்டான் . 

என்பது பழமொழி . நினைப்பு மறப்புகளால் மாந்தர் அடை 
யும் நிலைகளை இதனால் இனிது ஓர்ந்து கொள்ளலாம் . 


லால் 


482. உற்ற கருமம் உரிய பருவத்தே 

முற்ற வுணர்ந்து முடியாமல் - சற்றே 
மறந்து விடினோ மதிகேடு துன்பம் 
நிறைந்து விடுமே நிலைத்து 

( 2 ) 
இ - ள் 
செய்ய வேண்டிய கருமத்தை உரிய பருவத்தில் கருதிச் 
செய்யாமல் சிறிது மறதியாயிருப்பின் பெரிய கேடுகள் பல நிலை 
யாய்ப் பெருகி விடும் என்பதாம் . 


49 . 


மறதி . 


997 


பருவம் பக்குவம் என்னும் மொழிகள் அரிய இனிய 
பொருள்களுடையன . யாதொரு எல்லையும் இல்லாமல் எப்பொழு 
தும் காலம் ஓடிக் கொண்டே யிருக்கின்றது . யாராலும் அணை 
கோலி நிறுத்த முடியாத அந்தக் காலத்தைத் தக்க சமயத்தில் 
தனக்கு உரிமையாகப் பயன்படுத்திக் கொள்ளுகின்றவன் மிக்க 
பயனை அடைந்து மேன்மையாய் விளங்குகின்றான் . 

கருத்தும் கவனமும் வாழ்வை வளம்படுத்தி வருவாயை 
விருத்தி செய்து வியனான பலன்களை விளைத் தருளுகின்றன . கூர் 
மையாக ஓர்ந்து செய்த பொழுது தான் கருமங்கள் சீர்மையாய்ச் 
சிறந்து திகழ்கின்றன . 
பருவத்தில் செய்கின் 

ன்ற எதுவும் பெரிய சுவையாய்ப் 
பேரின்பம் தருகின்றது தக்க தருணத்தில் செய்கின்ற உழவன் 
மிக்க விளை பொருள்களை அடைகின்றான் ; அங்ஙனம் சமையம் 
அறிந்து செய்யாதவன் வருவாய் குன்றி அவலமடைந்து நிற்கின் 
முள் , கவலையுடைய அவன் பின்பு தன் பிழையை உணர்கின்றான் . 
பருவம் தவறி விட்டது என்று பருவரலுறுகின்றான் . 

காற்று உள்ள போதே தூற்றிக் கொள் என்னும் முதுமொழி 
காலத்தைப் போற்றி ஒழுகும்படி மனிதனுக்குப் புத்தி போதித் 
துள்ளது . 

" Time and tide waits for no man 

காலமும் அலையும் யாருக்கும் காத்து நில்லாது என்னும் 
இது எல்லாருக்கும் நல்ல ஒரு நீதியைத் தெளிவாக உணர்த்தி 
நிற்கின்றது . பொழுது வழுவின் பழுது வழியும் . 

அலை அடிக்கும் பொழுதே தலை முழுகிக் கொள்ளுக என்பது 
பழமொழி . காலம் வாய்க்கும் போதே காரியத்தைச் செய்து 
கொள்ளுகின்றவன் வீரியவானாகின்றான் . மறந்தோ , அயர்ந்தோ 
நிற்பவன் சிறந்த பயனை அடையாமல் இழிந்தே போகின்றான் . 
There is a tide in the affairs of men , 
Which , taken at the flood , leads on to fortune; 
Omitted , all the voyage of their life 
Is bound in shallows and in miseries ) 

( Julius Ceasar 4-3 ) 


998 


தரும தீபிகை 


என 


" உலக மக்களுக்கு ஒரு பருவ அலை உளது ; அதனை உரிமை 
யாகத் தழுவிக் கொண்டவர்களைப் பெரிய செல்வ நிலைகளில் அது 
இனிது சேர்த்தருளுகின்றது ; தழுவாது நழுவவிட்டவர் வாழ்நாள் 
முழுவதும் வறுமைத் துயர்களில் மறுகி யுழல்கின்றனர் ” 
ரோமாபுரி வீரனான புருட்டஸ் இவ்வாறு ஒரு முறை கூறியிருக் 
கிறான் . இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரிருந்த ஒரு 
தந்திரி பருவம் தவற விடின் படுதுயராம் என்று பதறியிருத்த 
லால் மறதியின் கொடுமை எளிதே புலனாகின்றது , 

மறந்து விடின் துன்பம் நிறைந்து விடும் . 

உற்ற சமையத்தை உரிமையாகப் பயன்படுத்தாமல் ஒருவன் 
மறந்து விட்டான் ஆனால் பின்பு அவன் இருந்து அழும் படியான 
கொடிய துயரங்கள் பெருகி விடும் என்க 

உரியதன் கருமத்தை ஒர்ந்து செய்பவன் 
பெரியவன் என வரும் பெருமை காண்கின்றான் ; 
கரியபுன் மறதியான் கடையன் ஆகியே 
அரியநன் னலமிழந்து அவலம் ஆர்கின்றான் . 

மறதியால் மனித வாழ்வு பாழ்படுகின்றது ; அதனை மருவ 
விடாமல் மதி நலம் பேணுவது கதிநலம் காணுவதாம் . 

உயிர் வாழ்வின் உயர் நலங்கள் எல்லாம் ஊன்றிய உணர்வு 
நிலைகளால் உளவாகி வருகின்றன ; இவ் வுண்மையை ஓர்ந்து நன் 
மையை மறவாமல் நாடிக் கொள்க . 


. 


483. நினைப்புநிலை எல்லாம் நெடிய திருவாய் 

வனப்பு மிகுந்து வருமால் - நினைப்பிழந்து 
நின்ற நிலையில் நிலையான கேடுபழி 
என்றும் இழிவே எழும் . 

ள் 
மனம் தெளித்து நினைக்கின்ற நினைவுகள் எல்லாம் நெடிய 
செல்வங்களாய் எழில் மிகுந்து வருகின்றன ; நினைப்பு இழந்து 
நின்றால் பழிகளும் கேடுகளும் இழிவுகளும் எழும் என்பதாம் . 

இது , விழித்து வேலை செய் என்கின்றது . 


49 . 


மற தி . 


999 


. 


மாட மாளிகைகள் , கூட கோபுரங்கள் , கோவில்கள் , வாவி 
கள் முதலாக இவ்வுலகில் காணப் படுகின்ற விழுமிய நிலைகள் எல் 
லாம் மனிதனுடைய நினைவின் விளைவுகளாகவே வெளியே 
தோன்றி ஒளி விசியுள்ளன . 

மானச சிருட்டிகளை நோக்கி வானகமும் வியந்து நிற்கின் 
றது . அகத்தின் எண்ணங்கள் புறத்தே எண்ணரிய வண்ணங்க 
ளாய் எதிரெழுந்து திகழ்கின்றன. 

நினைவின் கூட்டங்கள் வாழ்வின் நீரோட்டங்களாய்ப் 
பெருகி வருகின்றன. எண்ணம் வறண்டால் எல்லாம் வறண்டு 
போகின்றன ; போகவே வாழ்வு பாழாய்ச் சூனியமடைகின்றது . 

இனிய நினைவுகள் அரிய காமதேனுக்களாய் இன்பம் சுரந்த 
ருளுகின்றன . தான் கருதியதையே மனிதன் உரிமையாகப் 
பெறுகின்றான் . 

உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றுந்தான் 
உள்ளியது உள்ளப் பெறின் . 

( குறள் , 540 ) 
இந்த வேத மந்திரத்தை ஈண்டு உள்ளம் கொண்டு ஊன்றி 
யுணர வேண்டும் . ஒருவன் எண்ணியதை எண்ணியபடியே யாண் 
டும் எளிதாக எய்தலாம் ; ஆனால் அந்த எண்ணம் இன்னவண்ணம் 
இருக்க வேண்டும் என இதில் உணர்த்தி யிருக்கும் உண்மையை 
உணரும்தோறும் மனத்தின் இயல்பும் நினைப்பின் நிலையும் வியப் 
பாய் வெளிப் படுகின்றன . விழித்து நோக்கிய கண் வெளியே 
ஒளியைக் காணுகின்றது ; நினைத்து ஊக்கிய மனம் கேரே சீரைப் 
பெறுகின்றது . 

உள்ளியது உள்ளப் பெறின் உரிய பொருள் ஓடி வரும் ; 
மறந்து விடின் எல்லாம் இறந்து படும் என்க . மறப்பு 
ஆகின்றது ; நினைப்பு ஆக்கமாப் நிலவுகின்றது . 

நினைப்பு நிலை எல்லாம் நெடிய திரு 

என்றது நினைவுக்கும் திருவுக்குமுள்ள உறவுரிமையை உணர் 
த்தி நின்றது . அரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் மனிதன் கருதி 
முயன்றதிலிருந்தே பெருகி வந்திருக்கின்றன . 

வறிபனான ஓர் இளைஞன் ஒருநாள் மாலையில் மலைச் சாரல் 
வழியே நடந்து போனான் ; அங்கே வானுற ஓங்கி வளர்ந்து நிற் 


1000 


தரும தீபிகை 


கின்ற நெடிய மரங்களைக் கண்டான் ; குளிர் நிழலில் தங்கி உளம் 
மிக உவந்தான் . சாரமான தரையில் வேரூன்றி யிருத்தலினாலே 
தான் அவ்வளவு செழிப்பாய் அவை சிறந்துள்ளன என்று தெரிந் 
தான் . ஆண்டு ஒரு பெரிய நிலப் பகுதியை வளைந்து கொண்டு 
அரிய கனி மரங்களை வைத்து இனிய விளை பொருள்களை விளைத் 
தான் . நல்ல விளைவுகள் வளமாய் உளவாயின ; நாட்டு மக்களுக்கு 
ஊட்டமாய் உ தவின ; 

அதனால் அவன் பெரிய செல்வன் ஆயி 
னான் . வறியனாயிருந்தவன் ஒரு சிறிய நினைவினால் அரசரும் மதிக் 
கும் படியான உயர்ந்த திருவினை அடைந்து சிறந்து விளங்கினான் . 

நெஞ்சைத் திறந்து நினைந்தவனுக்குப் பஞ்ச பூதங்களும் 
பரிந்து உதவி புரிகின்றன . மறந்திருந்தவனுக்கு யாதும் உதவா 
மல ஏதமாய் அவனை இகழ்ந்து விடுகின்றன . மறந்தவன் மண்ணா 
யிழிந்து மடிந்து போகின்றான் ; நினைந்தவன் பொன்னாய் உயர்ந்து 
பொலிந்து விளங்குகின் முன் , 

நிலைமையை நினைந்து பார்க்கின்ற எவரும் தலைமையில் 
உயர்ந்து கொள்ளுகின்றார் . பாராதவர் பழி குருடராய்ப் பாழ் 
படுகின்றனர் . பார்த்து வாழ்வது சீர்கதி ஆகின்றது . 

மனித உருவில் பிறந்திருந்தாலும் நினைவு கலனை இழந்தவர் 
மிருகங்களாகவே இழிந்து மறகியுழலுகின்றார் . 


484. பாலப் பருவம் படியா திருந்தமையால் 

வாலப் பருவம் வளரவே - ஞாலத்து 
இருகால் விலங்காய் இழிமரமாய் நின்றாய் 
ஒருகால் உணர்க வுடன் . 

இ - ள் 
இளமையில் படியாமல் மறந்து இருந்தமையால் பின்பு இரு 
கால் மிருகமாய் இழிந்த மரமாய்ப் பெருகி நின்று பிழைபட 
நேர்ந்தாய் ! இதனை உடனே உணர்ந்து திருந்துக என்பதாம் . 

மனிதன் பல பருவங்களையுடையவன் . உருவ நிலையில் ஒருவ 
னாய்த் தோன்றினும் பருவ வரவுகளால் பிரிவினைகளும் பெயர் 
களும் மருவியுள்ளன . பிள்ளை , குழந்தை , மதலை , பாலன் , சிறு 
வன் , குமரன் , காளை , மீளி , விருத்தன் , கிழவன் என இவ்வாறு 
மனிதன் வெவ்வேறு நிலைகளில் விளங்கி நிற்கின்றான் . கால வேற் 
றுமைகளால் பல வகையான கோலங்கள் தோற்றுகின்றன . 


49. மறதி. 


1001 


ஐந்து வயதிலிருந்தே நெஞ்சில் நினைவுகள் நிலை பெறுகின் 
றன . அறிந்து கொள்ள வேண்டியவைகளை 

அறிய உரிய பருவ 
மாய் அது மருவி யுள்ளமையால் பள்ளிப் பருவம் என உலகம் 
அதனைப் பாராட்டி வருகிறது . பாலன் படிக்கப் போகின்றான் . 
அந்தச் சிறுவன் அறிவு பெருகி வரப் பெற்றோர்கள் வழி கோலி 
விடுகின்றனர் . அந்த வழியே விழி திறந்து நோக்கி அவன் ஒளி 
பெற்று வருகின்றான் . உள்ளத்தில் உறைந்து கிடக்கின்ற அறிவு 
மெல்ல மெல்ல விரிந்து அவனுக்கு மேன்மை புரிந்து வருகின்றது . 

அங்கனம் கல்லாது நின்றவன் கல்லாய் இழிந்து புல்லாகின் 
றான் . மடையன் , மூடன் என்னும் இழி பெயர்கள் படியாதவ 
னுக்கு உரிமையாகின்றன . ஆகவே அவனது பரிதாப நிலைகள் 
அறியலாகும் . உயர்ந்த மனிதப் பிறவியில் பிறந்திருந்தும் உரிய 
பருவத்தில் படியாமல் மறந்து போனமையால் இழிந்து பட 
நேர்கின்றான் . கலையறிவு கழிய நிலை இழிவாயது . 

பாலப் பருவம் கல்விக்கு உரிமையான காலம் ஆதலால் 
அதனைப் பயன் படுத்தாமல் பழுது பட விட்டவன் இழுதையாய் 
இழிந்தே போகின்றான் . உரிய பருவம் நழுவவே பெரிய இழிவும் 
நெடிய பழியும் நிலையாய்த் தொடர்ந்தன . 

இளமையில் கல் என்று ஒளவையார் இவ்வாறு சொல்லிய 
ருளியது அதன் செவ்வி கருகி . படிப்புக்கு உரிய பருவத்தைப் 
பயனுறத் தழுவிக் கொண்டவன் பெரிய மதிமானாய்ப் பெரு மகி 
மையுறுகின்றான் ; தழுவாது அயர்ந்து நின்றவன் இழிமடைய 
னாய்ப் பழியடைகின்றான் . 

Time is not on our side unless we grasp it . 

" உற்ற காலத்தை உரிமையாப் பற்றிக் கொண்டால் ஒழிய 
அது நமக்குப் பலன் தராது என்னும் இது இங்கே நன்கு 
சிந்திக்கத் தக்கது . 

கடவுளைப் போல் காலம் எல்லார்க்கும் பொதுவாயுள்ளது ; 
அந்தப் பொழுதைக் கிழமையோடு தழுவி நின்றவன் விழுமிய 
பயன்களை அடைந்து கொள்கின்றான் . 

இளமைப் பருவத்தில் கல்லாமல் பொழுதைப் பழுதே 
கழித்து வந்தவன் பின்பு பொல்லாதவனாய்ப் புலை யுறுகின்றான் . 

126 


1002 

தரும தீபிகை 
இருகால் விலங்கு : இழி மரம் . 

என்றது பருவ காலத்தில் படியாமையால் விளையும் பழி 
நிலைகளை விழி தெரிய விளக்கியது . கல்வி மனிதனைத் தெய்வம் 
ஆக்குகின்றது ; கல்லாமை அவனை மிருகம் ஆக்கி விடுகின்றது . 

" கல்லாத மூடரைக் காணவும் ஆகாதே (திருமந்திரம் ) 

என்று திருமூலர் இவ்வளவு கோபமாய் வெறுத்துக் கூறி 
யது கல்லாமையால் நேரும் பொல்லாமைகளைக் கருதியே . எல்லா 
ரும் கற்றுக் கொள்ள வேண்டும் என்னும் ஆத்திரத்தால் இவ் 
வாறு வார்த்தைகள் வெளி வந்துள்ளன . 

முகத்தில் இரண்டு கண்கள் இருந்தாலும் கல்லா தவர் குரு 
டரே ; பொல்லாத மிருகங்களே என நாயனார் உள்ளம் நொந்து 
உரைத்திருக்கிறார் . கல்வி கண்ணினும் இனியது . 

தக்க கல்வியை இழந்தமையால் மக்கள் உருவினரேனும் 
மாக்கள் என நின்றனர் . விதி நலங்களை விலகினவர் விலங்குகள் 
ஆயினர் . இனிய கலை குறையக் கொடிய நிலை பெருகியது . 

உணர்வு நலம் சுரந்து உள்ளத்தை ஒளி செய்து வருகின்ற 
கல்வியைப் பிள்ளைப் பருவத்திலிருந்தே பழகியுள்ளவன் பெரிய 
பாக்கியசாலியாய் அரிய மகிமைகளை அடைகின்றான் ; பழகாத 
வன் பிறவிப் பெருமையையும் இழந்து வறிதே பிழைபடுகின்றான் . 

ஒரு முறை பயின்றால் எழுமையும் தொடர்ந்து இதம் புரிக் 
தருளுகின்ற கல்வியை ஒருவன் மறந்திருப்பது பெரிய இழவாம் . 
அங்கனம் இழந்து வளர்வதினும் இறந்து மறைவது மிகவும் 
இனிதாம் . ஒளியுடன் வாழ்வதே உயர்ந்த வாழ்வாம் . 

முழு மூடன் , விழி குருடன் , இழி மிருகம் என்னும் பழி 
மொழிகள் படியாதபடி இளமையிலேயே படித்து வருபவன் 
பிறவிப் பயனைப் பிடித்தவன் ஆகின்றான் . அவ்வாறு படியாமல் 
மறந்து விட்டவன் பெருமடையனாய் இழிந்து படுகின்றான் . 

சீவ ஒளி குன்றி நின்றதால் கல்லாதவனை மரம் விலங்கு 
என எல்லாரும் இகழ்ந்து சொல்ல சேர்ந்தனர் . 

கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து 
நல்லறி வாளர் இடைப்புக்கு- மெல்ல 


49. மறதி . 


1003 


இருப்பினும் நாயிருந் தற்றே இராஅது 
உரைப்பினும் நாயகுரைத் தற்று . (நாலடியார் ) 
கவையாகிக் கொம்பாகிக் காட்டகத்தே நிற்கும் 
அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே 
நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய 
மாட்டா தவன் நல் மரம் . 

( மூதுரை ) 
கல்லாதவன் இவ்வாறு பொல்லாத இழிவுகளை அடைகின் 
றான் . காலம் உள்ள பொழுதே கற்று மேலோராய் வருவோரை 
யே ஞாலம் உவந்து கொள்கின்றது . 

பருவம் அறிந்து ஒருவன் படியாமல் நின்றால் அவனுடைய 
வாழ்வில் பல இழிவுகள் படிந்து கொள்ளுகின்றன . எவ்வளவு 
செல்வங்களை எய்தினாலும் கல்லாத மூடன் என்ற அந்தப் பொல் 
லாத பழி அவனிடம் புகுந்து கொள்கின்றது . அவன் மகன் அவ 
னாய் வழி வழியாகவே படிப்பு வாசனை படியாது போகின்றது . 
போகவே அது ஒரு மூடக் கூட்டமாய் முடிந்து காட்டுளளே 
காட்டு மிருகங்களாய்க் கலிதது நிற்கின்றது . பின்பு அக்கட்டத் 
திற்குக் கல்வியை யூட்ட நல்லறிவாளர் பாடுபட்டாலும் பயன் 
படுவதில்லை . 

வெள்ளம் மிகுதியாய்ப் பெருகி ஓடுகின்ற பெரிய நதியில் 
முதிய வேதியன் ஒருவன் ஒருநாள் நழுவி விழுந்தான் . நீத்தம் 
அவனை ஈர்த்துப் போயது . அயலே ஆற்றங்கரையில் ஆடு மேய்த் 
துக்கொண்டு நின்ற ஒருவன் அதனைக் கண்டான் ; விரைந்து நீரில் 
பாய்ந்து நீந்திப் போய் அந்த மறையவனைப் பிடித்துக் கரையில் 
கொண்டு வந்து சேர்த்தான் ; ஆற்றித் தேற்றினான் . தனக்கு 
உயிர் உதவி புரிந்த அந்த மேய்ப்பனை உவந்து நோக்கி “ அப்பா ! 
நான் உனக்கு என்ன கைம்மாறு செய்வேன் ? " என்று கிழவன் 
உள்ளம் கரைந்து உரிமையோடு உரைத்தான் . அப்பொழுது 
நிகழ்ந்த உரையாடல்கள் அயலே வருகின்றன . 
மேய்ப்பன் : என் பையனுக்குப் படிப்புச் சொல்லிக் கொடுங்கள் . 
வேதியன் : அவனுக்கு வயது என்ன ? 
மேய்ப்பன் : பதினாறு வயசு ஆகின்றது . 
வேதியன் ; என்ன படித்திருக்கிறான் ? 


1004 


தரும தீபிகை 


மேய்ப்பன் : ஒன்றும் படிக்க வில்லை . 
வேதியன் : ஏன் ! பள்ளிக்கு அனுப்பவில்லையா ? 
மேய்ப்பன் : அந்த வழக்கம் இல்லை . 
வேதியன் : என்ன இது ! நீ படித்திருக்கிறாயா ? 
மேய்ப்பன் : நான் படிக்க வில்லை . 
வேதியன் : உன் தந்தை படித்திருக்கிறாரா ? 
மேய்ப்பன் : அவரும் படியாதவரே . 
வேதியன் : உன் பாட்டனாராவது படித்திருந்தாரா ? 
மேய்ப்பன் : அதுவும் கிடையாது . 
வேதியன் : அப்படியானால் , என்னை இந்த வெள்ளத்திலேயே 

தள்ளி விட்டுவிடு அப்பா ! 
இப்படி அம் முதியவன் சொல்லவே அவன் ஒன்றும் தெரி 
யாமல் திகைத்து நின்றான் . கல்வி வாசனை தன் தலைமுறையிலும் 
இல்லாத ஒருவனுக்குக் கற்பிப்பது மிகவும் கடினம் ; அவனுக்குப் 
படிப்பு ஏறாது ; அந்த மடையனுக்குச் சொல்லிக் கொடுக்க நேர் 
வது மரண வேதனையாம் ; அதை விடச் செத்துப் போவது கல் 
லது என்பதை இங்ஙனம் சொல்லாமல் சொல்லியுள்ளான் . 

ஒரு முறை படித்தது உயிருடன் கலந்து என்றும் உறுதி 
புரிந்தருளுகினறது ; அத்தகைய கல்வியை உரிமையோடு பயின்று 
கொள்ளாமல் மறாது விடுவது என்றும் தீராத அல்லலேயாம் . 

ஒருமுறை தொட்டது ஊழியும் ஒட்டி 
வருமுறை யுடையது ; வழிவழி வளர்வது ; 
தேவ ஒளியாய்ச் சீவஒளி தருவது ; 
கல்வி அமுதம் கையிகந்து விடினோ 
அல்லல் இருளில் அழுந்தி 
எல்லையில் காலம் இழிவுற வருமே . 
ஒருகாலும் நீங்கா உயர்கல்வி இன்றேல் 
இருகால் விலங்காய் இழிந்து - வருகாலம் 
எல்லாம் பழியாய் இளிவு றலால் கல்லாமை 
ஒல்லாமை செய்க உடன் . 
மறதி புகாமல் உறுதி செய்து கொள்ளுக . 


49 . 


மறதி . 


1005 


485. மறவாமல் நின்று மதித்துன்னைப் பேணின் 

இறவாமல் என்றும் இனிதாய்ப் - பிறவாத 
பேரின்பம் எய்தும் பெருமை மிகப்பெற்றுச் 
சீரின்பம் காண்பாய் சிறந்து . 


கு 


நிலையை 


உணாகது 


உனது உண்மை 

மறந்து விடாமல் 
பேணி உரிமை புரிந்து வரின் என்றும் நிலையான பெருமையும் 
தலையான பேரின்பமும் நேரே காண்பாய் என்பதாம் . 

நினைப்பது மதிப்பது பேணுவது என்னும் இவை மனத்தின் 
செயல்களாய் மருவியுள்ளன . மனம் வாய் தேகம் ஆகிய 
மூன்றின் வழியாகச் செயல்கள் நிகழ்ந்து கொண்டே யிருக்கின் 
றன . கரணங்கள் சலித்து வருதலால் கருமங்கள் விளைந்து வரு 
கின்றன . பழுதான நினைவுகள் பழி பாவங்களாய் விளைகின்றன ; 
புனிதமான எண்ணங்கள் புகழ் புண்ணியங்களாய் மிளிர்கின்றன . 
தூய நினைவுகள் அமுத பானங்களாய் இன்பம் தருகின்றன ; தீய 
சிந்தனைகள் நஞ்சுத் துளிகளாய் நாசம் புரிகின்றன . எங்கும் 
பொல்லாத சூழல்களே பெருகியுள்ள இவ்வுலகில் நல்ல சிந்தனை 
களில் பழகி வருபவன் நலம் பல காண்கின்றான் . 

மனிதன் எல்லாவற்றையும் அறிய விரும்புகிறான் ; தன்னை 
அறியாது போகின்றான் . வெளி நோக்கில் களி மிகுத்துத் திரியும் 
வரையும் உள்நோக்கில் ஒளி யிழந்து நிற்கின்றான் . 

உலக மயக்குகளில் துள்ளி ஓடுகின்ற மனத்தை மெல்ல 
மெல்ல நிறுத்தித் தன் உள்ளே எவன் உள்ளி நோக்குகின்றானோ 
அவன் பேரின்ப வெள்ளத்தை அள்ளி நுகரும் பாக்கியவான் 
ஆகின்றான் . உண்மை தெரிய நன்மை பெருகுகின்றது . 

மதித்து உன்னைப் பேணின் என்றது தன்னை இன்னான் 
என்று இனிது தெரிந்து உரிமையோடு பேணி வருதலைக் காணி 
யாகக் காட்டியது . காணவுரியதைக் காணாதவன் வீணனாகின்றான் . 

உன்னை என்பது ஆன்ம நிலையை . அதன் பான்மை மேன் 
மைகளை உன்னியுணரின் உண்மைதெளிந்து உய்திகாண்கின்றான் . 

சீவான்மா, பரமான்வின் திவ்விய ஒளி ஆதலால் அது எவ் 
வழியும் அதிசய ஆற்றல்களுடையது ; அதன் அற்புத நிலையை 


1006 


தரும தீபிகை 


உணர்ந்து தெளிந்தவன் நித்திய முத்தன் ஆகின்றான் ; உணராமல் 
ஒழிந்தவன் இழிந்த துயர்களில் விழுந்து ஈனமாய் உழல்கின்றான் . 

தன்னை அறிவதே தத்துவ ஞானம் ஆம் . 

தனது உண்மை நிலையை உணர்ந்த பொழுது புன்மை மயல் 
கள் பொன்றி ஒழிகின்றன. நான் என்னும் சொல்லுக்கு ஆன்மா 
வே உரிமைப் பொருளாயுள்ளது . அந்த அருமைப் பொருளை 
மறந்திருப்பது பெரிய மருளாய் நிற்கின்றது . 

நித்தியமான பரிசுத்த சோதி என்று தன்னை உணர்ந்து 
கன்ம சிந்தனை செய்து வரின் அது போானந்த போகமாய்ப் 
பொங்கி வருகின்றது இந்தத் தத்துவ நிலையில் உள்ளவரே உத் 
தம ஞானிகளாய் உயர்ந்து திகழ்கின்றனர் . 

ததன்னை மறந்திருப்பதில் இன்னல்களும் இழிவுகளும் நிறைந் 
திருக்கின்றன . மறப்பு கொடிய கேடாய் மூண்டு நெடிய பிறவி 
களுக்கு நிலையாய் முடிகின்றது . அவ்வாறு மறந்து மடிந்து போ 
காமல் நினைந்து தெளிந்தவர் நிரதிசய இன்பத்தை உரிமை 
செய்து கொள்ளுகின்றனர் . 
" மறக்கின்ற தன்மை இறத்தல் ஒப் பாகும் ; மனமது ஒன்றில் 
பிறக்கின்ற தன்மை பிறத்தல் ஒப் பாகும் ; இப் பேய்ப் பிறவி 
இறக்கின்ற எல்லைக் களவில்லையே ! இந்தச் சன்ம அல்லல் 
துறக்கின்ற நாள் எந்த நாள்பரமே நின் தொழும்பனுக்கே 
நீயென நான் என வேறில்லை என்னும் நினைவருளத் 
தாயென மோன குருவாகி வந்து தடுத்தடிமைச் 
சேயெனக் காத்தனையே பரமே ! நின் திருவருளுக்கு 
ஏயென்ன செய்யுங்கைம மாறுளதோ சுத்த ஏழையனே . ( 2 ) 
நான் என்று ஒருமுதல் உண்டு என்ற நான் தலை நாண என்னுள் 
தான் என்று ஒருமுதல் பூரணமாகத் தலைப்பட்டு ஒப்பில் 
ஆனந்தம் தந்து என் அறிவையெல் லாம் உண்டு அவசநல்கி 
மோனம் தனை விளைத் தால் இனி யாது மொழிகுவதே . ( 3 ) 

( தாயுமானவர் ) 
தாயுமான சுவாமிகளுடைய ஆன்ம அனுபவங்கள் இவ் 
வுரைகள் உணர்த்தி நிற்கின்றன . தாம பெற்ற பேரின்ப நுகர்வு 
கள் ஞான சீலர்கள் வாய் மொழிகளில் 

அமுதங்களாய் 


வான 


49 . 


மற தி . 


1007 


வெளி வந்துள்ளன . பெரிய மகான்களுடைய உரைகள் அரிய 
பயன்களை அருளுகின்றன ; அவை உரிமையோடு கருதியுணா 
வுரியன . ஆன்ம வுணர்வு ஆனந்த நிலையமாகின்றது 

தூய பரமனுடைய சேய் நீ . மாய வழிகளில் வழுவி வந்துள் 
ளாய் ; உனது பழமையை நினைத்து கிழமையை உணர்ந்துகொள்க . 


486. உள்ளத் தொதுங்கி உணர்வு நலங்களை 

மெள்ளக் கவர்ந்து விரைந்தொளியும் - கள்ள 
மறப்பென்னும் தீயோன் மருவாமல் காத்தால் 
பிறப்பென்ப துண்டோ பிறது . 


( சு ) 


உள்ளத்தில் வந்து மெள்ளப் புகுந்து நல்ல அறிவுப் பொ 
ருள்களைக் கவர்ந்து கொண்டு விரைந்து மறைந்து போகின்ற 
மறதி என்னும் கள்வனைக் கடிந்து காத்தால் பின்பு பிறவி இல்லை , 

இது , மறதி கொடிய கள்ளன் என்கின்றது . 

அறிவு பெரிய பாக்கியம் . அரிய பல உறுதி நலங்களை அது 
அருளி வருகின்றது . அதனை யுடையவனே எல்லாம் உடையவ 
னாய் உயர்ந்து திகழ்கின்றான் ; அஃது இல்லா தவன் பாதும் இல் 
லாதவனாய் யாண்டும் இழிந்து படுகின்றான் . 

இக்ககைய அற்புதத் திருவை மறதி அதி சாதுரியமாய்க் 
கவர்ந்து கொள்கின்றது . சூரியனை மேகம் மறைத்தல் போல் 
அறிவை மறதி மறைத்துக் கொள்கின்றது . 

“ மதியை விழுங்கும் அரவென்ன என்றன் 
மதியை மறதி விழங்கிக் - கதியை 
இழந்து திரிய இழைத்ததே இன்னல் 
உழந்து தெளிந்தேன் உணர்ந்து . 

சந்திரனை விழுங்கிய பாம்பு போல் என் அறிவை மறதி 
விழுங்கிக் கொண்டது ; கொள்ளவே நான் கதியை இழந்து கடுச் 
துயர் உழந்தேன் ; பின்பு தெளிந்து உய்ந்கேன் " என உதங்கர் 
என்னும் முனிவர் இங்ஙனம் உரைத்திருக்கிறார் . 

இறைவனோடு தமக்கு உள்ள உறவுரிமையை மறந்து உலக 
மயக்கில் விழுந்து பலகாலமும் உழந்து திரிந்து முடிவில் உண் 


1008 


தருமதீபிகை 


மையை உணர்ந்து உய்தி கண்டபோது அம் மாதவர் மகிழ்ந்து 
கூறிய வாசகமாய் இப் பாசரம் ஈண்டு வந்துள்ளது . 

தன்னுடைய உண்மை நிலையை மறந்திருக்கும் வரையும் 
இன்னல் நிலைகளில் இழிந்து பிறந்து அழிந்து அலைந்து அலமந்து 
உழல்வர் என்றதனால் சீவர்களடைய பரிதாப நிலைமைகளைத் 
தெரிந்து கொள்ளலாம் . ஒளிபுகும் அளவும் இருள் பெருகியுளது . 

உயிர்க்கு உறுதியான அறிவை மறதியால் இழந்து விடுவது 
பெரிய இழவு ஆகின்றது . அந்தக் கேடு கோதபடி விழிப்போடு 
நாடிக் காப்பவர் நலம் பல காண்கின்றார் . 

கள்ள மறப்பு என்னும் தீயோன் . 

என இங்கனம் உருவகம் ஆக்கி உரைத்தது மறதியின் 
இயல்பும் செயலும் கருதியுணர . யாரும் அறியாதபடி மெல்லப் 
புகுந்து அருமைப் பொருள்களைக் கவர்ந்து கொண்டு மறைந்து 
போகின்ற கள்ளர் போல நல்ல அறிவைக் கவர்ந்து மறதி ஒளிந்து 
போ தலால் அது கள்ளன் , தீயோன் என எள்ளி இகழ நேர்ந்தது . 
“ அதிமதி நுட்பமோடு அதிகலை கற்பினும் 
விதியது வசத்தால் விதிவிலக்கு அயர்ப்பார் ; 
ஆகையால அளவிடல் அரிதே அன்றியும் 
சொல்லின் கூட்டமும் பொருளின் கூட்டமும் 
வ்விரண் டனையும் அளவிடப் படாவே ; 
இந்நால் வகையினுள் என்னால் இயன்றது 
சிறப்பா யுள்ளன சில தேடினன் ; அவை 
மறப்பு எனும் பவைகவன் வாரிக் கொண்டனன் ; 
அவன் கையில் அகப்படாதடங்கின அவற்றுளும் 
சிறி தினைச் சிறியேன் சிறிய சிறார் தமக்கு 
உரைத்தனன் அன்றியீது ஒரு நூல் அன் 
இவ்வழக்கு அறிந்தோர் இகழுதல வழக்கே ? 
இவ்வழக்கு அறியார் இகழுதல் வழக்கே . 

( இலக்கணக் கொத்து ) 
சுவாமிநாத தேசிகர் என்னும் பெரிய புலவர் தாம் செய் 
துள்ள நூலுக்கு அவையடக்கமாக இவ்வாறு பாடியிருக்கிறார் . 

முயன்று பயின்று தாம் கற்று அறிந்த பொருள்களுள் பல 
வற்றை மறப்பு என்னும் பகைவன் வாரிக் கொண்டான் ; அவன் 


என்றே ; 


49. மறதி . 


1009 


கையில் அகப்படாமல் எஞ்சியுள்ளதை நெஞ்சிலிருந்தபடி சொல் 
லுகின்றேன் என்று அவர் சொல்லி யிருத்தலால் மறதியின் 
கொள்ளை நிலையும் கொடிய தீமையும் உள்ளி யுணர வந்தன . 

வருந்தி யீட்டிய பொருளை இழந்து விடுவதினும் பரிந்து 
கற்ற கல்வியை மறந்து விடுவது மிகுந்த துயரமாம் . 

நெடும்பகற் கற்ற அவையத்து உதவாது 
உடைந்துளார் உட்குவருங் கலவி - கடும்பகல் 
ஏதிலான் பால்கண்ட இல்லினும் பொல்லாதே 
தீதென்று நீப்பரி தால் . 

( நீதிநெறி விளக்கம் ) 
பல காலமும் கற்ற கல்வி அவையில் பேச நேர்ந்த போது 
அச்சத்தாலோ மறதியாலோ உதவாது போய்விடின் 
கொடிய மன வேதனையாம் என இது உணர்த்தியுள்ளது . 

அவமான அல்லலின் எல்லை தெரிய உவமானம் வந்தது . 
பட்டப் பகலில் தன்னுடைய மனைவி அயலானோடு மருவியிருக்கக் 
கண்டால் அந்தக் கணவன் உள்ளம் எவ்வாறு கொதிக்குமோ , 
அவ்வாறு உரிமையுற்றிருந்த கல்வி மறதி வசப்பட்டுக் காவு புரி 
யின் அக் கல்விமான் உயிர் நெடிது பதைக்கும் என்க . 

அரும்பாடுபட்டுத் தேடிக் கொண்ட அரிய உரிமைகளைப் 
பறித்துக் கொள்ளுதலால் மறதி எவ்வளவு கொடிய விரோதி 
என்பது எளிது தெளிவாம் . 

மடியை முயற்சியால் மாற்று . 
மறதியை உணர்ச்சியால் நீக்கு . 
மறப்பு மருவாமல் காத்தால் பிறப்பு உண்டோ ? 

உண்மை நிலையை மறந்துள்ளமையினாலேதான் 
மனிதன் பிறவிச் சுழலில் ஓயாது சுழன்று வருகிறான் . மறப்பு 
நிங்கினால் அன்றே பிறப்பு நீங்கியதாம் . 

வாராய் என்மகனே ! தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து 
தீராத சுழல் காற்று உற்ற செத்தைபோல் சுற்றிச் சுற்றிப் 
பேராத கால நேமிப் பிரமையில் திரிவன் போதம் 
ஆராயும் தன்னைத் தான் என்று அறியுமவ் வளவும்தானே . 

( கைவல்லியம் 19 ) 
127 


1010 


தரும தீபிகை 


ஒரு தத்துவ ஞானி தன்னை அடைந்த உத்தம சீடனுக்கு 
இவ்வாறு உபதேசித்திருக்கிறார் . பரமாத்துவின் பாகமே சிவாத் 
துமா என்னும் உண்மையை மறந்து போனமையால் சீவர்கள் 
ஓயாமல் சனன மாணங்களில் உழன்று வருகின்றனர் . சூறாவளி 
யில் அகப்பட்ட துரும்புபோல் கால சக்கரத்தில் சீவன் சழன்று 
வருகின்றது என்றதனால் பிறவித் துயரின் பரிதாப நிலைமையை 
அறியலாகும் , உரிய வழி தவறவே பெரிய இருள் மூடியது . 
இறைவனுடைய இன்பச் சுடர் என்று தனது 

உண்மை 
நிலையை உணரும் வரையும் துன்பத் தொடர்பில் நின்று நீங்க 
முடியாது என்பார் அறியும் அளவும் திரிவன் என்றார் . மறந்து 
விட்டமையால் விளைந்த கேடு நினைந்து தொட்டபோது நீங்கி 
விடுகின்றது . விழி திறக்கவே ஒளி பிறக்கின்றது . 

உடலும் பொருளும் மனையும் மக்களும் உலக உறவுகள் யா 
வும் மறவியால் நேர்ந்த பிறவித் தொடர்புகளே ; இடை 

பே 
போலியாய் ஒட்டிய அப் பொய் மயல்கள் எல்லாம் மெய் 
தெளிந்தவுடனே அடியோடு குடி வாங்கிப் போகின்றன . 

எல்லையில் காலம் இருள் மூடி நின்றாலும் 
ஒல்லை ஒளியால் ஒழியுமே - அல்லல் 
நெடிய பிறப்பும் நிலைதெளிந்த போதே 
நொடி.யில் ஒழிந்து விடும் . 
உன்னை நினைந்து பார் ; உண்மையை உணர்ந்து தெளி. 


487. முன்ன நாம் எங்கிருந்தோம் மூண்டிங்கே ஏன் வந்தோம் 

இன்னம் போய் எங்கே இருப்புறுவோம் - அன்னவகை 
ஒன்றும் நீ ஓராமல் ஊனமுற நின்றாயேல் 
என்று நீ காண்பாய் இதம் . 

( எ ) 
-57 
நாம் முன்பு எங்கு இருந்தோம் ? இங்கு ஏன் வந்தோம் ? 
இனி எங்கே போகப் போகின்றோம் ? போகுமுன் செய்ய வேண் 
டியது என்ன ? என இன்னவாறு நிலைமைகளை நினைந்து பாராமல் 
மறந்திருப்பது மதி கேடாம் ; உடனே கதி காண்க என்பதாம் . 

இது , வந்த வரவைச் சிந்தனை செய் என்கின்றது . 


49. ம 


ம ற தி . 


1011 


எண்ணங்கள் சீவ ஒளிகளாய் எழுகின்றன . அவை பல வழி 
களில் வெளி வருகின்றன . உலக நிலைகள் பலவற்றையும் எண்ணி 
அறிகின்ற மனிதன் தன் உண்மை நிலையை யாதும் அறியாமல் 
மறந்து விடுவது பெரிய மாய மயக்கமாயுள்ளது . 

நான் யார் ? ஏன் இங்கு வந்தேன் ? என்ன செய்ய உரியேன் ? 
முன்னும் பின்னும் யாதும் தெரியாமல் இன்னவாறு வந்துள்ளே 
னே ! என எவன் சிந்தனை செய்ய நேர்கின்றானோ அன்றே அவன் 
தன்னை அறியத் தலைப்பட்டவன் ஆகின்றான் . 

தத்துவஞானி சீவன்முத்தன் என மேவி வருபவர் எவரும் 
இந்த வித்தக நிலையிலிருந்து தான் விளைந்து வருகின்றனர் . 

எதை அறிய வேண்டுமோ அதை அறிவது புனித ஞானம் 
ஆகின்றது ; ஆகவே அதனையுடையவன் புண்ணியவானாய்த் தனி 
மகிமை யடைகின்றான் . முனிவன் , யோகி என்னும் பெயர்கள் 
உண்மையான மனன சீலங்களை உணர்த்தி வருகின்றன . 

எளிமையும் இனிமையுமான இந்த நிலையில் எவருடைய சிந் 
தனையும் செல்வதில்லை; தவறான வழிகளிலேயே யாவரும் தாவி 
ஓடுகின்றனர் . ஆவி அலமந்து அவலமாய் விடுகின்றனர் . 

உலகக் களிப்புகளிலேயே உழன்று திரிந்து பல பிறவிகளி 
லும் பழகி வந்துள்ளமையால் அந்தப் பழக்க வாசனைகள் மனி 
தனைப் பாழான வழிகளில் இழுத்துப் போகின்றன . 

அசுத்த வாசனைகள் மக்களை அவலநிலையில் ஆழ்த்துகின்றன . 
சுத்த இயல்புகள் உத்தம நிலையில் உயர்த்துகின்றன . 

நல்ல நீர்மைகளையுடையவர் சித்த சாந்தராய்ச் சிறந்து திகழ் 
கின்றார் , அவரது அறிவு புனிதமாயுள்ளமையால் ஒளி மிகுந்து 
உண்மை நிலையைத் தெளிவாக உணர்ந்து கொள்கின்றது . 

நிலையில்லாத அநித்தியப் பொருள்களை நிலை என்று கொள் 
வது புலை அறிவாய்ப் புனமையடைகின்றது . நிலையுடைய நிததியப் 
பொருளை நினைந்து தெரிவது உத்தமமான உண்மையறிவாய் 
உயர்ந்து நன்மைகள் பல சுரந்து நலம் பல பெறுகின்றது . 

1. விவேகம் , 


2 . 


நிராசை , 


1012 


தரும் 


தீபி 


பிகை 


3 . மன அமைதி , 

4. ஆன்ம நோக்கம் . 
என்னும் இந் நான்கும் முத்தி இன்பத்தை அருளுகின்ற 
உத்தம சாதனங்களாய் அமைந்திருக்கின்றன . இந்த நீர்மை 
களால் பரிபக்குவம் அடைந்த போது தான் அந்த மனிதன் அதி 
சய மேதையாய் ஆனந்தம் அடைகின்றான் . 
சாதனம் இன்றி ஒன்றைச் சாதிப்பார் உலகில் இல்லை ; 
ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் ; 
நூதன 

விவேவேகி உள்ளம் நுழையாது ; நுழையுமாகில் 
பூதசன் மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே . ( கைவல்யம் 11 ) 
இதன் பொருளை ஈண்டு இனிது சிந்திக்க வேண்டும் . 

வைய மையலில் பாய்ந்து பாழாகாமல் தன்னுடைய மெய் 
நிலையில் ஆழ்ந்து தோய்த்து உய்தி பெற வரியாரை இது உணர்த்தி 
யுள்ளது . உயர்ந்த அறிவு படைத் திருத்தும் உண்மையான உறுதி 
யை நாடாமல் மனிதன் புன்மையாய் இழிந்து போவது பொல் 
லாத கேடாய் விளைந்து வருகின்றது . 

என்று நீ காண்பாய் இதம் ? 

ஒன்றையும் நினைந்து பாராமல் உண்மையை மறந்திருக்கும் 
புன்மை யாண்டும் யாதும் நன்மை காணாது ஆதலால் அதனை 
ஈண்டு இது எடுத்துக் காட்டியது . எதையும் பகுத்தறிந்து பார்க் 
கின்ற உயர்ந்த உணர்வுடைப பிராணியாய் மனிதன் பிறந்திருக் 
கிறான் ; பிறந்தும் பிறவிப் பயனை உணர்ந்து கொள்ளாமல் ஒழிந்து 
போகின்றான் . அப் போக்குகள் ஆக்கக் கேடுகளாய் அவலம் 
தருகின்றன . நோக்கிக் கொள்வது பாக்கியமாகின்றது . 

உண்மை நினைவு உயர்கலம் அருளுகின்றது . 


488. இறந்து படுவமென எண்ணி விரைந்து 

பிறந்து பெறுவது பேணார் - மறந்து 
களித்து ழல் கின்றார் கடுங்காலன் பின்னே 
ஒளித்தழல் கின்றான் உருத்து . 


( 
அ 
) 


-ள் 


இறந்து போவோம் என்பதை எதிர் அறிந்து பிறந்த பயனை 


49 . 


மற தி . 


1013 


- 


நலனை 


விரைந்து பெறாமல் மாந்தர் மறந்து களிக்கின்றார் ; எமனோ அவர் 
உயிரை வாங்க ஒளித்து நிற்கின்றான் ; அந்தோ ! 

அந் நிலையை 
உணரவில்லையே என்பதாம் , 

பின்னே நோ உள்ளதை முன்னே எதிரறிந்து வாழ்வது 
அரிய சதுரப் பாடாய்ப் பெருமை பெறுகின்றது . கருதியுணரா 
தது மிருக வாழ்வாய் இழிவுறுகின்றது . 

ஆழ்ந்த கருத்தும் அமைதியான கவனமும் எவ்வழியும் 
திருத்தமாக வாழ்வுகளை விருத்தி செய்து வருதலால் அவை 
திருந்திய பண்பாடுகளாய் இன்பம் செய்து வருகின்றன . 

பிறந்தன யாவும் இறந்து படுகின்றன . அந்த இறப்பு இன்ன 
பொழுது நேரும் என்று யாரும் முன்ன தாக எண்ணியறிய முடி 
யாது . முடிந்து போவோம் 

என்பதை மட்டும் யாவரும் முடிந்த 
முடிபாய் உணர்ந்திருக்கின்றனர் . 

உணர்ந்தும் உறுதி 
விரைந்து நாடாமல் மறந்து திரிகின்றனர் . 

பிறந்து பெறுவது என்றது அரிய மனிதப் பிறவியால் 
அடைய வுரிய உறுதி நிலையை . எதைப் பெற்றால் என்றும் துன் 
பம் அற்ற இன்ப நிலையை ஒருவன் பெற முடியுமோ அந்த முத் 
தித் திருவைப் பெறுவதே பிறவிப் பேறாம் . அல்லா தன எல்லாம் 
அவலமாய்ப் பெருகிக் கவலைக்கே இடமாம் . 

உற்ற பிறப்பால் ஒருபிறப்பும் ஒட்டாமல் 
பெற்ற பிறப்பே பெரும்பிறப்பாம் - மற்றப் 
பிறப்பெல்லாம் செத்த பிறப்பாய்ப் பெருகி 
இறப்படைய வுற்ற இழிந்து . 

சிறந்த பிறவிக்கும் உயர்ந்த அறிவுக்கும் உரிய பயன் 
படியும் ஒரு பிறவி நேராமல் அரண் செய்து கொள்வதேயாம் : 
அங்ஙனம் கொள்ளவில்லையானால் இரண்டும் அல்லலுடையன 
வாய் எள்ளலடைகின்றன . 

பிறவி துன்பம் ; பிறவாமை இன்பம் ; என எவ்வழியும் முடி 
வாகியிருத்தலால் பிறவி நீக்கமே திவ்விய அறிவின் செவ்விய 
நோக்கமாய் செறிந்துள்ளது . 

பிறப்பு என்னும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னும் 
செம்பொருள் காண்பது அறிவு . 

( 358 ) 


மறு 


1014 


தரும தீபிகை 


மனிதனுடைய புனித அறிவுக்கு இனிய பயனை இது 
உணர்த்தியுள்ளது . பிறவி நீங்கக் காண்பதே அறிவு என்றதனால் 
அங்ஙனம் காணாதது வீணாம் என்பது பெறப்பட்டது . 

இழந்து போன பழந் தனத்தை எய்தி மகிழ்வது போல் 
மறந்து விட்ட ஆன்ம வுரிமையை நினைந்து அடைந்து கொள்வ 
தே சிறந்த பிறவிப் பேறாம் . அந்தத் திவ்விய நிலையைப் பெறாமல் 
வேறு எவ்வளவு செல்வங்களைப் பெற்றாலும் அவை உண்மையான 
தி நலங்களாகா . 

இந்திர பதவி முதலிய அந்தர போகங்கள் யாவும் நிலையில் 
லாதன ஆதலால் லையான நித்திய முத்தியைப் பெறுவதே 
உத்தமப் பிறவியின் முடிந்த பேறாய் முடிவாகியுள்ளது . 

பிறந்து வந்துள்ள எவரும் இறந்து படும் இயல்பினர் ; அந்த 
இறப்பு நேருமுன் பிறப்பின் பயனை ஏதாவது ஓரளவில் பெற்றுக் 
கொள்பவர் சிறந்த பாக்கியசாலிகளாய் உயர்ந்து போகின்றனர் . 

உரிய பயனை யடையாமல் ஊனமாய் இழிந்து போவது 
பெரிய மதிகேடாய்ப் பிழைமிகப் படுகின்றது . ஆவதை அறியா 
மல் அவமே அவாவிச் சாவதே கண்டு தவிதது அழிகின்றார் . 

களித்து உழல்கின்றார் ; கடுங்காலன் பின்னே 
ஒளிதது அழல்கின்றான் உருத்து . 
என்றது உலக மக்களின் நிலையை உய்த்துணர வந்தது . 


பொறி வெறிகளில் பொங்கிக் கண்ட பேபோகங்களை எல்லாம் 
உண்டு செழித்து மனிதர் களித்துத் திரிகின்றார் ; அவரை உண்டு 
கொள்ள அயலே தண்டு கொண்டு எமன் உருத்து நிற்கின்றான் . 

பின்னே நிகழ்வதை எண்ணி அறியாமல் பிழை மலிந்து 
திரிவது பேதைமை ஆகின்றது . எப்படியும் இறந்து போய் விடு 
வோம் ; அதற்குள் உயிர்க்கு உறுதியை நாடிக் கொள்ள வேண் 
டும் என்று உள்ளி ஒழுகுபவர் நலல தருமசீலராய் வருகின்றனர் . 

இறப்பின் நினைவு அரிய பல நன்மைகளை அருளி வருதலால் 
அதனை யாண்டும் மேலோர் எடுத்துக் காட்டி இடித்து அறிவுறுத் 
தியுள்ளார் . அழிவு நிலையை அறிவது அழியாத பேரின்ப நிலைக்கு 
வழி தெரிவதாம் . உண்மையுணர்வு உய்தியில் ஊக்குகின்றது . 


49 . 


மற தி . 


1015 


அது உன் 


இறந்து போவோம் என்பதை மறந்திருப்பதினும் கொடிய 
கேடு வேறு யாதும் இல்லை என்று தசரதர் தமது இராச சபை 
ஒருமுறை 

பேசியில் 

யிருக்கிறார் . மன்னன் உரை மதி நலமானது . 
ஞாயிறு , திங்கள் , செவ்வாய் , புதன் என இவ்வாறு இன 
மாய்ச் சுற்றி வருவதை நாள் என்று நினையாதே ; 
உயிரை ஈரும் வாள் என நாயனார் இங்ஙனம் உண்மையை உரிமை 
யாய் உணர்த்தியிருக்கிறார் . தினம் கழிவதை உயிர் கழிவதாக 
நினைக என்றது நிலையான பயனை விரைந்து பெறுக என்றவாறு . 

யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம்பெற்ற 
யாக்கையால் ஆய பயன் கொள்க -- யாக்கை 
மலையாடு மஞ்சுபோல் தோன்றிமற் றாங்கே 
நிலையாது நீத்து விடும் . 

(நாலடியார் ) 
உடற்றும் பிணித்தீ உடம்பின் உயிர் பெய்திட்டு 
அடுத்துணர்வு நெய்யாக ஆற்றல் துவையாகக் 
குடித்துண்ணும் கூற்றம் ; குடில் பிரியா முன்னே 
கொடுத்துண்மின் கண்டீர் ! குணம் புரியின் கண்டீர் . 

( சீவக சிந்தாமணி ) 
மண் ஒன்று கண்டீர் இருவினைப் பாத்திரம் 
திண் என்று இருந்தது தீயினைச் சேர்ந்தது 
விண்ணின்று நீர்விழின் மீண்டுமண் ணாவபோல் 

எண்ணின்ற மாந்தர் இறக்கின்ற வாறே . (திருமந்திரம் ) 
அரவினம் அரக்கர் ஆளி அவைகளும் சிறிது தம்மை 
மருவினால் தீயவாகா ; வரம்பில் காலத்துள் என்றும் 
பிரிவிலம் ஆகித் தன்சொற் பேணியே ஒழுகு நங்கட்கு 
ஒருபொழுது இரங்க மாட்டாக் கூற்றின்யார் உய்தும் என்பார் . 

(குண்டலகேசி ) 
இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ! 
ஒருத்தருக்கும் தீங்கினை யுன்னாதே- பருத்த தொந்தி 
நம்மதென்று நாமிருக்க நாய்நரிகள் பேய்கழுகு 
தம்மதென்று தாமிருக்கும் தான் , 

( பட்டினத்தார் ) 
இறப்பு நிலையை எண்ணி யாண்டும் புண்ணிய நீரராய் யாவ 
ரும் ஒழுகி வர வேண்டும் என மேலோர் இவ்வண்ணம் கூறியுள் 
ளனர் , நித்திய அநித்திய நிலைகளை நெடிது நோக்கி உத்தம நெறி 


1016 


தரும தீபிகை 


களில் ஒழுகியுள்ள தீர்க்கதரிசிகளுடைய வாக்குகள் அவர்களு 
டைய வாழ்க்கை வகைகளை விளக்கி மனித சமுதாயத்திற்கு 
ஆக்கமும் ஊக்கமும் உதவி அறிவும் தெளிவும் அருளி வருகின்றன ,. 

இறந்து படுவோம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ; ஆயி 
னும் மாய மயக்கத்தால் அதனை யாவரும் மறந்து விடுகின்றனர் . 

" All men think all men mortal but themselves " (Young ) 

“ எல்லா மனிதரும் இறந்து போவர் என்று யாவரும் அறி 
வர் ; ஆனால் தங்களை மாத்திரம் அவ்வாறு எவரும் எண்ணுவதில்லை 
என்னும் து ஈண்டு எண்ணத்தக்கது . சீவ சுபாவங்கள் அதிசய 
விசித்திரங்களாயிருக்கின்றன . 

சாவுண்டு என்பதை நன்கு தெரிந்திருந்தும் அது வருமுன் 
உய்யும் வழியை உறுதியாய்த் தேடிக் கொள்ளாமல் வைய மைய 
லில் மயங்கித் திரிவதே மனித இயல்பாய் மருவியுளது . 

இறப்பின் இயல்பை எதிரறிவான் இங்கே 
பிறப்பின் பயனைப் பெறும் . 
சாவு அடையுமுன்னே ஆவதை அடைந்து கொள்க . 


489. பிறந்தவர் எல்லாம் பிழையாது பின்னர் 

இறந்து விழுவரென எண்ணிச் - சிறந்த 
அருளுடைய ராகி அறம்புரியா தந்தோ 
மருளடைந்து வாழ்தல் மடம் . 

) 
இ - ள் 
பிறந்து வந்தவர் எவரும் இறந்து போவர் என்னும் உண் 
மையை உணர்ந்து தண்ணளியுடையராய்ப் புண்ணியம் புரியாமல் 
மண்ணிடை மருண்டு வாழ்வது பெரிய மடமையாம் என்க . 

அறிவு மனிதனை மகிமைப் படுத்தி வருகிறது . அது உலக 
அறிவு , கலை அறிவு , உயிர் அறிவு என மூவகையாய் மருவியுளது . 
பல நிலைகளைத் துருவி அறிபினும் தன்னிலையை உன்னி 
வில்லையாயின் அவ் அறிவுகளால் உறுதியான பயனை அடைய 
முடியா . மெய்யறிவு மேலான பலனை நாடுகிறது . 

உயிர் நிலையை நாடி அறிவதே உண்மை யறிவாம் . 


யுணர 


49 . 


ம ற தி . 


1017 


நலனை 


நின்றன 


நின்றன 


சென் றன் 


அந்த மெய்யுணர்வு தெய்வீக நீர்மையை அருளுகின்றது . 

உண்மையை ஓர்ந்து தெளிந்தவன் உயர்ந்த கதியினை அடை 
கின்றான் ? ஓராது கழிந்தவன் இழிந்த நிலைகளில் அழுந்தி யுழல் 
கின்றான் . நித்தியமாய் நிலைத்துள்ளதையும் , அநித்தியமாய் 
அழிந்து படுவதையும் ஒருவன் உய்த்துணருவான் ஆயின் பொய் 
யான புலைப் பொருள்களில் வெறுப்பும் , மெய்யான நிலைப் பொரு 
ளில் விருப்பும் விளைந்து வரும் . அவ்வர வால் ஆன்ம ஒளி கெழுமி 
அதிசய மகிமைகள் பெருகி எழும் . 
நிலையில்லாத உடம்பு உள்ள பொழுதே நிலையான உறுதி 

உயிர்க்கு உரிமையுடன் செய்து கொள்பவர் உயர்ந்த 
மகிமையுடையராய் ஒளி மிகுந்துள்ளனர் . 

தம்மால் இயன்ற அளவு நாளும் புண்ணியங்களை எண்ணித் 
தொகுத்தவர் யாண்டும் கண்ணியம் பெறுகின்றனர் . 

நில்லா எனவுணர்ந்து 
ஒன்றின ஒன்றின வல்லே செயின் செய்க 

வாழ்நாள் செறுத்துடன் 
வந்த கூற்று . 

( நாலடியார் , 4 ) 
தந்தை தாய் முதலாக உரிமையாய் வந்து நின்றவர் எல்லா 
ரும் நில்லாமல் மறைந்து போயினர் ; காலம் நாளும் சென்று 
கொண்டேயிருக்கின்றது ; எமன் வந்து கொண்டே யிருக்கிறான் ; 
நாம் இறந்து போகுமுன் இயன்ற நன்மையை விரைந்து செய்து 
கொள்ள வேண்டும் என இது விழைந்து கூறியுள்ளது .. 

மற்றறிவாம் நல்வினை யாமிளையம் என்னாது 
கைத்துண்டாம் போழ்தே கரவாது அறம் செய்ம்மின் 
முற்றி யிருந்த கனிஒழியத் தீவளியால் 
நற்காய் உதிர்தலும் உண்டு . 

( நாலடியார் , 19 ) 
உயிர்க்கு உறுதியான தருமங்களை வயது முதிர்ந்த பின்பு 
பார்த்துக் கொள்வோம் என்று காலம் கடத்தி நில்லா தீர்கள் ; 
பெருங் காற்று அடிக்கும் பொழுது முதிர்ந்த கனிகளே அன்றி 
இளங் காய்களும் உதிர்ந்து விடும் ; அதுபோல் இளம் பருவத்தி 
லும் இறக்க சேரும் ; ஆதலால் மாணம் புகுமுன் னே மறுமைக்கு 

மையை விரைவில் மருவிக் கொள்ளுங்கள் என ங்ஙனம் 
உறுதி நலங்களை உயர்ந்தோர் உணர்த்தியுள்ளனர் . 

128 


சென்றன 
வந்தது 


உரிமை 


1018 


தரும தீபிகை 


There is a Reaper , whose name is Death , 
And with his sickle keen , 
He reaps the bearded grain at a breath , 
And the flowers that grow between .” ( Longfellow ) 

" மரணம் என்னும் பெயருடைய எமன் ஒருவன் உளன் ; 
அவன் கையில் உள்ள அரிவாள் மிகவும் கூர்மையானது ; விளைந்து 
முதிர்ந்த பயிரை அவன் விரைந்து அறுக்கின்றான் ; அவற்றோடு 
பூக்களும் அறுபட்டு அழிகின்றன ” என்று லாங்பெல்லோ என் 
னும் மேல் நாட்டுக் கவிஞர் இவ்வாறு பாடியிருக்கிறார் . 

பழுத்த கிழவர்களையே அன்றி இளங் குழந்தைகளையும் 
காலன் கவர்ந்து கொள்வான் என்பதை இவ்வுருவகம் விநயமாய் 
விளக்கியுள்ளது . எதிர்வதை எண்ணி இசைவதை நண்ணுக .. 

அழிவு நிலை தலைமேலுள்ளமையால் பருவம் இருக்கும் 
பொழுதே அரிய பிறவியின் பயனை உரிமை செய்து கொள்ள 
வேண்டும் ; மறதியாய் நழுவவிடின் கொடிய துயரங்கள் தொட 
ர்ந்து நெடிய மருள்கள் படர்ந்து நீசம் அடர்ந்து விடும் . 

அருளுடையர் ஆகி அறம்புரி என்றது ஆன்ம ஊதியத்தின் 
திறம் தெரிய வந்தது . பிறவுயிர்கட்கு இரங்கி இதம்புரியின் அது 
பெரிய புண்ணியமாய்ப் பெருகித் தன்னுயிர்க்கு இன்பம் தரும் ; 
அந்தத் தரும நீர்மைகளை மருவின் இருமையும் பெருமையாம் . 

இத்தகைய உறுதி நலனைக் கருதிக் கொள்ளாமல் காலம் 
தாழ்த்தி நிற்பது சாலவும் கேடாம் . 
மருள் அடைந்து வாழ்தல் மடம் . 

ருளுடையராய் அறம் புரியாமல் வாழ்வை இருளடையச் 
செய்து இழிந்து நிற்பது ஈன மூடமாய் இகழப் பட்டது . காலை 
யில் இருந்தவன் மாலையில் இறந்தான் என எவ்வழியும் சாக்காடு 
கள் மண்டியுள்ளதை நேரே கண்டும் தன் சீவனுக்கு இனிய நல 
னைச் செய்யாமல் இறுமாந்து திரிவது கொடிய மடமை ஆகின்றது . 

நாளைச் செய்குவம் அறம்எனில் இன்றே 
கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் ; 
இது என வரைந்து வாழும் நாள் உணர்ந்தோர் 
முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை . (சிலப்பதிகாரம் ) 


49 . 


மறதி. 


1019 


காலைச்செய் வோம் என்று அறத்தைக் கடைப்பிடித்துச் 
சாலச்செய் வாரே தலைப்படுவார் - மாலைக் 
கிடந்தான் எழுதல் அரிதால்மற் றென்கொல் 
அறங்காலை செய்யாத வாறு . 

( அறநெறிச்சாரம் ) 
மின் போல் அழியும் உடல் கொடுநல் 

வினைசெய்தழியா உடம்பெய்தி 
இன்போடு அமர்தலா யிருப்ப 

யாக்கைவருந்தும் என்றெண்ணி 
ன்போடு அறம்செய் திளையாமல் 

அருந்தி வாளா இருக்கு மவன் 
தன்போல் மருளர் இலை என்றான் 

தண்பூம் பொழிலவைத் தளிக்கின்றான் . (பிரபுலிங்கலீலை ) - 
பாம்பழல் வாயினால் பற்ற மண்டுகம் 
தேம்பிடும் துயருறும் சீவன் தேயுநாள் 
ஓம்பிட வல்லரே உற்ற மற்றையார் 
போம்பொழுது அருந்துணை புரிந்த புண்ணியம் . 

(சிவதருமோத்தரம் ) 
நிலத்துக்கு அணிஎன்ப நெல்லும் கரும்பும் ; 
குளத்துக்கு அணிஎன்ப தாமரை ; பெண்மை 
நலத்துக்கு அணிஎன்ப நாணம்; தனக்கு அணி 
தான் செல் உலகத்து அறம் . 

( நான் மணிக்கடிகை ) 
கொள்ளும் கொடுங்கூற்றம் கொல்வான் குறுகுதன்முன் 
உள்ளம் கனிந்து அறம் செய்து உய்கவே 

-வெள்ளம் 
வருவதற்கு முன்னர் அணைகோலி வையார் 
பெருகுதற்கண் என் செய்வார் பேசு . 

( நன்னெறி ) 
தன் உயிர்க்கு இனிய துணை தருமம் ; 

அதனை மனிதன் 
விரைவில் ஈட்டிக் கொள்ள வேண்டும் ; மாணம் வருமுன் அரணம் 
தேடாமல் இருப்பது மதி கேடாம் என இன்னவாறு முன்னோர் 
கள் உணர்த்தியுள்ளனர் . 

சாவின் நினைவு தருமம் புரியத் துணை புரிதலால் 
ணைத்து எண்ண வந்தது . அழியாத நிலையை அழிவு நிலை தெளி 
வாக விழி தெரியச் செய்வது வித்தகக் காட்சியாய் விளங்கியுளது . 

" Live as though you would die to -night, 
Farm as though you would live for ever. 


1020 


தரும தீபிகை 


1 


இன்று இரவே இறந்து போவோம் என்று கருதித் தருமம் 
புரிந்து வாழ் ; என்றும் நிலையாய் வாழ்வோம் என்று எண்ணி உழ 
வினைச் செய் " என்னும் இந்த விநய மொழி விழைந்து சிந்திக்கத் 
தக்கது . மறுமை உணர்வும் இம்மை நினைவும் மருவி நின்றன 

மரணத்தை நினைந்து தருமத்தை விரைந்து துணைக் கொள்க ; 
கருமம் செய்யும் போது அவ்வாறு நினையாதே ; என்றும் அழியா 
மல் நித்தியமாய் இருப்போம் என்னும் உறுதியோடு தொழில்களை 
ஊக்கிச் செய்க . தரும கருமங்களின் மருமங்கள் தெளிக . 


490. உன்னை மறந்திருக்கும் ஊனத்தால் ஈனமெலாம் 

இன்னல் நிலையில் எழுந்தவால் - உன்னுடைய 
உண்மை நிலையை உணர்க உணர்ந் 

நதா 

யேல் 
அண்மை தலைமை அறி . 

( ய ) 
-ள் 
உன்னை நீ மறந்துள்ள மடமையால் ஈனமும் இன்னலும் 
அடர்ந்துள்ளன ; உனனுடைய உண்மை நிலையை உணர்ந்து 
கொண்டால் உடனே உயர்ந்த மேன்மையை அடைந்து கொள் 
வாய் என்பதாம் . 

இது , உண்மையை ஓர்ந்து உணர்க என்கின்றது . 

தன்னை அறிவது மெய்ஞ்ஞானம் ; அங்ஙனம் அறியாது நிற் 
பது அஞ்ஞானம் . முன்னது அருள் நிலை ; பின்னது மருள் நிலை . 

உடல் என்னும் கூட்டுள் உயிர் குடி புகுந்துள்ளது . சீவன் , 
பிராணன் , ஆவி , ஆன்மா எனப் பல பெயர்களை அது மேவி நிற் 
கின்றது . பரமாத்துமாவின் ஒளித் துளியே சீவாத்துமா . அந்த 
ஆதி மூல நிலையிலிருந்து பலகோடி உருவங்கள் அளவிடலரியபடி 
எங்கும் தோன்றி நிற்கின்றன , கடலில் அலை திரை நுரை திவலை 
குமிழி என வேறாகத் தோன்றினும் மீண்டும் அதிலேயே அடங்கி 
ஒடுக்குதல் போல் உலகம் உயிர்கள் யாவும் பரப்பிரமத்தினிடமே 
காலாந்தரத்தில் கலந்து கொள்ளுகின்றன. 

பரம்பொருள் பரிசுத்த முடையது ஆதலால் அந்தப் புனித 
நீர்மையை உடைய உயிர்கள் நேரே அதனை அடைந்து மகிழ்கின் 
றன . தருமம் நீதி கருணை சத்தியம் முதலிய உத்தம இயல்புகள் 


49 . 


மறதி. 


1021 


வாய்ந்த பொழுது ஆன்மா பரமான்வை நோக்கி உருகிக் கரைந்து 
உன்னதமான பேரின்ப நிலையை மருவுகின்றது . 

அந்த நிலையில் 
ருகின்றவர்கள் சீவ கோடிகளுள் அதிசய புருடர்களாய் விளங் 
குகின்றனர் . முத்தன் சித்தன் பத்தன் ஞானி யோகி மகான் என 
அவர் திவ்விய நாமங்களை எய்தி நிலவுகின்றனர் . 

ஆன்ம தரிசனம் செய்து ஆனந்தம் அடைந்துள்ளவர்கள் 
ஆதலால் தேகத்தை ஒரு சிறைக் கூடமாகக் கருதி எப்பொழு 
தும் தெய்வீக யோகத்தையே அவாவி நிற்கின்றனர் . 
தோலால் சுவர்வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு 
காலால் எழுப்பி வளை முது கோட்டிக்கை நாற்றிநரம் 
பாலார்க்கை யிட்டுத் தசைகொண்டு மேய்ந்த அகம்பிரிந்தால் 
வேலால் கிரிதொளைத் தோன் இரு தாள் அன்றி வேறில்லையே. 

( கந்தர் அலங்காரம் ) 
தேகம் பிரிந்தால் முருகப்பிரான் அடியே தனக்கு உரிய 
இனிய நிலையமாம் என அருணகிரிநாதர் கருதியுள்ளமை இவ் 
வுரையால் தெரிய வருகின்றது . 

அங்கத்தை மண்ணுக் காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து 
பங்கத்தைப் போக மாற்றிப் பாவித்தேன் பரமா நின்னைச் 
சங்கொத்த மேனிச் செல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை 
எங்குற்றாய் என்ற போதா இங்குற்றேன் என் கண்டாயே . 

( தேவாரம் ) 
அப்பர் இறைவனை நோக்கி 

இப்படி உருகி யுரைபாடி 
யிருக்கிறார் . உயிரின் பரிபக்குவங்கள் உரைகளில் ஒளிர்கின்றன . 
பொத்தை யூன்சுவர்புழுப்பொதிந் துளுத்தசும் பொழுகியபொய்க்கூரை 
இத்தை மெய்எனக் கருதிநின் றிடர்க்கடற் சுழித்தலைப் படுவேனை 
முத்து மாமணி மாணிக்க வயிரத்த பவளத்தின் முழுச்சோதி 
அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே . 

(திருவாசகம் ) 
ஈசனைப் பார்த்து மாணிக்க வாசகர் இவ்வாறு பேசியிருக்கி 
றார் . பெற்ற தந்தையிடம் பிள்ளைகள் பேசுவது போல் உள்ளம் 
உருகிப் பேசியிருத்தலால் இறைவனோடு சீவர்களுக்குள்ள உற 
வுரிபை உணரலாகும் . உண்மை தெரியவே உழுவலன்புடை 


1022 

தருமதீபிகை 
யராய்க் 

கிழமை கொண்டாடி ஆற்றாமை மீதூர்ந்து கேரே 
நெருங்கிப் பேசுகிறார் . 


காற்றைப் பிடித்துமட் கரகத் தடைத்தபடி 

கன்மப் புனற்குள் ஊறும் 
கடைகெட்ட நவவாயில் பெற்ற பசுமட்கலக் 

காயத்துள் எனையிருத்திச் 
சோற்றைச் சுமத்திநீ பந்தித்து வைக்கத் 

துருத்திக்குள் மது என்னவே 
துள்ளித் துடித்தென்ன பேறு பெற்றேன் அருள் 

தோயநீ பாய்ச்சல் செய்து 
நாற்றைப் பதித்ததென ஞானமாம் பயிர தனை 

நாட்டிப் புலப்பட்டியும் 
நமனான தீப்பூடும் அணுகாமல் முன்னின்று 

நாடுசிவ போ கமான 
பேற்றைப் பகுத்தருளி எனையாள வல்லையோ 

பெரிய ஆகி லாண்ட கோடி 
பெற்ற நாயகி பெரிய கபிலைமா நகர் மருவு 
பெரிய நாயகி அம்மையே . 

( தாயுமான வர் ) 


சீவச் சிறையின் நீர்மையை இந்தப் பாசுரம் அழகாகவிளக்கி 
யிருக்கிறது . காற்றைப் பிடித்து ஒரு மண் கலசத்தில் அடைத்து 
வைத்தது போல் என்னை உடலில் புகுத்தி உணவூட்டி ஆட்டி 
வருகிறாய் ! இந்தப் பாச பந்தத்தால் ஈச சம்பந்தத்தை 
இழந்து வருந்துகிறேன் ; என்மேல் அருள் புரிந்து தகச் சிறை 
யை நீக்கிச் சிவ போகத்தைத் தந்தருள வேண்டும் என்று பரா 
சத்தியை நோக்கித் தாயுமானவர் இவ்வாறு வேண்டி யிருக்கிறார் . 
நவவாயில் பெற்ற பசுமட்கலம் என்றது உடம்பை . நவம் = ஒன் 
பது . ஓட்டைக் குடத்தில் காற்று அடங்கியிருப்பது பெரிய அதி 
சயமாகின்றது . பொள்ளல் உடலில் உயிர் நிலைத்திருப்பது அரிய 
வியப்பு என்பது தெரிய வந்தது . 

வருந்தும் உயிர்ஒன்பான் வாயில் உடம்பில் 
பொருந்துதல் தானே புதுமை- திருந்திழாய் 
சீதநீர் பொள்ளற் சிறுகுடத்து நிலலாது 
வீதலோ நிற்றல் வியப்பு . 

(நன்னெறி ) 


49. மறதி . 


1023 


இல்லிக் குடத்தில் நீர் இருப்பது போல் ஒன்பது துவாரங்க 
ளுடைய உடம்பில் உயிர் இருக்கிறது . அது நீங்காமல் நிலைத் 
திருப்பது ஆச்சரியம் ஆதலால் தேகத்தோடு சிவன் சேர்ந்து 
வாழ்வதின் அதிசய நிலையை ஓர்ந்து கொள்ளலாம் . 

அழிவும் துக்கமும் அசுத்தமும் உடைய உடம்பில் என்றும் 
அழியாத இன்பமயமான பரிசுத்த சீவன் ஒன்றியிருப்பது விசித் 
திரமான வினை விளைவேயாம் . 

தேகத்தையும் தேகியையும் பகுத் தறித்து அகமுகமாய்த் 
திரும்பி ஆன்மக் காட்சி யுறுகின்றவர் பேரானந்த நீர்மையராய் 
நேரே சீர்மை பெறுகின்றனர் ஆதலால் அவர் அதிசய முத்தர் 
களாய்த் துதி செய்ய நின்றனர் . 

உன்னுடைய உண்மை நிலையை உணர்க . 

பொய்யான புன்மை நிலைகளைப் புறந்தள்ளி மெய்யான ஆன்ம 
நிலையை உணர்ந்து கொண்டால் அதனால் உடனே உய்தியுண்டா 
கின்றது . ஆகவே அவன் பிறவிப் பேற்றையடைந்த பெரிய பாக்கி 
பவான் ஆய் அரிய இன்பங்களை அனுபவிக்கின்றான் . 

தன்னை மறந்திருந்தமையால் விளைந்த இன்னல் இழவுகள் 
எல்லாம் தனது உண்மையை நினைந்து தெளிந்தவுடனே 

ஒளி 
கண்ட இருள் போல ஒழிந்து போகின்றன . 

என்னையே நான் அறிய இருவினையும் ஈடழித்துத் 
தன்னை அறியத் தலம் எனக்குச் சொன்னான் 

என இன்னவாறு தமது ஆன்ம அனுபவத்தைப் பட்டினத் 
தடிகள் சொல்லியுள்ளார் , மையல் மயக்கு ஒழித்து மெய்யை அறி 

மேன்மை தருகின்றது . 

நீ பரமனது உரிமையைப் பரிபூரணமாக வுடையவன் ; பாவ 
அழுக்குகள் யாதும் படியாமல் பரிசுத்தனாக உன்னைத் தூய்மை 
செய்து கொண்டால் அந்த இறைமை தானாகவே உனக்குச் சொந் 
தமாம் . காணியைக் கையிழந்து நிற்பது கண்ணிழந்த படியாம் . 
அயலான மயலில் ஆழாமல் இயலுரிமையை 

எண்ணுவது 
உயர் நலமாய் உறுதி நிலை அருளுகின்றது . தேக நியதி களைந்து 
சீவனைக் காண்பவன் தேவனைக் காண்கின்றான் . 


1024 


தரும தீபிகை 


" இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் 
அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் 

( சைவல்லியம் ) 
தன்னை அறிபவன் இயல்பை இது உணர்த்தியுள்ளது . 
மறந்திருந்த உன்னை மனந்தெளிந்து காணின் 
பிறந்திருந்த பீழையெலாம் பேரும் - இறந்திருந்த 
எண்ணரிய சன்மங்கள் ஏமாந்து நின்றமையை 
எண்ண றிந்து கொள்ளும் எதிர்ந்து . 
இவ் வுண்மையை உறுதியாக ஊன்றி உணர்ந்து கொள்க . 
பிறவா திருக்க வரம்பெறல் வேண்டும் ; பிறந்து விட்டால் , 
இறவா திருக்க மருந்துண்டு காண் ! இது எப்படியோ , 
அறமார் புகழ்த்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் 
மறவா திருமனமே அதுகாண் நன் மருந்துனக்கே . 

( பட்டினத்தார் ) 
மூப்புப் பிணியே தலைப்பிரிவு நல்குரவு 
சாக்காடும் எல்லாம் சலமிலவாய் - நோக்கீர் 
பருந்துக் கிரையாமிவ் யாக்கையைப் பெற்றால் 
மருந்து மறப்பதோ மாண்பு ? 

( முனைப்பாடியார் ) 


இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
மறதி துயரங்களைத் தருகின்றது . 
மதி கேடு புரிகின்றது . 
இழி பழிகளை ஈனுகின்றது . 
அழி மூடங்களை அருளுகின்றது . 
மறவாமையால் மேன்மைகள் விளைகின்றன. 
பன்மைகள் வளர்கின்றன . 
தன்னை அறிந்தவன் தனியே உயர் கின்றான் . 
மறந்தவன் இன்னலுழந்து இழிகின்றான் . 
நினைத்து பாராத வாழ்வு இழிந்து படுகின்றது . 
உண்மையை உணர்ந்தவன் உய்தி பெறுகின்றான் . 

சகூ - வது மறதி முற்றிற்று . 


ஐம்பதாம் அதிகாரம் . 

உறுதி . 
அஃதாவது தனக்கு இனிய உறுதிநலனை மனிதன் 

கரு 
திக் கொள்ளுதல் . தன் உண்மை நிலையை நினைந்து திண்மையுடன் 
நின்று நன்மை புரியும் தன்மையை கூறுகின்றது . மறந்து 
விடாதபடி திறந் தெரிந்து யாண்டும் சிறந்தன 

செய்க என 
உணர்த்துகின்றமையால் மறதியின் பின் து வைக்கப் பட்டது . 


491. உள்ளம் உயர உயர்மனிதன் ஆகின்றான் 

பள்ளம் படியின் பழிபடிந்து - எள்ளலே 
எவ்வழியும் சூழ இழிகின்றான் இந்நிலையின் 
செவ்வி தெளிக தெரிந்து . 

( க ) 
இ - ள் 
தன் உள்ளம் உயரின் மனிதன் உயர்ந்தவனாய்ச் சிறந்து விளங்கு 
கிறான் ; அது பள்ளமாய் இழிந்துபடின் அவன் எள்ளலாய் இழிந்து 
எவ்வழியும் செவ்வி சிதைந்து சிறுமையடைகின்றான் என்பதாம் . 

இது , உள்ளத்தை உயர்த்துக என்கின்றது . 

உயர்வு தாழ்வு ,மேன்மை கீழ்மை ,பெருமை சிறுமை என்பன 
மனிதனுடைய செயல் இயல்களை மருவி வருகின்றன.புறத்தில் 
தோன்றுகின்ற பொலிவுகளுக்கும் மெலிவுகளுக்கும் மூலகாரணங் 
கள் அகத்தில் உள்ளன . உள்ளத்திலிருந்து விளைந்து வருகிற விளை 
வுகளின் படியே வெளியுலகில் மனிதன் விளங்கி நிற்கின்றான் . 

மரத்தின் நீர்மை வித்தில் மறைந்திருத்தல் போல் மனிதன் 
சீர்மை மனத்தில் உறைந்திருக்கிறது . இனிய நினைவுகளை யுடை 
யவன் தரும சீலனாய்த் தழைத்து நிலவுகின்றான் ; கொடிய எண் 
ணங்களையுடையவன் படு பாதகனாய் நெடி தாங்கி நிற்கின்றான் . 

சின்னவன் பெரியவன் என் வெளியே இகழ்ந்து புகழ்ந்து 
பேசப் படுவன எல்லாம் உள்ளே கிளைத்த எண்ணங்களின் சிறு 
மை பெருமைகளின் வழி வந்தனவேயாம் . 

அருவமான நினைவின் படியே மனிதன் உருவமாய் ஒளி 
செய்து உலாவுகின்றான் . புனித நினைவுகளுடையதாய் 

129 


மனம் 


1026 


தரும தீபிகை 


இனிது அமையுமாயின் அந்த மனிதனிடம் தெய்வத் தேசுகள் 
எவ்வழியும் பெருகி எழுகின றன . மனத்தின்படியே மனிதன் 
என்றமையால் அதன் அற்புத ஆற்றலை அறிந்து கொள்ளலாம . 
மனமே புருடன் மற்றில்லை ; மனத்தின் செயலே செயலாகும் ; 
கனசீவனத்தால் சீவனுமாம ; கவர் நிச்சயத்தால் புந்தியுமாம் ; 
சினவும் அபிமானத்தாலே தீய அகங்காரமும் ஆகும் ; 
தனது விகற்ப சாலத்தால் தானே சகமாம் தனிமனமே . 

( ஞானவாசிட்டம் ) 
பனத்தின் அதிசய நிலைகளை 

இஃது உணர்த்தியுள்ளது . 
பொருளமைதிகளைக் கூர்ந்து ஓர்ந்து கொள்ள வேண்டும் . 

புத்தி , சித்தம் , அகங்காரம் , சீவன் என மேவியுள்ள பனமே 
மனித வுலகைப் படைத்தும் காத்தும் அழித்தும் வருகின்றது . 
இத்தகைய மனத்தை ஒருவன் உத்தம நிலையால் 

பழக்கி 
நன்கு உயர்த்திக் கொண்டால் அவன் உயர்ந்த சீவன் முத்தனாய் 
ஒளி மிகப் பெறுகிறான் . 

உள்ளம் உயர உயர் மனிதன் ஆகின்றான் . 
என்றது உண்மையான உயர்ச்சி நிலையை உய்த்துணர வந்தது . 

கல்வி செல்வம் அதிகாரம் முதலியவற்றால் மனிதனுக்கு 
உளவாகின்ற உயர்வுகள் எல்லாம் அவன் உள்ளம் நல்லா தாயில்லை 
ஆயின் பொள்ளல் குடத்து நீர் போல் எள்ளலாய் இழிந்தே போ 
கும் ; அது நல்ல தாயின் யாவும் நலமாய்க் தேவினியல் போடு 
அவன் மேவி மிளிர்கின்றான் . 
உள்ளம் உயர் தலாவது மேன்மையான 

எண்ணங்களால 
பான்மை சுரந்து வருதல் . பரந்த நோக்கம் , சிறந்த ஊக்கம் , 
விரிந்த அன்பு , திருத்திய பண்பு என்னும் இவை 
வதே உயர்ந்த உள்ளமாம் , 

நல்ல நீர்மைகளால் இவ்வாறு உள்ளம் உயர்ந்த போது 
அந்த மனிதன் உத்தம புருடனாய் ஒளி பெற்று நிற்கின்றான் . 

அதிசய சித்திகளும் பரம முத்திகளும் உள்ளத்தின் நன்மை 
யாலே உளவாகின்றன ஆதலால் ஞானிகளும் யோகிகளும் சித்த 
சாந்தியையே யாண்டும் முதன்மையாக் கருதி வருகின்றனர் . 


கனிந்து வரு 


50 . 


உ று தி . 


1027 


பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் 
பண்ணுவது உனக்கு அருமையோ? " 

என இறைவனை நோக்கித் தாயுமானவர் இங்கனம் உருகி 
யிருக்கிறார் . மனம் குவிந்து வசமாயின் மனிதன் அதிசய மகான் 
ஆகின்றான் . மன அமைதி இவ்வாறு மகிமையை விளைத்து வரு 
தலால் அதனை உரிமையாக்கிக் கொள்ளப் பெரியோர்கள் அரிய 
தவம் புரிகின்றனர் . 

ஒரு நிலையில் நில்லாமல் பல வழிகளிலும் தாவி ஓடுதலால் 
மனத்தை அடக்குவது செயற்கு அரிய செயலாய் எவரும் வியப் 
புற நின்றது . ஆன்ம யோகத்துக்கு இடையூறாய் மீறி மாறுபடும் 
பொழுது மேலோர் அதனைச் சீறி அடக்குகின்றனர் . 
மனம் எனும்ஓர் பேய்க்குரங்கு மடப்பயலே நீ தான் 

மற்றவர் போல் எனை நினைத்து மருட்டாதே கண்டாய் 
இனமுற என் சொல்வழியே இருத்திஎனின் சுகமாய் 

இருந்திடு நீ என் சொல்வழி ஏற்றிலையா னாலோ 
தீனை யளவுன் அதிகாரம் செல்ல ஒட்டான் ;உலகம் 

சிரிக்கவுனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே 
நனவில் எனை அறியாயோ யார் என இங்கிருந்தாய் 
ஞான சபைத் தலைவனுக்கு நல்லபிள்ளை நானே . 

( அருட்பா ) 
இராமலிங்க சுவாமிகள் மனத்தோடு போபாடியிருக்கும் 
நிலையை இது பேரே காட்டியிருக்கிறது. பேய்க் குரங்கு என்று 
திட்டியது - தன் மேல் உள்ள எரிச்சலை விளக்கியது , 

" எனது மனம் ஆகிய குரங்கு கொடிய மோகக் காட்டில் 
எப்பொழுதும் ஓடித் திரிகிறது ; ஆசை என்னும் நெடிய மரக் 
கிளைகளில் கடிது தாவுகின்றது ; பரு வமங்கையருடைய கொங்கை 
கள் ஆகிய மலைகளில் ஏறிக் கூத்தாடுகின்றது ; கையில் ஓடு ஏந்திப் 
பிச்சை எடுக்கிற ஓ பரமசிவமே ! உன் தொழிலுக்கு இந்தக் 
குரங்கு நல்ல உபயோகமாயிருக்கும் ; இதனைப் பிடித்துக் கொண்டு 
போ என ஆதிசங்கராசிரியர் , சிவானந்தலகரி என்னும் வட 
மொழி நூலில் இவ்வாறு புசடியிருக்கிறார் . மே ஹ்ருதய கபிம் 
அத்யந்த சபலம் தன் மனக்குரங்கு மிகவும் சபலமுடையது 
என அந்த மகானே கூறியிருத்தலால் எத்தகைய யோகிகளையும் 
அலைத்து நிலை கலைத்து நிற்கும் அதன் நிலை தெரியலாகும் , 


1028 


தரும தீபிகை 


பரமாத்தும சித்தியை மருவுகின்றவர் தம் சித்தத்தை எப் 
படிக் கருதி அடக்கி வருகின்றனர் என்னும் உறுதி நிலைகளை இவ் 
வுரைகளால் உணர்த்து கொள்ளலாம் . 
உள்ளமனக் குரங்காட்டித் திரியும் என்றன் 

உளவறிந்தோ ஐயா நீ உன்னைப் போற்றார் 
கள்ள மனக் குரங்குகளை ஆட்டவைத்தாய் ! ) 

முருகப் பெருமானை நோக்கி வள்ளலார் இவ்வாறு கேட்டி 
ருக்கிறார் . தம் உள்ளத்தை 

எல்லாவற்றையும் 
அடக்கியாள வல்ல பெருமையை உரிமையாகப் பெற்றுக் கொள் 
ளுகின்றனர் . 

உள்ளத்தை வென்றான் உலகத்தை வென்று கொண்டான் 
கள்ளத் ததன் வழியே காலிழிந்தான் - பள்ளத்தே 
பாயுநீர் போலப் பழிமயலுள் பாய்ந்தழுந்தி 
மாயுமே யாவும் மருண்டு . 

எல்லாரையும் தன் வழிப் படுத்தி யாண்டும் தலை விரித்து 
ஓடுகின்ற மனத்தை அடக்குவது அதிசயம் ஆதலால் அந்த அற் 
புத வெற்றியாளன் அகிலத்தையும் வென்றவன் ஆகின்றான் . அங் 
ஙனமின்றி அதன் வழியே போகின்றவன் உயர்நலங்களை இழந்து 
விடுகின்றான் ; விடவே அவன் இழிந்தவனாய் அழிந்து படுகின்மூன் . 

தூய்மையான நல்ல நினைவுகளை யே பழகிவரின் அந்த உள் 
ளம் அரிய பேரின்ப நிலைகளை அருளுகின்றது ; அதனை யுடைய 
வன் பெரிய மனிதனாய் இருமையும் பெருமையுறுகின்றான் , 

உயிர்க்கு உறுதி நலன் உணர்ந்து உய்தி காணுக . 


( 
e 
) 


492. எண்ணியதைச் சாதித் தினிது முடிக்கினது 

பண்ணிய மாகிப் பொலியுமால் - எண்ணம் 
உயிரின் மணமாய் ஒளிசெயலால் என்றும் 
பயில்க உறுதி படிந்து . 

( 
இ -ள் 
தான் கருதிய நல்ல கருமத்தை உறுதியாய்ச் செய்து முடித் 
தால் அது அரிய புண்ணியமாய்ப் பெரிய கிமை தருகின்றது ; 
எண்ணம் உயிரின் மணமாய் ஒளி புரிகின்றது ; அதனைப் புனித 
மாகப் பயின்று இனிது உயர்க என்பதாம் . 


50 . 


உறுதி . 


1029 


அவை சீரிய 


யான 


என்று 


உள்ளத்தின் தகுதி அளவே மனிதன் உயர்ந்து வருகின்றான் 
என்பதை முன்னம் அறிந்தோம் ; இதில் , உள்ளியதை அடைந்து 
கொள்ளும் திறனை உணர்ந்து கொள்கின்றோம் . 

நல்ல எண்ணமும் நல்ல செயலும் மனிதனை நல்லவனாக்கி 
யாண்டும் நன்மை புரிந்து வருகின்றன . எண்ணங்கள் காரிய சித்தி 
களை அடையும் பொழுது தான் 

உருவங்களாய்ச் 
சிறந்து திகழ்கின்றன . 

சிலர் எண்ணுகின்றனர் ; எண்ணியபடியே செயல் ஆற்ற 
முடியாமல் இடையே உடைந்து போகின்றனர் . அவ்வுடைவுக்குக் 
காரணம் உள்ளத்தில் உறுதிய திண்மை யின்மையேயாம் . 

என்ன இடையூறு நேர்ந்தந்தாலும் யாதும் தளராமல் ஓயாது 
முயன்று கருதியதைக் கைக்கொள்பவரேஉறுதியாளராய் உயர்ந்து 
விளங்குகின்றனர் . யாண்டும் மூண்டு முடிவு காண்பதே ஆண் 
டகைமையாம் . மனவுறுதியில் மகிமைகள் பல விளைகின்றன . 
செயலில் பயன் கண்டு உயர்ந்தவனைக் 

கரும் வீரன் 
எவரும் புகழுகின் றனர் . அங்ஙனம் காணாது சோர்ந்தவனைக் 
கையாலாகாத பேடி என்று வையம் வைகின்றது . 

Words are women , deeds are men . ( Herbert ) 

வார்த்தைகள் பெண்கள் ; செயல்கள் ஆண்கள் 
ஹெர்பர்ட் என்பவர் இங்கனம் சு றியிருக்கிறார் . வினை யாண்மை 
புரிந்து வீறு கொண்டு நிற்பது ஆண்மை ; அவ்வாறின்றி வீணே 
பேசித் திரிவது பெண்மை என்னும் இதில் திண்மையின் 
மையை உணர்ந்து கொள்கின்றோம் 

“ Words are the daughters of earth and deeds are the 
sons of heaven . 

( William Jones) 
செயல்கள் தேவ குமாரர்கள் ; வார்த்தைகள் வையச் சிறுமி 
கள் என வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் இவ்வண்ணம் சொல்லி 
யிருக்கிறார் . ஊன்றிய உறுதி உன்னத நிலையை அடைகிறது . 

எண்ணுதல் , பேசுதல்களினும் எண்ணியதைத் திண்ணி 
தாகச் செய்து முடிப்பதே யாண்டும் உயர்ந்த புருடத்தன்மையாம் . 

எண்ணியதைச் சாதித்து இனிது முடிக்கின் அது 
புண்ணியம் ஆகிப் பொலியும் . 


11 


என 


உண் 


1030 


தரும தீபிகை 


என்றது மனத் திட்பத்தின் மாட்சி தெரிய வந்தது . 

சாதித்தல் ஆவது காரிய நிகழ்வில் எவ்வளவு சோதனைகள் 
நேர்ந்தாலும் அவ்வளவையும் கடந்து சாதனையாய்த் தொடர்ந்து 
கருதிய உரிமையை உறுதியாய்ப் பெறுதல் . 

அருச்சுனன் , துருபன் , - கீதன் முதலானவர்கள் எண்ணி 
யதைச் சாதித்துக்கொண்டமையால் திண்ணிய வீரராய் உயர்ந்த 
புண்ணிய நீரராய் இன்றும் பொலிந்து விளங்குகின்றனர் . 


அவ் 


நல்ல கருமங்களிலிருந்து தருமங்கள் விளைகின்றன ; 
விளைவுகளை நன்கு பேணி வருபவர் நலம் பல பெறுகின்றனர் . 

எண்ணம் உயிரின் மணம் . 

நல்ல பூவிலிருந்து இனிய வாசனை வீசுதல் போல் உயர்ந்த 
உயிரிலிருந்து சிறந்த எண்ணங்கள் எழுகின்றன . அந்த அரிய 
எண்ணங்களை வீனாக்காமல பயனும் நயனும் பொருந்தப் புனித 
மாகப் பேணியருள்பவர் மனித சமுதாயத்துக்கு மாண்பு புரி 
கின்றனர் . புனித நினைவுகள் புண்ணியங்களாகி 

றன . 


மலர்காய் கனி என மானிடன் மருங்கு 
நினைவு சொல் செயல்கள் நிலவியுள்ளன . 

உன் உள்ளத்தில் தோன்றுகின்ற நல்ல கருத்துக்களைத் 
திருத்தமாக விருத்தி செய்து செவ்விய ( எனை எய்துக . 


493. ஊக்கம் உறுதிஎனும் ஒள்ளியநன் னீர்மைகளே 

ஆக்கங்கள் ஆகி அமைதலால் - நோக்கம் 
தெரிந்து நிலையைத் தெளிந்து கருமம் 
பரிந்து புரிக படிந்து . 


( 
ங 
) 


இ - ள் 


ளாய் 


உள்ளத்தில் உள்ள ஊக்கமும் துணிவும் வெளியே ஆக்கங்க 

அமைகின்றன ; அந்த அமைதியை ஆழ்ந்து நோக்கிக் 
கருமங்களை ஓர்ந்து செய்து உயர்க என்பதாம் . 

உயர்ந்த நிககளை அடைந்து கொள்வதே மனித வாழ்க்கை 
யின் குறிக்கோளாயுள்ளது . பறந்து திரிந்து யாவரும் ஆவலோடு 
பாடுபட்டு வருவது சீவன ) இயல்பையும் உயர் நோக்கையும் 


50 . 


உறுதி . 


1031 


ஊக்கம் 


விளக்கி நிற்கின்றது . எத்நிலையிலும் தளராமல் முன்னேறிச் செல் 
லும் உன்னத வளர்ச்சிக்கு உள்ளே மூல வேராயுள்ளதையே 
ஊக்கம் என உணர்வுலகம் உரைத்து வருகிறது . 

காரியத்தில் முனைந்து மூளும் உள்ளக் கிளர்ச்சியே ஊக்கம் 
ஆதலால் அதன் நிலைமையும் தலைமையும் நேரே தெரியலாகும் . 

உடையர் எனப்படுவது ஊக்கம் ; அஃதில்லார் 
உடையது உடையரோ மற்று . 

( குறள் 591 ) 
ஊக்கம் உடைவரே உண்மையாக எல்லாச் செல்வங்களை 
யும் உடையவர் ; அது இல்லாதவர் யாதும் உடையராகார் எனத் 
தேவர் இவ்வாறு உணர்த்தியுள்ளார் உடையரோ ? என வினவி 
யிருக்கும் அழகை ஊன்றி நாககி உண்மையை ஓர்ந்து கொள்க . 

ஊக்கம் இல்லாதவன் ஆக்கம் கெட்டவன் என்று சுட்டி 
யிருத்தலால அதன சீர்மை நீர்மைகளை உய்த்துணர்ந்து கொள்ள 
லாம் . செல்வம் கல்வி முதலிய பலவகை உயர் நிலைக்கும் 
உயிர் நிலையா யுளமையால் 

உயர்ந்தோர் பாண்டும் அதனைப் 
போற்றி வருகின்றனர் . 
"" Energy is divines 

( Pope ) 
க்ேகம் . உயர்ந்த தெய்வத் தன்மை என்று மேல்நாட்டார் 
ங்கனம் குறித்திருத்தலால் அதனை அவர் போற்றி வந்துள்ள 
மை புலனாய் நின்றது . 

இங்கிலாந்து அமெரிக்கா முதலிய தேசங்கள் எவ்வகையிலும் 
உன்னத கலையில் உயர்ந்து ஓங்கி நிற்றற்குக் காரணம் அத் தேசத் 
தவரிடம் நிறைந்துள்ள ஊக்கமேயாம் . 

ஒரு எந்திரத்தை உந்தி ஓட்டுகின்ற நீராவி போல் ஊக்கம் 
உயிரினங்களை விசைத்து உயர் நிலையில் ஓட்டி வருகின்றது . 

வினை மேல் மூண்டு எழுகின்ற எழுச்சி ஊக்கம் ஆம் . அந்த 
எழுச்சி தளர்ச்சியுறாமல் வளர்ச்சி செய்து வருவது உறுதி என்க . 
தம்மையுடையாரைச் செம்மையாக உயர்த்தி 

ம்மை மறு 
மைகளில் எல்லா நலங்களையும் நல்கி அங்கும் ஒளி செய்து வருத 
லால் இவை ஒள்ளிய நன்னீர்மைகள் என ஈண்டு உள்னி யுணர 
வந்தன . நிலையான உறுதி நெடிய மலை பாகின்றது . 


1032 


தரும தீபிகை 


அதனை 


செல்வங்களை ஈட்டவும் , அவற்றை நல்ல வழிகளில் நீட்டிப் 
புகழ் புண்ணியங்களை ஆக்கவும் நேரே உரிமையா யிருத்தலால் 
ஊக்கமும் உறுதியும் ஆக்கங்கள் என நின்றன . 

ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் 
ஒருவந்தம கைத்துடையார் . 

( குறள் , 593 ) 
கையில் எய்தியிருந்த பொருள் இழந்து போனாலும் உள்ளத் 
தில் ஊக்கம் உள்ளவர் வருந்தி அலமரார் ; விரைந்து 
ஆக்கிக் கொள்வார் என்று இது குறித்திருக்கின்றது . இதனால் 
அதன் அற்புத சிலைமை அறியலாகும் . 

மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு செய்வத் திருவாய் ஊக்கம் 
மருவியுள்ளமையால் அதனை நோக்கி எல்லா ஆக்கங்களும் உரி 
மையோடு ஓடி வருகின்றன . 

நோக்கம் தெரிந்து கருமம் பரிந்து புரிக 

ஊக்கமும் உறுதியும் காரிய சாதனங்களாய்க் கதித்திருக் 
கின்றன . அவற்றைக் கருததுடன் டேணிக் கருமங்கள் புரியின் 
பெருமைகள் விளை கின்றன . அங்கனம் புரியாமல் அயர்ந்து நின் 
றால் மனிதன் இழிந்துபட நேர்கின்றான் . 

இருந்தும் இறந்தவன் எவன் ? " எனச் சனகரை ஒருமுறை 
ஒரு முனிவர் வினவினார் . அதற்கு அம் மன்னன் சொன்ன பதில் 
" கிரியா ப்ரஷ்ட : என்பதே . கருமங்களைக் கருதிச் செய்யாமல் 
எவன் சோம்பி யிருக்கிறானோ, அவன் உயிரோடு இருந்தாலும் 
செத்தவனேயாவன் என இங்கனம் அந்த இராச யே சி சு றியுள் 
ளமையால் மனிதனுக்கும் கருமத்துக் கும் உள்ள 2 ? மை யுணர 
லாகும் . கரும வுறுதி தரும நிதியாய்த் தழைத்து வருகிறது . 


494. தத்தம் இயல்புக்குத் தக்கபடி தாமமைந்தே 

ஒத்துயிர்கள் ஊக்கி உஞற்றுமால் - மெத்தியபுன் 
பூனை எலிமேல் புலிமான்மேல் பொங்கியெழும் 
யானைமேல் செல்லும் அரி . 


--ள 


தம்முடைடய இயல்புக்குத் தக்கபடியே ஒவ் வொருவரும் கரு 
மங்களைச் செய்து வருகின்றனர் ; பூனை எலியை நாடுகின்றது ; புலி 
மானைத தேடுகின்றது ; சிங்கம் பானையை அவாவி அடலோடு 
செல்லுகின்றது என்க . 


50 . 


உ று தி . 


1033 


இது இயல்பின் அளவே செயல் என்கின்றது . 
உயிரோடு இயற்கையாய் இயங்கி வருவது இயல்பு என வந்தது . 

உருவங்கள் ஒரு நிலையில் ஒத்திருந்தாலும் பல படிகளில் 
பேதமாய் மக்கள் பிரிந்திருக்கின்றனர் . பிறப்பு இருப்பு பழக்கம் 
வழக்கம் அறிவு ஆற்றல் முதலிய பிரிவுகளால் சீவர்கள் பலவாறு 
மாறுபட்டுள்ளனர் . மாறுபாடுகள் யாவும் வேறுபாடுகளை விளக்கிக் 
கூறுபாடுகளாய்க் குலாவி நிற்கின்றன . 

வலியவன் , மெலியவன் , பெரியவன் , சிறியவன் , அறிஞன் , 
மூடன் , செல்வன் , ஏழை , வீரன் , கோழை என இன்னவாறு 
பின்னங்களும் பிரிவுகளும் யாண்டும் கூறப்படுகின்றன . 

முன் செய்துள்ள கருமங்கள் மருமங்களாய் மருவியுள்ளமை 
யால் அவ்வுரிமைகளோடே யாவரும் பிறந்திருக்கின்றனர் . பழகி 
யுள்ள அந்தப் பழைய வாசனையின்படியே விளைவுகளும் நிலைமை 
களும் சீவ கோடிகளிடம் விளைந்து நிற்கின்றன . 

கறங்கென வினையின் ஓடிக் கதியொரு நான்கினுள்ளும் 
பிறந்து நாம் பெற்ற பெற்ற பிறவிகள் பேசலாகா ; 
இறந்தன இறந்து போக எய்துவது எய்திப் பின்னும் 
பிறந்திட இறந்த தெல்லாம் இதுவும் அவ் வியல்பிற்றேயாம் 

( யசோதரகாவியம் ) 
இறந்த பிறப்பில் தாம் செய்த வினை யைப் 
பிறந்த பிறப்பால் அறிக்- பிறந்திருந்து 
செய்யும் வினையால் அறிக இனிப்பிறந்து 
எய்தும் வினையின் பயன் 

( அறநெறிச்சாரம் ) 
பிறவிகளின் நிலைமைகளை இவை உணர்த்தியுள்ளன . 
மான அறிவால் விளைவுகளை யூகித்துக் கொள்கின்றோம் . 

பலவகையான வினைகளின் வழியே வெளி வந்துள்ளமையால் 
விசித்திர வேறுபாடுகளில் மனிதர் விரிந்து நிற்கின்றனர் . 

தம்மிடம் இயல்பாய் அமைந்துள்ள சுபாவங்களின் படியே 
சீவர்கள் தொழில் முறைகளில் இறங்கி எவ்வழியும் முயன்று 
வருகின்றனர் . முயற்சியின் வழியே உயர்ச்சிகள் ஒளிர்கின்றன . 

பூனை புலி சிங்கங்களை இங்கே உவமையாக எடுத்துக் காட்டி 
யது மனிதர்களுடைய தரங்களை இணைத்து எண்ணிக் கொள்ள . 

130 


1034 


தரும தீ பின் 


எலியை எதிர்நோக்கிப் பூனை பிடிப்பது போல் சிலர் சிறிய 
பயனையே கருதிக் கைக்கொண்டு களித்து நிற்கின்றனர் . உயர்ந்த 
மனித உருவங்களில் தோன்றியிருந்தாலும் பலர் உள்ளங்கள் 
இழித்து எள்ளல்கள் மலிந்துள்ளனர் . 

கரி நாய் பூனை பன்றி முதலிய இழிந்த மிருகங்களின் இயல் 
புகள் பல மனிதரிடம் நன்கு படிந்திருக்கின்றன . நய வஞ்சகமும் 
ஏமாற்றும் உள்ளவர்களைக் குள்ளநரிகள் என்று உலகம் சொல்லி 
வருகின்றது . அதிக சபலமும் வீண் பிடிவாதமும் உள்ளவர்களைக் 
குரங்குப்பிறவி என்று கூறுகின்றது . மடமையும் முரட்டுத்தன 
மும் உடைபவரை மாட்டுப்பிறவி என்று சாட்டுகின்றது . 
நிலையில் நில்லாமல் இருதலை மணியம் செய்கின்றவரை வௌவால் 
என்று வையம் வைகின்றது . பிறர் உள்ளம் கோகப் பேசுகின்ற 
வரைக் கொள்ளித்தேள் என்று சொல்லுகின்றது . கடுந் தீம்பு புரி 
கின்றவரைக் கொடும் பாம்பு என்று குறிக்கின்றது . இவ்வாறே 
பொல்லாத சுபாவங்கள் பொருந்தியுள்ள மனிதர் இங்கே திரிந்து 
வருகின்றனர் . மனிதனிலே பேய் , மனிதனிலே நாய் , மனிதனி 
லே பன்றி , மனிதனிலே கழுதை , மனிதனிலே மாடு , மனி தனி 
லே குரங்கு , மனிதனிலே மனிதன் , மனிதனிலே தெய்வம் மரும 
மாப் மருவியுள்ளமையைக் கருமங்களிலே காணலாகும் . 

திருவொற்றியூர்க் கோவில் எதிரேயுள்ள சாலை அருகில் ஒரு 
யோக சித்தர் அமர்ந்திருந்தார் . அவ்வழியே செல்லுகின்ற மக்க 
ளைக் குறித்து அவர் சுட்டிச் சொல்வது விசித்திரமா யிருந்தது . 
வட்டிகளை விழைந்து கொள்ளும் பெருஞ்செல்வர்களைக் கண்டால் 
கரடிகள் போகின்றன என்பார் . கற்றபடி ஒழுக்கம் இல்லாத 
கல்விமான்களைக் காணின் குங்குமம் சுமந்த கழுதைகள் செல்லுகின் 
றன என்பார் . செறிகேடரான தூர்த்தர்களைப் பார்த்தால் நாய்கள் 
நடக்கின்றன என்பார் . பேராசையாளரை நோக்கினால் பேய்கள் 
பேர்கின்றன என்பார் . இன்னவாறே பன்றி , எருமை , ஓனய் 
கழுகு எனப் பலவாறு சொல்லி வந்தவர் ஒருநாள் மாத்திரம் 
ஒரு மனிதன் போகின்றான் ; ஒரு மனிதன் போகின்றான் என்று 
இரு முறை மகிழ்ந்து பேசினார் . வடலூர் இராமலிங்கசுவாமி 
களைக் கண்ட போது தான் இந்த வார்த்தைகள் அவருடைய வா 
பிலிருந்து வெளி வந்தன. பித்தரைப் போல் நெடுங்காலம் பிதற்றி 


50 . 


உறு தி . 


1035 


வந்த அந்த ஞான சித்தர் அதிசயமாக அன்று கூறிபஉரை மனித 
வுலகத்தை நன்று காட்டி நின்றது . 

நரிநாய் கழுதையென நாளும் நவின்ற 
பெரியார் ஒருநாள் பிறிதாய் -- அரிய 
ஒருமனிதன் என்ற உரையால் உலகின் 
மருமநிலை கண்டேன் மகிழ்ந்து . 

குண சீலர்களான அரிய மனிதர்களைக் காணுவது மிகவும் 
அருமை என்பதை இதனால் அறிந்து கொள்கின்றோம் . இனிய 
மனித வடிவங்களில் மருவியிருந்தாலும் கொடிய இயல்புகளை 
யுடையவர் மனுடராகார் என்றமையால் புனிதமான மனித நீர் 
மைகளின் சீர்மைகள் நிலை தெரிய வந்தன . 

அரியானை மேல் செல்லும் . 

என்றது மேன்மையான கம்பீர மனிதரது பான்மை காண 
வந்தது . அரி = சிங்கம் . காட்டு விலங்குகளுள் தலை சிறந்துள்ள 
அது நாட்டு மக்களுள் நிலை உயர்ந்துள்ளவர்க்கு ஒப்பாய் நேர்ந் 
தது . அதனை மிருகேந்திரன் என்பது போல் அரசனை நரேந்திரன் 
என்கின்றோம் . பான்மை உயர மேன்மை உயர்கிறது . 

சிறந்த கருமங்களைக் கருதி முயன்று உயர்ந்த தருமங்களைப் 
புரிந்து நிற்கும் உறுதியாளர் அரியேறு என யாண்டும் மேன்மை 
பெற்று விளங்குகின்றனர் . 

புருடார்த்தம் என்பது அரிய முத்தி நிலையைக் குறித்துள் 
ளது . அதனை உறுதியாக அடைகின்றவன் எவனோ அவனே உண் 
மையான புருடன் . உற்ற வுயர் பெயருக்கு உரிமை ஆகின்றான் . 

விரைந்து அழிந்து படுகின்ற இழிந்த போகங்களை நச்சி நிற் 
கும் அளவும் மனிதன் கொச்சையாய் இழிந்து நிற்கின்றான் ; அழி 
யாத நித்திய முத்தியை அடைய கேர்த்தபோது அவன் அதிசய 
மகானாய்த் துதி செய்யப் பெறுகின்றான் . அற்பங்களை இகழ்ந்து 
தள்ளி விட்டு உன்னத பதவியை உன்னி எழுவது உத்தம நிலை 
பாய் உயர்ந்து திகழ்கின்றது . 
கொல்சின யானை பார்க்கும் கூருகிர்த் தறுகண் ஆளி 
இல்எலி பார்த்து நோக்கி இறப்பின்கீழ் இருத்தல் உண்டே ? 


1036 


தருமதீ பிகை 


பல்வினை வெள்ளம் நீந்திப் பகா இன்பம் பருகின் அல்லால் 
நல்வினை விளையுள் என்னும் நஞ்சினுட் குளித்தல் உண்டே ? 

(சீவகசிந்தாமணி ) 
யாளி யானையை 

உணவாகப் பார்க்குமே அன்றி எலியைப் 
பார்த்து நில்லாது ; அது போல் அறிவுடையோர் மேலான பே 
ரின்ப நிலையைக் கருதுவதல்லது சிற்றின்பத்தை இச்சித்து நில் 
லார் எனச் சீவக மன்னன் இவ்வாறு கூறியுள்ளான் . தன்னுடைய 
அரச போகங்களை நஞ்சு என்று வெறுத்துப் பரம பதத்தை அவ் 
வுத்தம வீரன் உறுதியாகக் கருதியுள்ளமையை இவ் வுரைகளால் 
உணர்ந்து கொள்கின்றோம் , அசிய உண்மைகள் பெரியவர் மொழி 
களில் தெளிவாய் வருகின்றன . கூறியுள்ள கருத்துக்கள் கூர்ந்து 
சிந்தித்து ஓர்ந்து உணரத்தக்கன . 
உரிமையாக அடைய வேண்டி யதை 

அடைந்து 
கொள்வதே உயர்ந்த பிறவிப் பேறாம் என்பதை வேந்தன் உண 

ணர் 
ந்து பேசியிருக்கிறான் . தெளிந்த ஞானக் காட்சி எழுந்தபொழுது 
சிறந்த தெய்வத் தேசுகள் ஒளி வீசி நிற்கின்றன . 


விரைந்து 


495. தேசுற வூக்கித் திறல் புரிந்து ஞாலஞ்சீர் 

பேச முயலாது பேதையராய் - மாசு 
படிந்து மடிந்துண்டு பாழாய்ப் பலபேர் 
முடிந்து கழிகின்றார் மூண்டு . 


இ-ள் 


உறுதியுடன் ஊக்கி அரிய காரியங்களை ஆற்றி உலகம் 
புகழ்ந்து போற்றும் படி உயர்ந்து நில்லாமல் இழிவாய்ச் சோம்பி 
நின்று பலர் அழிந்து கழிந்து போகின்றார் என்பதாம் . 
பிறந்த பிறவிக்கு ஏதாவது ஒரு சிறந்த பயனை 

மனி தன் 
அடைந்து கொள்ள வேண்டும் ; அங்கனம் கொள்ளவில்லையாயின் 
அப் பிறப்பு எள்ளலுடையதாய் இழிந்து படுகின்றது . 

தேசு = ஒளி, கீர்த்தி , பெருமை , வீரம் . 

உள்ளம் ஊக்கி உறுதியாய் முயன்று வருகின் றவரே உயர்ந்த 
நலங்களை அடைந்து வருகின்றார் . உயர்ச்சிகள் எல்லாம் முயற்சி 
களில் உள்ளன என்னும் முதுமொழி அதி மருமமான பொருளை 


- 


50 . உறுதி . 

1037 
உள்ளே மருவியுளது . உயிர் உணர்ச்சியாய் ஒளி பெற்றிருத்த 
லால் உறுதியான ஆண்மை வெளியே தொழிலாய் இயங்கி அரிய 
பல நலன்களை விளைத்தருளுகின்றது . உள்ளிருந்து இயக்கும் அதி 
சய சத்தி உன்னத கதிகளில் உயர்த்தி விடுகின்றது . 
உயர்கலம் கருதி 

எழுகின்ற ஊக்கம் ஒருவனிடம் இல்லையா 
யின் அவன் இயல் சிதைந்து இழிந்து மயலுழந்து படுகின்றான் . 

ஊக்கி முயலார் உயிரிருந்தும் இல்லாராய் 
ஆக்கம் இழந்தே அலமருவார் - ஊக்கம் 
உயிரின் ஒளியாயளதால் அதனின் 
உயர்வு தெளிக வுணர்ந்து . 
என்னும் து ஈண்டு உன்னி உணரவுரியது . 

மனிதன் எண்ணி முயலும் அளவே கண்ணியம் பெறுகிறான் . 
நெய் ஏறிய திரி விளக்குப் போல் மெய்யில் உறுதி ஏறியபொழுது 
அரிய மகிமையாய் இனிய ஒளி செய்து திகழ்கின்றான் . 

தேசு உற ஊக்கித் திறல் புரிந்து . 

என்றது ஆண்மகனாய்ப் பிறந்தவன் ஆற்ற வேண்டிய கட 
மைய ஏற்றமாகக் காட்டியருளியது . செல்வம் கல்வி கொடை 
வீரம் முதலிய உயர் 15 லங்கள் எல்லாம் உறுதியின் அடியாகவே 
உரம் பெற்று வளர்ந்து வருகின்றன . அவ் வரவால் பேரும் சீரும் 
பெருகி எழுகின்றன . அத்தகைய சீர்த்தி வளர வாழ்வதே வாழ் 
வாம் காதவழி பேரில்லான் கழுதை என்னும் பழமொழியால் 
புகழ் இல்லாத வாழ்வு எவ்வளவு இழிவுடையது என்பது எளிது 
தெளிவாம் . 
ஒரு டைய எல்லா மேன்மைகள 

ளுக்கும் அவனது உள்ள 
த்தின் உறுதியே ஏதுவாயிருத்தலால் உயர்ந்தோர் 
வியந்து போற்றுகின்றனர். 

கருதி முயலும் உறுதியால் அரிய பெரிய செல்வங்கள் எல் 
லாம் எளிதே வந்து சேர்கின்றன. ஆகவே அஃது ஓர் அற்புத 
சத்தியாய்ப் பொற்பு மிகுந்துள்ளது . இம்மை மறுமைகளின் நன் 
மைகள் யாவும் அதனால் சித்திக்கின்றன . நெஞ்சுறுதியாளனிடம் 
எவையும் தஞ்சமாய் வந்தடைகின்றன . 


1038 


தரும தீபிகை 


உறுதி ஒருவன் உழையுறின் யாவும் 
பெறுதி எனவே பெருமை - அறுதியாய் 
வந்து . சுரந்தருளும் வையமொடு வானுபமே 
முந்து புரியும் முதல் . 
இதனை நன்கு சிந்தனை செய்து கொள்ளுக . 


496. கடலலை போல் தோன்றிக் கணக்கின்றி நாளும் 

உடலழிதல் கண்டும் உயிர்க்கோர்- இடனினிதாக் 
காண முயலீர் கருதீர் நமரங்காள் ! 
பேணுமுறை யந்தோ பிழை . 

( சு ) 


கடலில் எழுகின்ற அலைகளைப் போல் தோன்றி உலகில் 
உடல்கள் நாளும் அழிந்து கொண்டே யிருக்கின்றன ; அந்த 
அழிவு நிலையை நேரே கண்டும் உன் உயிர்க்கு ஓர் உறுதி நலனைச் 
செய்து கொள்ளாமல் வறிதே இருப்பது வசையாம் என்க . 
தனது நிலைமையை எண்ணி யுணர்வது 

மனித 

தனுக்குப் 
பெரிய புண்ணியப் பேறாகின்றது ; தன்னை உணர்ந்தவன் ஞானி 
ஆகின்றான் ; ஆகவே அவன் அவல நிலைகளைக் கடந்து 
மான ஆனந்த நிலையைப் பெறுகின்றான் . 

எண்ணி உணராமல் கண்ணை மூடிக் கவிழ்ந்திருப்பவன் மண் 
ணாய் மடிந்து போகிறான் . நல்ல பகுத்தறிவைப் பெற்றிருந்தும் 
அதனைப் புல்லிய வழிகளில் செலுத்திப் புலையாய்க் களித்துத் 
திரிந்து யாதொரு கதியும் காணாமல் அவமே அழிந்து போவது 
அவலப் பிறப்பாய் முடிந்து மாய்கிறது . 

உலக வாழ்வின் நிலைமையை உணர்ந்து தனக்கு உறுதிநலனை 
விரைந்து ஓர்ந்து கொள்கிறவன் பிறந்த பயனை அடைந்த சிறந்த 
முனிவனாய் உயர்ந்து விளங்குகிறான் . 

ஆயுள் அதி வேகமாய்க் கழிந்து கொண்டே போகின்றது . 
தினமும் தான் செத்து வருவதை உய்த்துணராமல் 
அடைந்திருப்பது ஒருவனுக்குப் பெரிய ஈனமாம் என ஓர் ஞான 
முனிவர் நவின்றிருக்கிறார் . புல்லிய நிலை புலையாகிறது . 


ஊனம் 


50 . 


உறுதி . 


1039 


லகில் தோன்றி மடிகின்ற உடல் அழிவுகளுக்குக் கடல் 
அலைகளை உவமை காட்டியது அளவிடலரியன வாய் மாறி மாறி 
எழுத்து மடிந்து ஓயாது தொடர்ந்து வருதல் கருதி , 

பிறந்தவர் யாவரும் இறந்து படுவதைக் கண் கூடாகக் கண் 
டிருந்தும் தன் கூடு பிரியுமுன் தனக்கு ஊதியத்தை 

அடையா 
திருப்பது பெரிய மடமையாகின்றது . விழி இழந்தவன் குழியில் 
வீழ்ந்து எழுதல் போல் வழிவகை தெரியாமல் மாந்தர் அழிவில் 
ஆழ்ந்து அலமருகின்றனர் , 
விழியிழந்தான் போம்பொழுது விழுங்குழியில் மீண்டந்த 
வழியதனில் வரும்பொழுது மறித்தும் விழுந்திடுவது போல் 
இழிபுறும் அஞ்ஞானத்தால் இறந்து பிறந்து எஞ்ஞான்றும் 
ஒழிபிலிடர் உயிர் எய்தும் ; உது நீங்கில் உறும் இன்பம் . ( 1 ) 
அடவி தனில் புகுந்திடினும் , அடுக்கல் முழை நுழைந்தாலும் , 
இடைநிலவு சேய்மை நிலத்து எய்திடினும் , எறிதரங்கக் 
கடல தனின் மூழ்குறினும் , காலமது வருங்காலை 
உடல்ஒழியும் இறப்பதனோடு ஒற்றுமையது ஆகலினால் , ( 2 ) 

(சேது புராணம் ) 
மனித வாழ்வில் அழிவு நிலை இவ்வாறு தழுவியுள்ளமையால் 
உடல் விழுமுன் உயிர்க்கு உறுதியை நாடிக் கொள்ள வேண்டும் 
என மேலோரும் ஏலோரும் பாடியருளினர் . 

நாச்செற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை 
மேற்சென்று செய்யப் படும் . ( குறள் , 335 ) 

சாவு நேருமுன் சீவனுக்கு இனிய தருமத்தைச் செய்து 
கொள்ளுக எனத் தேவர் இவ்வாறு உய்தி கூறியுள்ளார் 

மனம் வாக்குக் காயங்களால் மனிதன் செய்து வருகிற நல் 
வினைகள் யாண்டும் ன்ப நலங்களை நல்கி வருதலால் அவை சீவ 
அமுதங்களாய் மேவியுள்ளன . காலம் உள்ள பொழுதே கல்ல 
புண்ணியங்களை நயந்து கொள்பவன் மேலான இன்பங்களை 
அடைந்தவனாகின்றான் . 

இளமை கழிந்து போகிறது ; மூப்பு வளர்ந்து வருகிறது ; 
சாக்காடு உன்னை நோக்கி உருத்து நிற்கின்றது ; இந்த அபாய 
நிலைகளை அறிந்து யாதொரு உபாயமும் தேடாமல் நீ ஊனமா 


1040 


தரும தீபிகை 


பிருப்பது ஈனமாம் . உண்மை தெளிந்து நன்மையை விரைந்து 
புரிந்து கொள்ளுக . 
" நெருநல் என்பது சென்றது , நின்ற 
இன்றும் செல்லாநின்றது , முன் சென்று 
வருநாள் கண்டார் யாரே ? அதனால் 
ஒருநாள் கைப்படுத் துடையோர் இன்மையின் , 
நல்லது நாடுமின் / உள்ளது கொடுமின் ! 
வழாஅ இன்பமும் புணர்மின் ! அதா அன்று 
கீழது நீரகம் புகினும் , மேலது 
விசும்பின் பிடர்த்தலை ஏறினும் , புடையது 
நேமி மால்வரைக்கு அப்புறம் புகினும் 
கோள் வாய்த்துக் கொட்கும் கூற்றத்து 
மீளிக் கொடுநா விலக்குதற்கு அரிதே . " ( ஆசிரிய மாலை ) 

உங்கள் வாழ்நாள் கணம் தோறும் கழிந்து கொண்டேயிருக் 
கிறது ; எங்கே போய் ஒளிந் தாலும் எ மனை யாரும் தப்ப முடி 
யாது ; பொழுது இருக்கும் பொழுதே உயிர்க்கு உரிய நன்மை 
யை உறுதியாகச் செய்து கொள்ளுங்கள் என உலக மக்களை 
நோக்கி உரிமையுடன் உரைத்திருக்கும் இந்த அருமைப் பாசுரம் 
நாளும் நன்கு சிந்திக்கத்தக்கது . அரிய உறுதி நலங்களைப் பெரி 
யோர்கள் தெளிவாக அருளியுள்ளனர் . மொழிகளில் மிளிர்கின்ற 
பொருள்களை அறிவு விழிகளால் கருதி நோக்குபவர் பெரிய பாக் 
கியங்களை அனுபவிக்க நேர்கின்றனர் . 

உயிர்க்கு ஓர் இடன் . 

சன்றது பல உடல்களிலும் புகுந்து புகுந்து ஒதுக்குக் குடி 
யிருந்து ஒன்றிலும் நிலையின்றி ஓயாது சுற்றி வருகிற உயிர்க்கு 
நிலையான ஓர் இடம் பேரின்ப வீடே ஆதலால் நித்தியமான 
அந்த முத்தி நிலையை உய்த்துணர வந்தது . 

புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் 
துச்சில் இருந்த உயிர்க்கு . 

( குறள் , 340 ) : 
என்றம் நிலையாயிருந்து வாழ இந்த உயிர்க்கு ஒரு சொந்த 
வீடு இல்லையா ? என்று தேவர் இங்கனம் இரங்கியிருக்கிறார் . 
பிறவி நீங்கி யாவரும் பேரின்ப வீட்டை அடைய வேண்டும் என் 
னும் கருணைக் காட்சி இங்கே கனிந்திருக்கிறது 


50 . 


உ று தி . 


1041 


நீரிலொழம் அலைகள் என நிலத்திலெழு 

தலைகளெலாம நேரே மாய்ந்து 
காரிலெழு மின்னல்கள் போல் கடிதுமறைந் 

தொழிகின்ற காட்சி கண்டும் 
ஓரில் நமக் குரிமையா வேண்டுமெனும் 

உணர்வின்றி உயிர்கள் அந்தோ 
பாரிலெழு பிறவிகளில் பல படியாய்த் 

திரிந்து வரும் பான்மை என்னே ! 
நிலையான குடியேற்றத்தை மறந்து விட்டு 

நிலை திரிந்து 
உயிர்கள் புலையாடி வருவது பொல்லாத அல்லலாய்ப் பொங்கியுள் 
ளது . உடலுபிர்களின் நிலைகளைப் பகுத்தறிந்து உண்மை காணா 
மையால் நன்மை கா 

காணாது போயது . 
உற்றதை உணரும் உடல் உயிர் வாழ்வுழி 
மற்றைய உடம்பே மன்னுயிர் நீங்கிடின் 
தடிந்து எரி யூட்டினும் தான் உண ராது எனின் 
உடம்பிடைப் போனது ஒன்று உண்டென உணர்நீ 
போனார் தமக்கு ஓர் புக்கில் உண்டு என்பது 
யானோ வல்லேன் யாவரும் உணர்குவர் ; 
உடம்பீண்டு ஒழிய உயிர்பல காவதம் 
கடந்து சேட் சேறல் கனவினும காண்குவை 
மாங்கனம போகி அவ்வுயிர் செய்வினை 
பூண்ட யாக்கையிற் புகுவது தெளி நீ . ( மணிமேகலை 16 ) 
உயிர் நிலையை உணர்த்தி இது உய்தி கூறியுளது . 
பேணும் முறை அந்தோ பிழை . 

உயிர்க்கு இதத்தை காடாமல் உலக போகங்களில் மயங்கிக் 
கலக மையலில் களித்துத் திரிவதை இது இளித்து இரங்கியது . 

உறுதி நிலையைக் கருதித் தெளித்து உரிமை நலனை மருவுக . 


497. வந்தோம் இனிதாக வாழ்கின்றோம் வையமெலாம் 

முந்தோடி ஆள முயல்கின்றோம் - அந்தோபின் 
போகும் நிலையறியோம் போற்றோம் அதற்கொன்றும் 
சாகுகாள் ஆமோ தவம் . 

( எ ) 


இவ் வுலகில் வந்து பிறந்தோம் ; இனிதாக வாழ்ந்து வருகி 

131 


1042 


தரும தீ பிகை 


றோம் ; மேலும் உலகை எஎல்லாம் 

ஆள 

புள வேண்டும் என்னும் ஆவ 
லோடு அலைக் பூ திரிகிறோம் ; அந்தோ ! போகும் நிலையை உணரா 
மல் புலையாடி நிற்கிறோம் ; சாகும் நாள் யாது வரும் ? அதனை யூக 
மாய் உணர்ந்து உய்க என்பதாம் . 

தனது வாழ்வின் நிலைமைகளை ஆழ்ந்து சிந்தித்துத் தனக்கு 
வேண்டிய உறுதி நலங்களை ஓர்த்து கொள்வது மனிதனுடைய 
உயர்ந்த ஞானமாய் ஒளி மிகுந்துள்ளது 

வந்தோம் என்றது பல பிறவிகளிலும் படித்து உழன்று 
நெடிது திரிந்து முடிவில் அரிய மானிடராய் வந்திருக்கும் அரு 
மையை உணர்ந்து உரிமை புரிந்து 

கொள்ளள . வரவு 

நிலை தெரிந்து 
செலவு நிலை அறிந்து உறவு நிலை தெளிந்து உறுதி நிலையை அடை 
ந்து கொள்வதே உயர்ந்த ஞானத்தின் முடிந்த நிலையாம் . 

பெற வேண்டியதைப் பெறாமல் பிழைபட்டு நிற்பது பேதை 
மை ஆதலால் அது ஏதம் என நின்றது தெளிந்த மேதைக்குப் 
பயன் இழிந்த வழிகளை நீக்கி உயர்ந்த நிலையை உரிமையாக மரு 
விக் கொள்வதேயாம் 

எல்லாவற்றிலும் உயர்ந்து என்றும் அழியாத இன்ப நிலைய 
மாயிருப்பது பரம்பொருளே ; அந்த இன்பப் பொருளை அடைந்த 
டொழுது தான் துன்ப இருள் தொலைந்து ஒழியும் . 
லான அது புனித நிலையுடையது ; அந்த இனிய நீர்மையைத் தழு 
விய அளவு பனிதன் தெய்வமாய் இன்ப நிலையை எய்துகின்றான் . 


தனி முத 


அதனை 


எவ்வழியும் பிறவி துன்பம் உடையது ஆதலால் 
நீக்கியருள வேண்டும் என்று இறைவனை நோக்கி உருகி உணர் 
வுடை யுயிர்கள் ஊக்கி எழுகின்றன . நூலறிவு தெளிந்த பொழுது 
வாலறிவனை வளைந்து கொண்டு வாழ்த்தி வணங்குகின்றது ; அன் 
புரிமையோடு புகழ்ந்து போற்றி இன்ப நிலைகளை விழைந்து 
வேண்டுகின்றது துதி மொழிகள் எல்லாம் கதி விழைவுகளோடு 
கனிந்து வருகின்றன . 

செங்கட் குறவர் கருங்காட்டு வளர்த்த 
பைங்கொடி வள்ளி படர்ந்தபுய மலையோய் ! 
இமயம் பூத்த சுனைமாண் தொட்டில் 
அறிவில் தங்கி அறுதாய் முலையுண்டு 


50 . 


1043 


உழல்மதில் சுட்ட தழல் நகைப் பெருமான் 
வணங்கி நின்று ஏத்தக் குருமொழி வைத்தோய் 
ஓம் எனும் எழுத்திற் பிரமம் பேசிய 
நான் மறை விதியை நடுங்குசிறை வைத்துப் 
படைப்பு முதல் மாய வானமுதற் கூடித் 
தாதையும் இரப்பத் தளையது விடுத்தோய் ! 
வெட்சிமலர் சூழ்ந்த நின்னிரு சழற்கால் 
குழந்தை அன்பினொடு செனனிதலைக் கொள்ளுதும் 
அறிவுநிலை கூடாச் சின் மொழி கொண்டு 
கடவுட் கூறா உலவா அருத்தியும் 
சநதப் பீழையும் தள்ளாக் காமமும் 
தற்படு துயரமும அடைவுகெட்டு இறத்தலும் 
தென்புலக் கோமகன் தீத்தெறு தண்டமும் 
நரகொடு துறக்கத்து உழல்வரு பீழையும் 
நீளா திம்பரின் முடித்து 
மீளாக் காட்சி தருதியின் றெனவே " ( கல்லாடம் ) 
யிறவித் துயரை நீக்கிப் பேரின்ப நிலையை 

அருளும்படி 
முருகக் கடவுளை நோக்கிக் கல்லாடர் இவ்வாறு துதித்து வேண் 
டியிருக்கிறார் . துதிகளில் உள்ள சுவைகள் கருதியுணர வுரியன . 
உலகங்களையெல்லாம் படைக்கின்ற பிரம தேவனையும் சிறையில் 
இட்டுப் பின்பு சிவபெருமான் வேண்ட அருள் புரிந்து வெளியே 
விட்ட முருகநாதா ! எனது பிறவிச் சிறையை 

நீக்கி எனக்குப் 
பேரின்ப முத்தி தந்தருளுக என்று அன்பு கனிந்த நெஞ்சராய்க் 
கவிஞர் வேண்டியுள்ள உரிமை உவகை புரிந்து வருகின்றது . 
சிறந்த அறிவு நிறைந்த பொழுது அது உயர்ந்த உண்னமயை 
உறுதியாக விழைந்து கொள்கின்றது . 

வையம் எலாம் ஆள முயல்கின்றோம் . 
சீவர்களுடைய 

இயல்பான மையல் மயக்கத்தை 
காட்டி இது உய்தியை உணர்த்தியுளது . மனிதனது ஆசைக்கு 
எல்லை இல்லை ; எது கிடைத்தாலும் மேலும் மேலும் வேண்டும் 
என்று மூண்டு எழுந்து நீண்டு திரிகின்றான் . உலகம் முழுவதை 
யும் ஆள எண்ணுகின்றான் ; அவ்வாறு மண் ஆண்டு மண்ணோடு 
மண்ணாய் மாண்டு போன மன்னர்கள் கதிகளை எண்ணியுணராமல் 


! 


வரை 


1044 


தரும தீபிகை 


பொன் ஆக 


ஏமாந்துழல்கின்றான் . முடிவு தெரியாமல் முடிந்து போவனவே 
சீவ சுபாவங்களாய் முடிந்திருக்கின்றன. 

மிகுந்த பொருளாசையுடைய ஒருவன் அதனை மருள் 
மண்டி விழைந்தான் . தான் தொட்டதெல்லாம் 
வேண்டும் என்று கடவுளை நோக்கிக் கடுந்தவம் புரிந்தான் ; தெய் 
வம் தோன்றியது ; உனக்கு யாது வேண்டும் ? என்றது . தீண்டியது 
எல்லாம் பொன்னாச வேண்டும் என்று வேண்டினான் . “ அவ்வாறே 
ஆம் ” என்று கூறி அது மறைந்து போயது . அவன் விரைந்து 
வீட்டுக்கு வந்தான் . பண்டங்களைத் தொட்டான் ; பாவும் பொன் 
ஆயின ; உவந்து துள்ளினான் ; விழைந்து போய் மனைவியைத் 
தழுவினான் ; அவள் பொன்னாய் முன்னே உயிர் இன்றி நின்றாள் ; 
அன்னோ! என்று அலறினான் ; பசிமிகுந்தமையால் அன்னத்தை 
எடுத்து உண்ணப் போனான் ; அதுவும் பொன்னாய் மாறி நின்றது ; 
யாதும் தெரியாமல் அப் பேதை மகன் விழித்தான் ; செய்த 
பிழையை நினைந்து வெப்துயிர்த்தான் ; பட்டினி கிடந்து பதைத் 
துச் செத்தான் . 
தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் எனக் 

கடவுளை முன் தொழுது வேண்டி 
இட்டமுடன் சித்திபெற்றான் இருங்களிப்பால் 

துள்ளி வந்தான் எலலாம தொட்டான் 
ஒட்டி நின்ற யாவுமே பொன்னாக 

உறுபசியால் உள்ளுடைந்தே 
பட்டினியால் பதைத்திறந்தான் படுகேடு 

தெரியாமல் பட்டான் அந்தோ ! 
தனக்கு நேருகிற முடிவை 

பாமல் சீவர்கள் இவ்வாறு 
மாயமயக்கங்களில் மடிந்து முடிந்து போகின்றன . பேதைப் பித்த 
ங்கள் பெருகியிருத்தலால் பேய்ப்பய வுலகம் என வையத்தாரை 
நோக்கி வானத்தார் வைது வருகின்றனர் . இருளுடையுலகம் 
என்று கம்பர் கூறியது பல பொருள்களை யுடையது . ஈன இரு 
ளும் , ஊன மருளும் ஞான ஒளியால் நீங்குகின்றன 
அதனையுடையவர் மானவர் திகளில் மகிமை பெற்று மிளிர் 
கின்றார் . இனிய சீலம் அரிய தவம் ஆகிறது . 

சாகும் நாள் ஆமோ தவம் ? 
ஆகாது என்பதை ஓகாரம் உணர்த்தி நின்றது . 


உணரா 


ஆகவே 


50 . 


உறு தி . 


1045 


போகும் நிலையை எதிரறிந்து சாகும் முன்னமே செய்ய 
வேண்ட்ஈடியதைச் செய்து கொள்ளா தவன் உய்தி யிழந்தவனாய் 
வெய்துயிர்த்து விளிகின்றான் . 

தானம் , தவம் , தருமம் என்பன ஆன்ம வூதியங்களாய் 
மருவியுள்ளன . நாளும் அழிவு நிலையில் உள்ள மனிதன் தன் 
உயிர்க்கு உறு திகலனை ஓராதிருப்பது பேரிழவாகின்றது . 

தேளே றியவிடம்போல் தீயபசி உள்ளேற 
நாளே ரிடல்போல் நவையாமே- மூளும் 
மரணம் வருமுன் மதிதெளிந்து நல்ல 
அரணம் அடையார் அவம் . 

தேள் கொட்டிய விடம்போல் பசித்தீ உள்ளே வருத்த 
அன்று போய் நாள் ஏர் வைத்து உழுது விதைக்கப் போனவன் 
போல் சாவு கேர்த்தபோது ஒருவன் தருமம் செய்ய எண்ணுவது . 

இந்த உவமைக்குறிப்பில் உள்ள நபத்தை ஊன்றிஉணர்த்து 
உறுதி நலனை ஓர்ந்து கொள்ள வேண்டும் . 
பசிவந்த பின் நெல்லை விதைப்பது போல் 

வீட்டில் தீ பற்றிக் கொண்டு 
நசியும்போது அதை அவிக்க ஆறு வெட்டல் 

போலும் போர் நடக்கும்காலை 
விசிக நூல் கற்கமுயல்வது போலும் 

கபமிஞ்சி விக்கிச் சிக்கி 
இசிவு கொண்டு சாங்காலத்து எப்படி நீ 

அறம் புரிவாய் இதயப் பேயே ? ( நீதி நூல் ) 
ஒரு உண்மையை விளக்கப் பல உவமானங்கள் விழி தெரிய 
வந்துள்ளன . காலம் உள்ள பொழுதே நல்ல உறுதியை நாடிக் 
கொள்ளுக ; இல்லையேல் அல்லல்கள் எல்லையின்றி மூடிக் கொள் 
ளும் ; முடிவு 

தெளிந்து விடிவு காணுக . 


498. எய்தற் கரிதாய இம்மா னுடம்பெற்றும் 

உய்தற் குரியனசெய் துய்யாமல்- வெய்தாக 
வாழ்நாளை வீண்கழித்து மாறாத வன் துயருள் 
வீழ்கின்றார் அந்தோ விளிந்து . 


( அ ) 


அரிய மானிடப் பிறவியை அடைந்தும் உயிர்க்கு உறுதி 


1046 


தரும தீபிகை 


கருதி உய்யாமல் வாழ்நாளை வீண் கழித்து நெடிய துயருள் 
கொடிதாக மனிதர் விழுந்து மடிகின்றார் என்பதாம் . 

இது அரியது பெற்றவன் உரியது பெறுக என்கின்றது . 

பிறப்பின் அருமையையும் பெருமையையும் சிறப்பாகக் 
குறித்தது அதனால் அடைய வரிய பயனை உறுதியாக அடைந்து 
கொள்ள வேண்டி . பெற்றுள்ள கருவியையும் பெறத்தக்க பேற் 
றையும் உய்த்துணர்ந்தவர் உயர்ந்த நிலையை விரைந்து பெறுகின 
றனர் . உண்மையுணர்வு உரிமையை அடைகிறது . 

பறவை விலங்கு முதலிய இழிந்த பிறவிகளையெல்லாம் 
கடந்து உயர்ந்த இந்த மனிதப் பிறவியை அடைந்திருப்பது 
அரிய அதிசயமான பெரிய பேறாம் . மனிதருள்ளும் , நல்ல உரு 
வும் பல்வகை நலன்களும் மருவி வருவது பெரிதும் வியப்பாம் . 
குருடு செவிடு முடம் மூடம் முதலிய இழி நிலைகள் பலவும் தப்பி 
விழுமிய நிலையில் விளங்கி மிளிர்வது எழுமையும் தொடர்ந்த 
புண்ணியத்தின் பயனாய் நண்ணி எழுகின்றது . அரிய பல நலன் 
களை அவ்வாறு மருவி நிற்பினும் அழிவு நிலை என்றும் தழுவி 
- யுள்ளது . பிறவி இங்கனம் எவ்வழியும் பரிபவ நிலைகளில் பெருகி 
யிருத்தலால் அதனால் அடைய வுரிய பயனை விரைவில் அடைந்து 
கொள்ள வேண்டும் என மேலோர் 

அருள் புரிந்து பொருள் 
தெரிந்து கொள்ளும்படி போதித்துள்ளனர் . 


விண்டு வேய்நரல் ஊன்விளை கானவ ரிடனும் 
கொண்டு கூர்ம்பனி குலைத்திடு நிலைக்களக் குறும்பும் 
உண்டு நீர் என உரையினும் அரியன ஒருவி 
மண்டு தீம்புனல் வளங்கெழு நாடெய்தல் அரிதே, 


(1) 


வில்லின் மாக்கொன்று வெண்ணிணத் தடிவிளிம் படுத்த 
பல்லி னார்களும் படுகடற் பரதவர் முதலா 
எல்லை நீங்கிய இழிதொழில் இழிகுலம் ஒருவி 
நல்ல தொல்குலம் பெறுதலும் நரபதி அரிதே . 


( 2 ) 


இன்ன தன்மையின் அருமையின் எய்திய பொழுதே 
பொன்னும் வெள்ளியும் புணர்ந்தென வயிற்றகம் பொருந்தி 
மின்னு மொக்குளும் எனநனி வீயினும் வீயும் ; 
பின்னை வெண்ணெயின் திரண்டபின் பிழைக்கவும் பெறுமே. ( 3) 


50. உறுதி . 


1047 


(5) 


வெண்ணெய் ஆபது வீங்குபு கூன் புற யாமை 
வண்ணம் எய்தலும் வழுக்கவும் பெறுமத வழுக்காது 
ஒண்மை வாண்மதி யுருவொடு திருவெனத் தோன்றிக் 
கண்ணனார் அழக் கவிழினும் கவிழு மற்றறி நீ . 
அழித லின்றியங் கரு நிதி இரவலர்க் கார்த்தி 
முழுதும் பேர் பெறும் எல்லையுள் முரியினும் முரியும் 
வழுவில் பொய்கையுள் மலரென வளர்ந்து மையாடிக் 
கெழீஇயினா ரொடுங் கிளையழக் கெடுதலும் கெடுமே . 
கோதை மங்கையர் குவிமுலைத் தடத்திடைக குளித்துக் 
காதல் மக்களைக் கண்டுவந் தினிதினில் கழிப்பப் 
போது செய்பிணிப் பெரும்புலி பாய்ந்தி ப் பிணமாம் 
ஓத மாக்கடல் உடைகலத் தவருற்றது உறவே . 

( 6 ) 
காமம் பைப்பயக் கழியத்தங் கடைப்பிடி சுருங்கி 
ஊமர் போலத்தம் உரையவிந்து உறுப்பினில் உரையாத் 
தூய்மை யில்குளம் தூம்புவிட்டாம் பொருள் உணர்த்தி 
ஈமம் ஏறுதல் ஒருதலை இகலமர் கடந்தோய் 

( 7 ) 

( சீவக சிந்தாமணி ) 
மானிட வாழ்வின் நிலைமையைக் குறித்து வந்துள்ள இவை 
இங்கே கூர்ந்து சிந்திக்கத்தக்கன , பனிதப் பிறவி கிடைத்தல் 
அரிது ; கிடைத்தாலும் நல்ல இடத்தில் நல்ல நிலையில் வாய்த்தல் 
அரிது ; அங்ஙனம் வாய்ப்பினும் அதன் அழிவு நிலை அளவிடலரி 
யது ; வெள்ளியும் பொன்னும் போல் சக்கிலமும் சுரோணி தமும் 
கலந்து கருவடைந்த பொழுதே உருவுடைந்து ஒழியினும் ஒழி 
யும் ; பிறந்தவுடன் இறந்து படினும் படும் ; ஓராண்டுள் மரண்டு 
போயினும் போம் ; கேரே பேரிடுமுன் அழியிலும் அழியும் ; 
அங்ஙனம் அழிந்து போகாமல் பிழைத்துப் பாலன் சமானாய் 
வளர்ந்து பருவம் அடைந்து மங்கையர் போகங்களை மருவி நுகர் 
ந்து மகிழ்ந்து வரும் பொழுது அவர் மாண்டு டடினும் படுவர் ; 
அவ்வாறு படாது நின்றாலும் மூப்பு அடைந்து எவ்வாறு ஆயி 
னும் சுடுகாடு சேர்தல் திண்ணம் ; அந்தச் சாவு நேருமுன் ஆவதை 
யுணர்ந்து ஆன்ம வூதியத்தை எதாவது ஓரளவு அடைந்து 
கொள்ளுக என்பதை இது விழைந்து கூறியுள்ளது . 
டைய அனுபவ வுண்மைகள் மொழிகளில் மிளிர்கின்றன . அறிவு 
விழிகளால் கருதி நோக்கி உறுதி நலங்களை உரிமையாக மருவிக் 
கொள்ள வேண்டும் . உள் நோக்கம் உயர்வு புரிகிறது . 


மனிதனு 


1048 

தரும தீபிகை 
எவ்வழியும் உன் நிலைமையைச் செவ்வையாகச் சிந்தனை 
செய்து உய்யும் வழியை ஓர்ந்து கொள்ளுக . எய்திய பிறவிக்கு 
இனிய பயனை அடைவது திவ்விய மகிமையாகிறது . 


499. வீடுநிலம் மாடுமனை வேண்டுமென வேணவா 

வோடு வருந்தி உழல்கின்றாய் - கூடு 
பிரிந்தபொழு துன்னோடு பின் வருவ தென்னோ 
தெரிந்து தெளிக திறம் . 

( கூ ) 
இ - ள் 
மனைவி வீடு மாடு நிலம் முதலாகப் பலவகையான இன்ப 
நலங்களைப் பெரிதும் விரும்பிப் பேராசையோடு அலைகின்றாய் ; 
உயிர் பிரிந்து போகும் பொழுது உன்னோடு உடன் வருவது என் 
னே ! அதனை உணர்ந்து தெளிக என்பதாம் . 

உடல் உயிர் இரண்டும் ஒருமையாய் மருவி 
வெளியே உலாவி வருகின்றன . இளமை மூப்பு முதலிய நிலைகளை 
அடைந்து உடல் விரைந்து அழிகின்றது . உயிர் என்றும் பாண் 
டும் நித்தியமாய் நிலைத்து நிற்கிறது . 


உருவமாய் 


அழிந்து ஒழிந்து போகின்ற உடலை விழைந்து பேணுவதும் 
அழியாத உயிர்க்கு உரிய ஆனந்த நிலையை மறந்து விடுவதும் 
மாயமயக்கமாய் விளைந்திருக்கின்றன . 

உடலை வளர்த்து மினுக்கி உல்லாசமாய் வாழும் பொருட்டு 
மனிதன் 

பல வசதிகளைத் தேடிப் படாதபாடுகள் படுகிறான் . 
தான் நாடிய பொருள்கள் கைகூடிய வுடனே மேலும் மேலும் 
ஆசை பெருகி எழுகிறது . அளவு மீறி எழுந்த பொழுது அது 
பேராசை ஆகிறது ; ஆகவே ஆன்ம நிலையை மறந்து அவல நிலை 
களில் விரைந்து எல்லையில்லாத அல்லள்களில் எவரையும் அது 
இழிந்துபடச் செய்கின்றது . 

தேக யாத்திரைக்கு வேண்டிய போகங்களை வினைத்துக் 
கொண்டு ஆன்ம நலனைக் கருதி ஒழுகுபவன் மேன்மையான நிலை 
களை மேவி மகிழ்கிறான் . அவ்வாறு கருதியுணராதவன் வெவ்விய 
துயரங்களில் அழுத்தி எவ்வழியும் இழிவாய்க் கழிந்து உழலு 
கிறான் . உண்மையான உறுதிநலனை மறந்து புன்மை நிலைகளில் புலை 


50 . 


உறுதி . 


1049 


யாடி ஓடுதலால் புல்லிய ஆசை மனிதனை நிலை குலைத்து நீசப் 
படுத்தி விடுகிறது . அவல ஆவல்கள் கவலைகளாய்க் கனிந்து 

வரு 
கின் றன . 

வேணவா என்றது வேட்கை, அவா என்னும் இரு மொழி 
களும் மருவி ஒரு பெயராய் வந்தது . பெயரமைதி இயலுரிமை 
யை இனிது விளக்கியுளது . 

ஒரு பொருளைப் பெற வேண்டும் என்று உள்ளம் விழைந்து 
நிற்பது வேட்கை அதனை மேலும் மேலும் அடைய வேண்டும் 
என்னும் ஆவலோடு நீண்டு நிற்கும் ஆசை அவா என்க . 

" செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் 
ஐயென் இறுதி அவா முன் வரினே 
மெய்யொடும் கெடுதல் என்பனார் புலவர் : 
டகாரம் ணகாரம் ஆதல் வேண்டும் . " ( தொல்காப்பியம் ) 
இந்த இயல் விதியை ஈண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் 

தான் சுகமாய் வாழ வேண்டும் என்றே யாண்டும் மனிதன் 
ஆவலோடு மூண்டு முயன்று வருகிறான் 

எது சுகம் ? 

உண்மை 
யான இன்பம் எவ்வழியில் செவ்லையாய் விளைந்து வருகிறது . 
எதனை உறுதியாக அடைய வேண்டும் ? என்னும் இன்னவாறான 
விசாரணையை யாதும் எண்ணாமலே கண்ணயர்ந்து போகின்றான் . 
கண்ட காட்சிகளிலேயே களிப்பு மீதூர்ந்து காலம் கழித்து ஒழி 
வது சாலவும் இளிவாம் . 
கூடு பிரிந்த பொழுது உன்னோடு பின் வருவது என்னோ? 

இந்தக் கேள்வியைத் தன்னுள் வினாவி ஒவ்வொருவரும் உண் 
மையை நாளும் ஓர்ந்து உணர வேண்டும் . 

தன்னுடைய நிலைமையைத்தனியே இனிது ஆராய்கின்றவன் 
அரிய பல நன்மைகளை எளிதே பெற்றுக் கொள்கிறான் . 


500. உள்ள பொழுதே உறுதிநலம் ஓராமல் 

எள்ளலுற ஓடி இழிகின்றாய் - வெள்ளந்தான் 
போயொழிந்த பின்பு நீர் புக்குண்ண வந்தான் போல் 
நீயழிவாய் நின்று நினை . 

( ய ) 


காலம் இருக்கும் பொழுதே உயிர்க்கு உறுதி நலனைக் கரு 

132 


1050 


தரும தீபிகை 


திக் கொள்ளாமல் விருதாவாய் அலைகின்றாய் ! வெள்ளம் போன 
பின் நீர் பருக வந்தவன் போல் நீ மறுகி அயர்வாய் என்பதாம் . 

உறுதிநலம் என்றது என்றும் அழியாத இன்ப நிலையை . 
நித்தியமான அந்த உத்தம ஆனந்த நிலையை எவன் அடைந்து 
கொள்கின்றானோ அவன் முத்தன் ஆய் முதன்மை பெற்று 
கின்றான் . பிறந்த சீவகோடிகளுள் அத்தகைய இனிய நிலைமை 
யை எய்தியவன் தனி முதல் தலைமையில் நிலவி மிளிர்கின்றான் . 
பிறவி யாண்டும் எவ்வகையிலும் 

எவ்வகையிலும் துயரமானது ஆதலால் 
அதனைத் தாண்டி உய்வதே தத்துவஞானமாய் நீண்டு நிலவுகிறது . 

" வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை . " ( குறள் , 362 ) 

இந்த மறைமொழி பிறவியின் துயரையும் , பிறவாமையின் 
உயர்வையும் தெளிவாக உணர்த்தியுளது . தான் பாண்டும் இன்ப 
ததை அடைய வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ, அவன் 
எவ்வாற்றானும் பிறவியை அடையாமல் தன்னைப் பேணிக் 
கொள்ள வேண்டும் என்க . 

பிறவி எந்த வகையிலும் துன்பம் ஆதலால் அதனை நீங்கி 
உய்யவே சீவகோடிகள் யாண்டும் ஏங்கியுழல்கின்றன . தெளிவான 
வழி தெரியாமையால் இளி வழிகளில் இழிந்து களி மயக்கோடு 
சுழன்று வருகின்றன . பழியான வாசனைகளில் படிந்து பழகின 
வை விழி திறந்து காணாமல் வீணே அலைந்து திரிகின்றன. 

சுத்த எண்ணங்களாலும் , நல்ல கருமங்களாலும் சித்தம் 
தெளிகின்றது ; அது தெளியவே ஞான ஒளி உதயமாய் நலம் 
பல காண்கின்றது ; அந்த ஞானக் காட்சி நண்ணிய பொழுது 
பிறவியின் ஈனங்களும் , இழி துயரங்களும எளிதே தெரிகின்றன ; 
அங்கனம் தெரிந்த ஞானிகள் பிறப்பின் அல்லல்களை எண்ணி 
உள்ளம் கலங்கி உய்தி காண மூண்டு உறுதியோடு விரைகின்றார் . 

பிறவித் துயரங்களைக் குறித்து அவர் கருதிச் சொல்லியுள்ள 
காட்சிகள் கொடிய பரிபவங்களாய்ப் பெருகியுள்ளன. சில அய 
லே வருகின்றன. 

" நஞ்சுமிழ் பகுவாய் வெஞ்சின மாசுணம் 
தன் முதல் முருக்க நென் முதல் சூழ்ந்த 
நீர்ச்சிறு பாம்புதன் வாய்க்கு எதிர் வந்த 


ன 


50 . 


உறு தி . 


1051 


தேரையை வவ்வி யாங்கு யான்முன் 
" கருவிடை வந்த ஒருநாள் தொடங்கி 
மறவா மறலி முறைபிறழ் பேழ்வாய் 
அயிற்றலை அன்ன எயிற்றிடைக் கிடந்தாங்கு 
அருள் நனி யின்றி ஒருவயிறு ஓம்பற்குப் 
பல்லுயிர் செகுத்து வல்லிதின் அருந்தி 
அயர்த்தனன் இருந்தும் போலும் பெயர்த்து நின்று 
எண்தோள் வீசிக் கண்டோர் உருகத் 
தொல் எயில் உடுத்த தில்லை மூதூர் 
ஆடும் அம்பலக் கூத்தனைப் 
பாடுதல் பரவுதல் பணிதலோ இலமே 

( கோயினான்மணிமாலை ) 
பிறவித் துயரைக் குறித்துப் பட்டினத்தார் வவாறு 
வருந்தியிருக்கிறார் . ஒரு கொடிய நச்சுப் பாம்பு ; வயலுள் சிறிய 
நீர்ப் பாம்பைப் பிடித்துக் கொண்டது ; 

அது ஒரு தவளை 
யைக் கவ்வியிருந்தது ; அந்தப் பாம்பின் வாய்த தேரை போல் 
எமன் வாயில் அகப்பட்டு அல்லல் பல அடைந்தும் புல்லிய போ 
கங்களை நுகர்ந்து உள்ளம் களித்துத் திரிந்து உன்னை மறந்து 
எல்லையில்லாத பிறவிகளில் இழிந்து அலைந்து தொந்தேன் ; 
அந்தோ ! தில்லைப்பரமனே! என்று உள்ளம் உருகி அடிகள பாடி 
யுள்ளார் . உரைகளில் பொதிந்துள்ள உறுதியுண்மைகளை ஊன்றி 
யுணர்ந்து கொள்ள வேண்டும் . 


எங்கும் துன்பச் சூழல்களே நிறைந்திருந்தும் சிறிது பொரு 
ளைக் கண்டும் , இனிய உணவுகளை உண்டும் . அழகிய மங்கையரை 
முயங்கியும் மனிதன் கொஞ்சம் நெஞ்சம் களித்துக் கொள்கிறான் . 
அந்த அற்பக் களிப்பும் அவலமாய் முடிகின்றது . 
" இருந்தரா தலப்பரப்பில் இடுக்கண்மேல் 

இடுக்கண் எய்தி இமைப்பில் வீந்து 
வருந்துமானுடப் பிறப்பில் மங்கை நல்லா 

ரொடு மயங்கி மகிழ்ந்து கோடல் 
பருந்தின் வாய்ப் படும் அரவம் பிடித்தமண் 

டூகம் கொள்சிறு பறவை செந்தேன் 
அருந்துமாறு ஒப்பதனால் ஆங்கதுசிற் 

றின்ப மெனல் ஆயிற்றன்றே . " ( மெய்ஞ்ஞான விளக்கம் ) 


1052 


தரும தீபிகை 


கருடன் ஒரு பாம்பைப் பிடித்தது : அந்தப் பாம்பு ஒரு 
தவளையைக் கடித்தது ; அந்தத் சவளை ஒரு வண்டைக் கவ்விக் 
கொண்டது ; இப்படி அல்லலான அபாய நிலையிலுள்ள அந்த 
வண்டு ஒரு துளி தேனை உண்டு மகிழ்ந்து கொண்டது ; 
போல் பல 

துன்பங்களினடயே மனிதன் மங்கையரை மரு 
மகிழ்ந்து கொள்வது என அவனது சிற்றின்ப நிலையை 
நனம் இகழ்த் திருக்கிறது . உருவக நிலைகள் துக்க பரம்பரைகளை 
ஒக்க நோக்கி உணர்ந்து கொள்ள வந்துள்ளன . 

யானை துரப்ப அரவுறை ஆழ்குழி 
நானவிர்ப் பற்றுபு நாலும் ஒருவன் ஓர் 
தேனே இழிதுளி நக்கும் திறத்தது 
மானுயர் இன்பம் மதித்தனை கொள் நீ . ( சூளாமணி ) 

மானுட வாழ்வின் இன்ப நிலையை இது வரைந்து காட்டி 
யுளது . துன்பக் கலிப்புகளுள்ளே துளி அளவு இடையே சிறு 
களி மயக்கம் என விழி தெளிய வெளியிட்டது ஒளி தெளிந்து 
உய்தி காண . 
அடுகரி தொடர வீழ ஐந்தலை நாகம் காண 
இடி கிணற்று அறுகின் வேரைப் பற்றிஞான்றிட அவ்வேரைக் 
கடுக ஓர் எலியும் வந்து கறித்திட் அதில் நின் றோனுக்கு 
இடைதுளி தேனக்கு இன்பம் போலுமிப் பிறவியின்பம் . 

ஒருவன் அடவிக்குப் போயிருந்தான் ; அங்கே ஒரு பெரிய 
மநயானை அவனைக் கண்டு துரத்தியது ; அவன் அஞ்சி ஓடினான் ; 
அது பின் தொடர்ந்து முடுக்கியது ; நெடிது ஓடி முடிவில் இரு 
புறமும் மாப் புதர்கள் அடர்ந்த சிறு வழியே புகுந்தான் ; கரியும் 
நெருங்கியது ; உயிருக்கு அஞ்சி எதிரேயிருந்த பாழ்ங்கிணற்றில் 
தாவினான் ; அடியில் ஒரு கொடிய பாம்பு படம் எடுத்துச் சீறியது ; 
அதற்குப் பயந்து அயலே வார்ந்து தொங்கிய அறுகம்புல்லைப் 
பற்றித் தூங்கினான் ; அந்தப் புல்லையும் இரண்டு எலிகள் வந்து 
கடித்துக் கொண்டிருந்தன ; அந்த நிலையில் அவலமாய்த் தொங் 
கிக் கிடந்த அவன் முதுகில் சில தேன் துளிகள் விழுந்தன ; 
மேலே நோக்கினான் ; அயலே நின்ற பெரியமரத்திலிருந்து இறால் 
உடைந்து தேன் சிந்தியது ஆதலால் அதற்கு நேரே நாவை நீட்டி 
ச் சிலதுளிகளை நக்கி உளம் உவந்தான் , அதிபரிதாபமான கொடிய 


50 . 


உறு தி . 


1053 


துயர நிலையில் உள்ள 

அவன் ஒரு துளி தேனை நக்கி உள்ளம் 
உவந்தது போல் எல்லையில்லாத அல்லல்களிடையே அருந்தல் 
பொருத்தல்களில் மனிதன் கொஞ்சம் இன்பம் கண்டு இறுமாந்து 
திரிகிறான் . உருவகத்தை ஊன்றி நேர்க்கிப் பொருள் நிலைகளை 
ஓர்ந்து கொள்க . 

அடுகரி என்றது எமனை ; ஐந்தலை நாகம் என்றது ஐ பொறி 
களின் வெறிகளை ; இடி கிணறு என்றது பிறவியை ; அறுகம்புல் 
என்றது ஆயுளை ; எலி கறித்தது என்றது பகல் இரவாய்க் கழி 
கின்ற நாள்களை ; இவ்வாறு நாளும் அழிவு நிலையிலுள்ள மனிதன் 
இழி போகங்களை நுகர்ந்து களிமிகுத்து வருகிறான் என்க . 

மானிட வாழ்வ இவ்வளவு ஊனமுடையதாயுளது ; உண்மை 
தெளிந்து உறுதி நலனை ஓர்ந்து உய்தி பெறுக . 

வான் எழுந்த வில்லும் வருதிறையும் மின்னும்போல் 
ஊன் அழிந்து போகுமென ஓர்ந்திருந்தும் - ஆன 
உறுதியொன்றும் செய்யாமல் உள்ளம் செருக்கி 
வறிதொழிதல் வன்பாவ மாம் . 
நிலைன்மைகளைக் கருதி யுணர்ந்து நித்திய நலனை அடைக . 


இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
மன வுறுதி மகிமை மிக வுடையது . 
அது சீவ ஒளி . 
ஆக்கத்தின் அதி தேவதை . 
ஊக்கத்தின் உயிர் . 
அதனால் உயர் நலங்கள் உளவாகின்றன . 
துயரினங்கள் ஒழிகின்றன . 
செயல் இயல்கள் தெளிகின் றன . 
அதனை இழந்தவர் இழிந்து கழிகின்றார் . 
அடைத்தவர் உயர்ந்து திகழ்கின்றார் . 
சிறந்த உறுதி தெளிந்த உய்தியாகின்றது . 

ருயா-வது உறுதி முற்றிற்று . 


ஐம்பத்தோராம் அதிகாரம் . 


இதம் . 


அஃதாவது எவ்வுயிர்க்கும் இனியனாய் இதம் புரிவது . பிற 
வுயிர்க்கு உதவுவது தன்னுயிர்க்கு உயர்ந்த உறுதிகலனாய் விளைந்து 
வருதலால் அவ்வுறவுள்மை கருதி அதன்பின் இது வைக்கப்பட்டது . 
501. என்றும் எவர்க்கும் இனியனாய் ஓர்மனிதன் 

ஒன்றி ஒழுகின் உயர்பரனாம்- நன்றி 
புரியும் அளவே புனிதநிலை பொங்கித் 
தெரியும் வெளியே திகழ்ந்து . 


( க ) 


ஒரு மனிதன் 


எவ்வுயிர்க்கும் எஞ்ஞான்றும் இனியனாய் 
இதம் புரிந்து ஒழுகிவரின் அவன் உயர்ந்த பரனாய் ஒளி மிகுந்து 
திகழ்வான் ; நன்மை புரியும் அளவே புனிதநிலை வெளியே தெளி 
வாய் விளங்கும் என்க . 

இது , மனி தனது புனித நிலையை உணர்த்துகின்றது . 

உயர்ந்த இன்ப நலங்களையே மனிதன் யாண்டும் இயல்பாக 
விழைந்து வருகிறான் 

வருகிறான் . தான் விரும்பியதை விரும்பியபடியே 
பெரும்பாலும் அடைந்து கொள்ள முடியாமல் அவலமடைந்து 
நிற்கிறான் . தவறான அந்நிலைக்கு மூல காரணம் தன்னிடமே உள் 
ளது என்பதை அவன் உணர்ந்து கொள்வதில்லை ; உண்மையை 
ஊன்றி உணராமையால் எல்லாவழிகளிலும் புன்மையாய் இழிந்து 
அலைய நேர்கின்றான் . 

தனக்கு இதத்தை நாடுகின்றவன் என்றும் இதம் உடைய்வ 
னாய் எவ்வழியும் நன்கு ஒழுகி வர வேண்டும் . 

வர வேண்டும் . இது நித்தியமான 
சத்திய நியதி . உத்தம நிலைகளுக்கெல்லாம் இதம் உள் மூலமா 
யுள்ளது . 

இதய பரிபாகமான இனிய நீர்மையே இதம் என வந்தது . 

இதம் = இனிமை , நன்மை . இதத்திற்கு எதிர்மொழி அகிதம் 
என நேர்ந்தது . அகிதம் = கொடுமை , தீமை . 

இதம் உயிர்களை உயர்கதியில் உய்க்கின்றது . 
அகிதம் அதோகதியில் ஆழ்த்துகின்றது . 


51. இதம் . 


1055 


முன்னனது புண்ணிய போகங்களாய்ப் பொங்கி விளைகின்றது . 
பின்னது பாவத்துயர்களாய்ப் பணைத்து வருகிறது . 
இதம் எவ்வுயிர்க்கும் இனிமையாய் வருதலால் 

அதனை 
யுடையவர் யாண்டும் தருமசீலர்களாய்த் தழைத்து வருகின்றனர் . 
" இதம் எனும் பொருள் அலது ஓர் இயல்பு 

உணர்ந்திலர் இவர்கள் . 
இராமலட்சுமணர்கள் ங்ஙனம் குறிக்கப் பட்டுள்ளனர் . 

இதத்தைத் தவிர வேறு யாதும் அறியாதலர் என அந்த 
அரச குமாரர்களைக் குறித்து மதிமானான அனுமான் இவ்வாறு 
மதித்திருக்கிறான் , எவ்வழியும் நன்மை சுரந்திருப்பதே தருமாத் 
துமாக்களின் தன்மை என்னும் உண்மை ஈண்டு உணர வந்தது . 

தனது இயலும் செயலும் இதமாய் இனிமைகனிந்தபொழுது 
அந்த மனிதன் அதிசய மகிமைகளை அடைந்து 

எங்கும் 
செய்யப் பெறுகிறான் . 

மனிதன் இனியனாய் ஒழுகின் உயர்பரன் ஆம் . 

நரனுக்கும் பரனுக்கும் உள்ள வேற்றுமையை இது விளக்கி 
யுளது . கருணையும் நீதியும் கடவுளின் இயல்புகள் . அந்த நீர்மை 
களை மருவிய அளவு மனிதனும் தெய்வத் தேசுகளை எய்தி நிலவு 
கின்றான் . 

எல்லார்க்கும் நல்லது செய்வதே இதம் ஆதலால் அதனை 
யுடையவர் 

புண்ணியவான்களாய்ப் பொலிந் கண்ணியங்கள் - 
மலிந்து எண்ணிய போகங்களை யெல்லாம் எளிதே பெறுகின்றனர் . 
இறைவனுடைய அருள் நலங்கள் அவர்க்குத் தனியுரிமைகளாய் 
இனிதமைகின்றன . 
இதம் அகிதங்கள் என்பது 

இகல்மன வாக்குக் காயத்து 
இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் ; 

அகிதம் மற்றது செய்யாமை ; 
இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே 

ஏற்றுக் கொண்டிங்கு 
இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் 
ஈவன் அன்றே . 

( 1 ) 


1056 


தரும 


பிகை 


இறைவன் இங்கு ஏற்பது என்னை 

இதம் அகிதங்கள் என்னின் 
நிறைபரன் உயிர்க்கு வைத்த 

நேசத்தின் நிலைமை யாகும் ; 
அறமலி இதம் செய்வோருக்கு 

அனுக்கிரகத்தைச் செய்வன் 
மறமலி அகிதம் செய்யின் 
நிக்கிரகத்தை வைப்பன் . 

( 2 ) 
நிக்கிரகங்கள் தானும் 

நேசத்தால் ஈசன் செய்வது 
அக்கிர மத்தால் குற்றம் அடித்துத் 

தீர்த்து அச்சம் பண்ணி 
இக்கிர மத்தினாலே ஈண்டு 

அறம் இயற்றிடு என்பன் 
எக்கிர மத்கினாலும் இறைசெயல் 
அருளே என்றும் . 

( 3 ) 
தந்தைதாய் பெற்ற தத்தம் 

புதல்வர்கள் தம் சொலாற்றின் 
வந்திடா விடின் உறுக்கி 

வளாரினால் அடித்துத் தீய 
பந்தமும் இடுவர் எல்லாம் 

பார்த்திடின் பரிவே ஆகும் 
இந்த நீர் முறைமை யன்றோ 
ஈசனார் முனிவும் என்றும் 

( 4 ) 

(சிவஞான சித்தியார் ) 
இந்தப் பாசுரங்கள் இங்கே ஊன்றியுணர்ந்து சிந்திக்கத்தக்கன . 

இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் என இதத்திற்கு இலக்கண 
மும் பொருளும் இங்கனம் விளக்கி யிருக்கிறது . இதம்புரிபவர்க்கு 
இறைவன் இனியனாய் இன்பத்தை அருளுகிறான் ; அஃது இல்லா 
தவர்க்குப் பொல்லா தவனாய் நின்று துன்பத்தைக் கொடுக்கிறான் , 
எல்லாரும் நல்லவராய்த் திருந்தி வரவேண்டும் என்றே பரம்பொ 
ருள் விரும்பியுள்ளமையால் அல்வழியில் செல்பவரை அல்லலு 
றுத்தித் திருத்தி யருளுகின்றான் . தந்தை பிள்ளையை அடித்து 
அவனைத் தன் சொல்வழியே நல்வழிப்படுத்துதல் போல் இதத்தை 


51 . 


இதம் , 


1057 


மறந்த சீவர்களுக்கு அகிதத்தை அனுபவத்தில் காட்டி அச்சுறு 
த்தி இறைவன் அவரை இதமுடையவராக்கி இன்பநிலையில் உய்க் 
கிறான் என்றமையால் இதத்திற்கும் பரத்திற்கும் உள்ள உறவுரி 
மையை உய்த்துணர்ந்து கொள்ளலாம் . 

நன்றி புரியும் அளவே புனித நிலை . 

மனிதன் உன்னத நிலையை அடைவது ன்ன வகையால் 
அமையும் என்பதை இதனால் உணர்ந்து கொள்கிறோம் . பிறர்க்கு 
உபகாரமான நல்ல செயல்களைச் செய்பவன் எல்லா வகையிலும் 
உயர்த்து எவரும் போற்ற விளங்குகிறான் . 

இனிய விதைகளை விதைத்தவன் இன்ப விளைவுகளை ஏராள 
மாக எய்துகின்றான் . வித்தியதை விட விளைவு பல மடங்கு அதி 
கமாய் வருவது ஈண்டு உய்த்துணர வுரியது . 

பிறர்க்குச் சிறிது உதவி செய்பவன் தனக்கே பெரிய நன் 
மையைச் செய்தவனாகின்றான் . செய்தார்க்குச் செய்த பலன் என் 
பது பழமொழி . எதைச் செய்தாலும் அதன் பலனை அவன் அனு 
பவிப்பான் ஆதலால் இன்பம் வேண்டுபவன் பாண்டும் நன்றே 
செய்ய வேண்டும் . நன்று செய்தவனுக்கு ஒன்று நூறாய் என்றும் 
இன்ப நலங்கள் பொங்கி வருகின்றன . 

நன்றி ஒருவற்குச் செய்தக்கால் அந்நன்றி 
என்று தருங்கொல் எனவேண்டா - நின்று 
தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரைத் 
தலையாலே தான் தருத லால் . 

( மூதுரை ) 
செய்த உதவி திரும்பிப் பலனாய் வரும்வகையை ஔவை 
யார் இவ்வாறு செவ்வையாக எடுத்துக் காட்டியிருக்கிறார் . 

நவையான இழி நீரைத் தனது அடியில் வார்த்தவர்க்குச் 
சுவையான இள நீரைத் தன் தலையில் தாங்கி தென்னை தந்து 
வருதலை அனுபவத்தில் கண்டு வருகிறோம் . ஓரறிவுடைய மரத் 
திற்குச் செய்த உதவியும் இவ்வாறு மதிமையாய் வருதலால் 
ஆறறிவுடைய மனிதர்க்குச் செய்வது எவ்வாறு வரும் என்பதை 
எதிர் அறிந்து கொள்ளலாம் . 

பலனை எதிர்பாராமல் பிறர்க்கு இதம் செய் ; அந்த இனிய 
செயல் அரிய பல மகிமைகள் உளவாக்கிப் பெரிய இன்ப நலங் 
கன் விளைத்து யாண்டும் இனிமைகள் சுரந்து வரும் என்க . 

133 


1058 


தரும தீபிகை 


பருவம் நோக்கிவான் மழை பொழிந்திடுவதும் , பகலோன் 
இருள் துரப்பதும் , தண்புனல் நதிகள் மற்று எவையும் 
பெருகு கிற்பதும் ஒப்பிலா நற்குணப் பெரியோர் 
அருள் சுரப்பதும் தமக்கு ஒரு பொருள் குறித் தன்றே . 

( பிரபோத சந்திரோதயம் ) 


502. பெரிய மனிதரெனப் பேசுவார் யாரும் 

அரிய கருணையால் ஆனார் - உரிய 
உயிர்போக நேர்ந்தாலும் ஊறு பிறர்க்குப் 
பயிலா திருத்தல் பரம் . 


( உ ) 


அ 


ள 


அரிய கருணை யுடையவரே பெரியார் என்று உலகில் யாண் 
டும் புகழ்ந்து போற்றப் பெறுகின்றார் ; ஆதலால் உன் உயிர் போக 
நேர்ந்தாலும் பிறர்க்கு இடர் புரியா திருத்தல் உயர் நலயாம் . 
இது , தயையுடையவன் உயர்வன் என்கின் 

றது . 
இனிய நீர்மை பெருகிய அளவு மனிதன் சீர்மையுறுகிறான் 
நல்ல பான்மையால் எல்லாமேன்மைகளும் விளைந்து வருகின்றன , 

பெரிய மனிதர் எனத் தம்மைப் பிறர் புகழ்ந்து பேச வேண் 
டும் என்று எவருக்கும் பிரியம் மிக உண்டு . அந்த உள்ளப் பிரிய 
த்திற்கு உரிய தகுதி தம் உள்ளே இல்லை ஆயின் அது எள்ளலு 
டையதாய் இகழப்படுகிறது . 

அரிய பண்பாடுகள் இனிது நிறைந்த பொழுது தான் பெரிய 
மகிமைகள் உளவாகின்றன . எந்த உயிருக்கும் இரங்கி இதம் புரி 
யும் தன்மை ஒருவனிடம் இயல்பாக அமையுமாயின் அவன் ஒரு 
தெய்வப் பிறவியாகவே வையம் புகழப் பெறுகிறான் . 

தண்ணளி செய்வதால் புண்ணியம் விளைகின்றது ; அதனால் 
எண்ணிய இன்ப நலங்கள் எல்லாம் எளிதே அமைகின்றன . 
தரும 

ம நிலையமாயுள்ளமையால் கருணைப் பண்பு குணகணங் 
களுள் தலைமையாய் நிலவி நிற்கிறது . எவ்வழியும் சீவர்களுக்கு 
இதமாய்ப் பெருகி வருதலால் சீவதயை தேவ வுரிமையை மருவு 
கிறது . இனிய உதவி புனித பதவியாகிறது . 


. 


51. இதம் . 

1059 
பசி தாகம் முதலியவற்றால் வாடி அலமருகிற உயிர்களுக்குக் 
கண்ணேடி உபகாரம் செய்கின்ற மனிதனைக் கடவுள் கண்ணோடி 
நோக்கி எண்ணோடியருள்கின்றார் . 

உயிரினங்கள் எல்லாம் கடவுளுடைய உடைமைகள் 
லால் அந்தச் சீவர்களுக்குச் செய்யும் உதவியைத் தேவன் உவந்து 
கொள்கிறான் . 

எவ்வுயிரின் உள்ளும் இறைவனுளன் என்றறிந்தேன் 
எவ்வுயிர்க்கும் செய்தேன் இதம் . 
உயிர்கள் யாவும் பரமன் உருவங்கள் என்னும் 

உண்மை 
யுணர்வு உதயமாயின் அந்த மனிதன் பெரிய ஞானியாய் யாண்டும் 
இனியனவே செய்ய நேர்கின்றான் . 


There is one life in all , and that life is God . » ( One self ) 

" எல்லாவற்றிலும் ஒரு சீவன் உளது ; அதுதான் கடவுள் 
என்னும் இது ஈண்டு அறிய வுரியது . யாண்டும் இறைவன் பரவி 
யிருக்கும் இயல்பினை உணர்ந்து எவ்வழியும் இதமே செய்க . 

அரிய கருணையால் பெரிய மனிதர் ஆனார் . 
பெருமைக்கு உரிய உரைகல்லை இது உணர்த்தி யுள்ளது . 

உள்ளம் உருகி எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி புரிகிறதோ 
அவ்வளவுக்கு அவ்வளவு அவ்வுயிர் உயர்ந்து போகின்றது . பிற 
வுயிர்கள் பால் அன்பு புரிந்து உதவி வருவதில் தன் உயிர் இன்ப 
நிலையமாய்த் தழைத்து வருகிறது . உபகாரம் தரும வுருவம் இத 
லால் அதனை யுடையவர் பெரு மகிமைகளை அடைகின்றனர் . 

இதம் புரிகின்றவன் இன்ப வித்துக்களை விதைத்து வருகி 
றான் . இடர் புரிவதால் துன்பங்கள் விளைந்து 

வரும் ஆதலால் 
அதனை யாண்டும் யாரிடமும் செய்யாதிருப்பதே மெய்யான 
தவமாம் . உய்தி யுணர உயிர் உயர்கிறது . 

உன் உயிர் போக நேர்ந்தாலும் பிறர்க்கு ஊறு செய்யாதே 
என்றது தயா தருமத்தின் தத்துவ முடிவாய் நின்றது . 

தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறிது 
இன்னுயிர் நீக்கும் வினை . 

( குறள் , 327 ) 


1060 


தரும தீபிகை 


முன்னிலை ஏவலால் சீவர்களுக்கு இவ்வாறு தேவர் உபதே 
சித்திருக்கிறார் . தன்னைக் கொல்ல வந்த பசுவைக் கொல்லு என் 
னும் பழமொழியை எதிர்மறுத்து இந்த அருள் மொழி பொருள் 
பொதிந்து வந்துள்ளது 

துயரைப் பொறுத்துக் கொள்ளுவதில் புண்ணியமும் தெய்வ 
உரிமையும் உண்டாகின்றன ; பொறுக்காமல் ஒறுத்து நிற்பதில் 
அவை இரண்டும் இல்லாமல் போகின்றன . 

துயர் தாங்கி உயிர் நீங்கின் அது உயர் பேரின்பமாய் ஓங்கு 
கின்றது ; அந்த உண்மையை நோக்கி இத நீர்மையான இந்த நன் 
மையைக் கடைப் பிடித்து ஒழுக வேண்டும் என்க . 

பாண்டும் இதம் செய் ; எவ்வகையினும் இடர் செய்யாதே , 


503. தன்னலமே நாடித் தவித்துழலு மானிடருள் 

மன்னலம் காண்போன் மகானாகிப்- பன்னலமும் 
மேவ விளங்கி வியனுலகில் என்றுமே 
தேவனென நிற்பன் தெளிந்து 

( ங ) 
இ - ள் 
தனக்கே நலத்தை நாடி பாண்டும் தவித்து உழலுகின்ற மா 
னிடருள் பிறர்க்கு இதத்தைப் புரிபவன் பெரிய மகான் ஆய் 
அரிய தெய்வீக நிலையை அடைகின்றான் ; இவ் வுண்மையைத் 
தெளிந்து உய்தி பெறுக என்பதாம் . 

தன்னைச் சார்ந்துள்ளவர்கள் அளவிலேயே மனிதனுடைய 
அன்புரிமைகள் மருவி நிற்கின்றன . தன்னுடைய மனைவி மக்கள் 
ஒக்கல் என இன்னவாறு பக்கம் படர்ந்து தொடர்ந்து அபிமான 
ங்கள் புரிந்து வருதலே மனித இயல்பாய் விரிந்து வருகிறது . 
இந்த நிலையிலிருந்து மேலே சென்ற பொழுது தான் அந்த மனி 
தன் பெரியவனாய் அரிய மேன்மைகளை அடைகின்றான் . 

உள்ளம் சுருங்கி உதவி தலை குன்றியிருக்கும் அளவும் அவன் 
சின்ன மனிதனாகவே சிறுமையில் உழலுகின்றான் . பிறருடைய 
நலத்தைச் சிறிதும் நாட மல தன்னலத்தையே பெரிதும் நாடிப் 
பேயாய்த் திரிவது மாப வுலகின் மயக்கமாயுள்ளது . 

தன் நலமே நாடித் தவித்து உழலும் மானிடர் . 


51. இதம் . 


1061 


என்றது மனித வாழ்வின் பரிதாபநிலையை இனிது காண வந்தது . 

சுயநலம் என்பது இயல்பாகவே சூழ்த்திருத்தலால் அதில் 
ஆழ்ந்து மூழ்கி அவல நிலையில் யாவரும் வீழ்ந்து கிடக்கின்றனர் . 

தன் வயிறு நிறைந்தால் போதும் எனத் தன்னலமே கருதிப் 
பிறர்க்கு இதம் யாதும் பேணாதிருப்பின் அது பேய் வாழ்வு , காய் 
வாழ்வு என்று பிழை மிகப் படுகின்றது . ஒத்த மக்களுக்கு உள் 
ளம் இரங்கி உதவி செய்யா தவன் செத்த சவம் என எள்ளப் படு 
தலால் இததலம் இல்லாத வாழ்வு எவ்வளவு இழிவடைகின்றது ! 
என்பது தெளிவாகி நின்றது . 

நேய நெஞ்சோடு உதவி புரிகின்றவரைத் தாயர் என்று உல 
கம் உ.வந்து போற்றுகின்றது ; அவ்வாறு உதவாதவரை பேய்கள் , 
நாய்கள் என்று பிழை பேசி இகழ்ந்து போகின்றது . 
" சேய்போல் உலகத் துயிரையெல்லாம் எண்ணிச் சேர்ந்து பெற்ற 
தாய்போல் உரைப்பர் சன்மார்க்க சங்கத்தவர் ; சாற்றும் எட்டிக் 
காய்போல் பிறர் தமைக் கண்டால் கசந்துட் கடுகடுத்தே 
நாய்போல் குரைப்பர் துன்மார்க்க சங்கத்தவர் ந னிலத்தே. ” 

( அருட்பா ) 
சன்மார்க்கர் இயல்பும் , துன்மார்க்கர் நிலையும் இதில் குறிக் 
கப்பட்டுள்ளன. இனிய பண்போடு இதம் புரிபவர் உயர்ந்த 
மகான்களாய்ச் சிறந்து விளங்குகின்றனர் ; அங்கனம் இல்லாத 
வர் இழிந்த புல்லராய்க் கழிந்து ஒழிகின்றனர் . 

செயல் இனிமையாய போது உயர்வு தனிமையாய் ஒளி 
பெறுகின்றது . எவ்வுயிர்க்கும் இதத்னத நாடிவரின் அவ்வுயிர் 
திவ்விய தேசோடு சிறந்து திகழ்கின்றது . 

மன்னலம் காண்போன் மகான் . 
பெரிய மகான்களுடைய தன்மையை இது அறிய வந்தது . 

மன் நலம் என்றது பிறர்நலமுடையராய் இன்புறும் வழியை . 
பிற உயிர்கள் நலமடையும்படி இதம் புரிந்து ஒழுகபவர் உயர்ந்த 
மகான்களாய ஒளி பெறுகின்றனர் . இனிய உதவி அரிய தெய்வ 
பதவியை விரைவில் அருளுகின்றது . அயலார் இன்புறும் செயலை 
யுடையவன் இயல்பாகவே எங்கும் உயர்வெய்தி நிற்கின்றான் . 


1062 


தரும தீ பிகை 


புகழும் புண்ணியமும் உபகாரங்களால் விளைந்து வருதலால் 
உபகாரிகள் இப்மை மறுமை என்னும் இருமைகளிலும் இசை 
பெற்று மகிழ்கின்றார் . 
உலகத் தோரே பலர்மற் செல்வர் 
எல்லா ருள்ளும் நின் நல்லிசை மிகுமே 
செயலமை கண்ணிச் செரலர் வேந்தே ! 
பரிசிலர் வெறுக்கை ! பாணர் நாள வை ! 
வாணுதல் கணவ ! மள்ளர் ஏறே ! 
வசையில் செல்வ ! வான வரம்ப ! 
இனியவை பெறினே தனிதனி நுகர்கேம் 
தருகென விழையாத் தாவில் நெஞ்சத்துப் 
பகுத்தூண் தொகுத்த ஆண்மைப் 
பிறர்க்கென வாழ்திநீ யாகன் மாறே " ( பதிற்றுப்பத்து ) 

காப்பியனார் என்னும் சங்கப் புலவர் ஒரு சேர மன்னனைக் 
குறித்து இங்ஙனம் பாடியிருக்கிறார் . பலர்க்கும் உதவி புரிந்து நீ 
பிறர்க்கு என வாழ்தி ஆதலால் உன் புகழ் உலகில் உயர்ந்துளது 
எனப் புலவர் உளம் உவந்து கூறியுள்ளமை ஈண்டு உணர்ந்து சிந் 
திக்க வுரியது . பிறர்க்கென வாழ்தி ! என்றது அந்த அரசனுக்கு 
எவ்வள பெரிய மதிப்பைக் கொடுத்திருக்கிறது . ஆயிரத்தெண் 
ணூறு ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் அவனது உதவி நிலை எல் 
லாருடைய இதயங்களிலும் இன்ப ஒளி வீசி வருகிறது . 
வாழ உயிர் வாழ்கின்றவன் அமரும் புகழ உயர்வோங்கி ஒளிர் 
கின்றான் . உண்மை யுயர்வு உதவியில் உளது . 


அயல் 


( 
ச 
) 


504 தன்னை மறந்து தயைசுரந்து மன்னுயிர்பால் 

அன்னை எனவே அருள் புரியின் - பின்னை யோர் 
தானம் தவமேன் தருமமேன் ஞானமேன் 
வானமே உன் முன் வரும . 

( 
இ - ள் 
தன்னலத்தை மறந்து தண்ணளி சுரந்து மன்னுயிர்கள் பால் 
அன்னை என இரங்கி அருள் புரிந்துவரின் அதுவே தானம் தவம் 
தருமம் ஞானமாய் மருவும் ; பரமபதமே உன் முன் உரிமையாய் 
வரும் என்க , அன்பு கவி இன்ப நிலையமாகிறது . 


51. இதம். 


1063 


ை 


தனக்கு நலத்தை முதலில் நாடிக்கொண்டு பின்பு அயலார்க்கு 
உதவி செய்வது , தன்னலத்தை மறந்து பிறர்க்கு இதம் புரிவது 
என உபகார நிலைகள் இருவகையில் உள . முன்னன தினும் பின்னது 
பெரு மகிமையுடையது . அரிய செயல்களையுடையவர் பெரியவர் 
கள் ஆகின்றனர் . 

செயல் சுருங்கி இயல் குறைந்த பொழுது மனிதன் இழிந்து 
போகின்றான் . உதவி நலம் இல்லாதவர் ஒன்றுக்கும் உதவாத 
களர் நிலம்போல் கழித்துத் தள்ளப் படுகின்றார் . கழி நீர்க் குட் 
டம் போல் இழிவாயுள்ளமையால் அவர் வாழ்வு வையச் சுமையாய் 
வையப் படுகின்றது . 

உள்ளம் கனிந்த உதவியாளரை உலகம் என்றும் உவந்து , 
தொழுகின்றது . கற்பக கரு , சிந்தாமணி , அமுதம் என்னும் அம் 
புதப் பெயர்களால் போற்றப் பெற்ற அவர் புகழ் ஓங்கி மிளிர் 
கின்றார் . அளி புரிய ஒளி புரிகிறது . 

இத நலமுடை யவர் எவ்வுயிர்க்கும் இனியராய் வருசலால் 
அவர் திவ்விய நிலையில் சிறந்து திகழ்கின்றார் . உயர்ந்த மனிதப் 
பிறவிக்குத் தகுந்த அடையாளம் உதவி செய்வதேயாம் . 

மனிதன் என்றும் தனக்கு இதத்தையே விரும்பியுள்ளமை 
யால் அவன் யாண்டும் அதனைச் செய்து வர வேண்டியவனா 
அமைந்திருக்கிறான் . செய்யவுரியதைச் செய்யாமல் மறந்து விட்டு 
வெப்பதை விழைந்து செய்வது விபரீதமாயுள்ளது . 

இனியதை விழைகின்றான் ; இன்னாததை விளைக்கின்றான் . 
பகய பழக்கங்களில் சுவைக் கேடுகள் படிந்திருத்தலால் செயல் 
களிலும் இயல்களிலும் அவ கேடுகள் விளைந்து வருகின்றன . 

நல்லதில் சுவை தோன்றாதிருப்பது பொல்லாத நிலையைப் 
புலப்படுத்தி நிற்கிறது . அருந்தலிலும் பொருந்தலிலுமே மக்கள் 
சுவை கண்டு களிக்கின்றனர் . 

தேக போகங்களான அவற்றினும் மேலான நிலையில் சுவை 
காண்பவர் மிகவும் அரியராயுள்ளனர் . புத்தி தத்துவத்தில் காண் 
கின்ற அந்த உத்தம இன்பத்தைக் கலைஞர்களுள்ளும் சிலர் தான் 
அனுபவிக்கின்றனர் . இந்திர போகத்தினும் இனியது கம்பன் கவி 
ன்பம் என்று அதனை நுகர்ந்து மகிழ்ந்துள்ள சுவையாளன் இங் 
ஙனம் வியந்து புகழ்ந்திருக்கிறான் . கலை நிலையில் கனிந்து எழு 


1064 


தரும தீபிகை 


அவர் 


உணர 


கின்ற இந்த அறிவின் சவையினும் சீவ தபையில் விளைந்து வரு 
கிற இன்பம் மிகவும் சிறந்தது . பிற உயிர்களுக்கு உதவி புரிவதில் 
ஓர் உயர்ந்த இன்பம் உதயமாகிறது . ஈத்து உவக்கும் இன்பம் என 
வள்ளுவப் பெருந்தகை அதனை வாழ்த்தியிருக்கிறார் . ஈகையால் 
விளையும் அவ் ஓகையை எவர் அனுபவிக்கின்றனரோ 
பெரிய மனிதராய் அரிய தெய்வீக நிலையைப் பெற்றவராகின்றார் . 
அந்தச் சுவையில் அதிகம் தோய்ந்தவர் உடல் பொருள் ஆவி 
எதையும் எளிதே ஈந்து விடுகின்றனர் . 

" உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ் 
வள்ளி யோரின் வழங்கின மேகமே . ( இராமாயணம் ) 

வள்ளல்கள் உயிர்களுக்கு வழங்குவது போல் மேகம் பயிர் 
களுக்கு வழங்கின என்னும் இது ஈண்டு உளங்கர்ந்து 
வுரியது . உணர்ச்சி யின்றி இயற்கையாகப் பெய்தலால் உணர்ச்சி 
யோடு உதவுகின்ற வள்ளியோர் மேகத்திற்கு உவமையாய் நின்ற 
னர் . அவர்க்கு உளவாகின்ற உள்ளலும் உவகையும் இதற்கு இல 
வாயின . உள்ளி என்றது எதனை ? ஈண்டு உள்ளி உணர வேண்டும் . 

உதவியில் ன்பம் காண்பவர் உயர்ந்த மேன்மக்களாய் ஒளி 
மிகுந்துள்ளனர் . உண்மையான உயிரின் சுவை யாண்டும் உயர் 
நிலையில் மிளிர்கின்றது . 

" All wordly joys go less 
To the one joy of doing kindnesses . ” ( George Herbert ) 

அன்பு கனிந்து செய்கிற ஓர் உதவி இன்பத்திற்கு உலக 
இன்பங்கள் எல்லாம் நிகராகா " என ஜார்ஜ் ஹெர்பர்ட் , என்னும் 
மேல்நாட்டு அறிஞர் இங்கனம் சு றியிருக்கிறார் . உபகார நீர்மை 
களை எந்த நாடுகளும் உவந்து புகழுகில்தன . 

தானம் , தவம் , தருமம் , ஞானம் , துறக்கம் என்னும் அரிய 
நிலைகள் உபகாரிக்கு எளிமையாய் உரிமையாகின்றன . 

வானமே உன் முன் வரும். 

பிறர்க்கு இதம் புரியும் உதவியாளனை நோக்கிச் சுவர்க்கம் 
ஓடி வரும் என்றது புண்ணிய வுலகத்தின் தன்மையையும் உண் 
மையையும் எண்ணி யுணர வந்தது . 

எவர்க்கும் இதம் புரிக ; யாண்டும் நலமே கருதி நல்லது 
பேசுக ; எல்லா ன்பங்களும் உனக்கு உளவாம் . 


51 .. 


இதம் , 


1065 


505. செய்யும் இதமே திருவான தெய்வமாய் 

உய்யும் வகையை உதவுமால் - பெய்யும் 
மழையை மரத்தை மதியை நதியைக் 
கழையை நினைக கனிந்து . 


( ரு ) 


இ- ள் 


ம 


பிறர்க்குச் செய்கின்ற உபகாரம் தெய்வத் திருவாய்ப் பெ 
ருக வந்து தனக்கு உய்யும் வகையை உதவுகின்றது ; மழை மரம் 
தி நதி கழைகளை நினைந்தேனும் உதவிகளை விழைத்து செய்க . 

கழை = கரும்பு . மதி = சந்திரன் . 

திரு , தெய்வம் என்னும் மொழிகள் அரிய ஒளிகளை யுடை 
யன; பெரிய பொருள்களை மருவியுள்ளன . புனித மகிமை வாய்ந்த 
அவை இனிமை வாய்ந்து யாண்டும் இதம் தோய்ந்திருக்கின்றன . 

இதம் என்பது மனம் மொழி மெய்களால் எங்கும் நன்மை 
செய்தல் . அந்தத் தன்மை ஒருவனிடம் அமையின் எல்லாப் பாக் 
கியங்களையும் அவன் எளிதே அடைந்து கொள்கிறான் . 

செய்யும் இதமே திரு தெய்வம் . 
என்றது இதத்தின் உண்மை நிலையை ஊன்றி உணரவந்தது . 

இன்ப நலங்கள் எவையும் மனிதனுக்குத் தனியே வருவன 
அல்ல ; அவன் செய்து கொண்ட புண்ணிய விளைவுகளாய் அவை 
பொங்கி வருகின்றன . விதைத்து வைத்தன விளை போகங்களாய்க் 
கிளைத்து எழுகின் றன . 
பருவ காலத்தில் விதையா தவன் பலனை இழந்து 

பரிந்து 
நிற்கிறான் . உரிய கருமங்களைச் செய்யா தவன் அரிய போகங்களை 
இழந்து அவலமடைகின்றான் . 

உய்த்தொன்றி ஏர் தந்து உழவுழுது ஆற்றவும் 
வித்தின்றிப் பைங்கூழ் விளைக்குறல் என் ஒக்கும் ? 
மெய்த் தவம் இல்லான் பொருளொடு போகங்கட்கு 
எய்த்துழந்தே தான் இடர்ப்படு மாறே . ( வளையாபதி ) 

வித்து இல்லை யானால் விளைவு இல்லை ; தவம் இல்லை ஆனால் 
போகம் இல்லை 

இது உணர்த்தியுள்ளது . தவம் என்றால் 
என்ன ? உயிர்க்கு உறுகண் செய்யாமை தவம் " எனத் தவத்தின் 
உருவத்தைத் தேவர் இங்கனம் கருவைத்துக் காட்டி யிருக்கிறார் . 

134 


என 


1066 


தரும தீபிகை 


உறுகண் = துன்பம் . இடர் செய்யாமையே தவம் என்றால் அத் 
தோடு இதம் செய்யின் அது எவ்வளவு பெரிய தவம்! இந்த உண் 
மையை ஈண்டு உய்த்துணர வேண்டும் . 
பிறர்க்கு இனிய இதத்தைச் செய்கின்றவன் 

அரிய தவத் 
தைச் செய்கின்றான் , சிறிய உபகாரங்கள் பெரிய பாக்கியங்களை 
ளவாக்கியருளுகின்ற இனிய வித்துக்களாயுள்ளமையால் அவை 
இன்ப மூலங்கள் என்னும் உயர் பெயர் பெற்று ஒளி மிகுந்துநிற் 
ன்றன . எண்ணிய ஒவ்வொரு இதமும் புண்ணிய மணம் கமழ் 
ந்து போகம் கனிந்து வருகிறது . தேகம் மறைந்து போனாலும் 
தேகியை விடாது தொடர்ந்து தன் பயனை அது தந்தருளுகின்றது . 

செய்யும் இதம் உய்யும் வகையை உதவும் 

பிறர்க்கு இதமாய் உபகரிப்பது புண்ணியமாய்ப் பொங்கி 
வருதலால் அதனையுடைய சீவன் மேன் மேல் உயர்ந்து திவ்விய 
கதியை அடைந்து கொள்கின்றது . மனிதனைப் புனிதன் ஆக்கிப் 
புண்ணிய போகங்க 
பாகங்களை ஊட்டியருளுகின்றமையால் 

உபகாரம் 
இனிய உயிரமுதமாய்த் தனியே ஒளி மிகுந்துளது , 

மழையை நினைக ! 
மரத்தை நினைக / 
மதியை நினைக ! 
நதியை நினைக ! 
கழையை நினைக ! 

த நீர்மைகளுக்கு இனிய இனமாக வை ஈண்டு எண்ண 
வந்தன . புண்ணிய விளைவுகள் கண்ணியம் உறுகின்றன . 

மழை யாதொரு பலனையும் எதிர் பாராமல் நீரைப் பொழி 
ந்து பாரைப் புரந்தருளுகின்றது . 

அதனுடைய உதவி நிலையை 
‘உணர்த்து உள்ளம் உருகி யாவரும் அதனைச் சீவ அமுதம் என்று 
போற்றி வருகின்றனர் . அதன் உதவியால் உயிர் வாழ்ந்து வருகிற 
மக்கள் பிறர்க்கு உதவியாய் வாழவில்லையானால் அதற்குப் பிழை 
செய்தவராகின்றார் . நல்லார்க்குப் பெய்யும் மழை எல்லார்க்கும் 
என்னும் பழமொழியால் பொல்லாதார் நிலை சொல்லாமலே புல 
னாம் , மழையால் பிழைத்து வருகிற மனிதன் அதன் நீர்மையை 
நினைத்து ஓரளவாவது உதவி வர வேண்டும் . அவ்வாறு இதமுடை , 


51 . 


தம் . 


1067 


ஈகை 


யராயின் அவர் திவ்விய மகிமைகளை அடைய நேர்கின்றனர் . 

கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்டு 
என்னாற்றும் கொல்லோ வுலகு ( குறள் , 211 ) 

பாதொரு கைம்மாறும் கருதாமல் மேலோர் உதவி புரிவர் ; 
அவர் மாரியனையர் என்று இது கூறியுளது . இனிய உபகாரிகளை 
வையம் வானம் என வாழ்த்தி வருகிறது . 

மாரி அன்ன வண்மைத் 
தேர்வேள் ஆயைக் காணிய சென்மே . ( புறம் , 133 ) 

ஆய் என்னும் குறுநில மன்னனுடைய உபகார நீர்மையை 
மோசியார் என்னும் சங்கப் புலவர் இங்கனம் பாராட்டியுள்ளார் .. 
" ஓவாது ஈயும் மாரி வண்கைக் 
கடும்பகட்டு யானை நெடுந்தேர் அஞ்சி " ( குறுந்தொகை 91 ) 
அதிகமான் நெடுமான் அஞ்சி என்பவனது 

நிலையை 
ஔவையார் இவ்வாறு கூறியிருக்கிறார் . மாரி என்று மனமகிழ்ந்து 
புகழ்ந்துள்ளமையால் அவரது நீர்மைகளை நினைந்து கொள்கிறோம் . 
பாரி வள்ளலை மாரி என்று கபிலர் உவந்து கூறியுள்ளார் . 

ஆரியன் அவனை நோக்கி ஆருயிர் உதவி யாதும் 
காரியம் இல்லான் போனான் கருணையோர் கடன்மை ஈதால் 
பேரிய லாளர் செய்கை ஊதியம் பிடித்தும் என்னார் ; 
மாரியை நோக்கிக் கைம்மாறு இயற்றுமோ வையம் என்றான் . 

( இராமாயணம் , நாகபாச , 271 ) 
இந்திர சித்து ஏவிய நாக பாசத்தால் மயங்கிக் கிடந்த இலக் 
குவனைக் கருடன் வந்து எழுப்பிப்போனான் . அப்பொழுது அவளை 
நோக்கி இராமன் இப்படி உருகி உவந்து கூறியுள்ளான் . 

கவியின் சுவையைக் கருதி உணர வேண்டும் . 
எல்லோர் தமக்கும் இனிது உதவலன்றியே 
நல்லோர் தமக்கு தவி நாடாரே - வல்ல தரு 
நாமநிதி மேகம் நயந்து தவ லன்றியே 
தாமுதவி நாடுமோ சாற்று . 

(நீதிவெண்பா 92 ) 
பெருந்தன்மை நிறைந்த உயர்ந்த உபகாரிகளுடைய சீர்மை 
நீர்மைகள் இங்ஙனம் புகழ்ந்து போற்றப்பட்டுள்ளன . சீரிய உதவி 
நிலையில் மாரி தலை சிறந்துள்ளமையால் அது முதலில் வந்தது . 


1068 


தரும தீபிகை 


பல 


" The thirsty earth soaks up the rain , 
And drinks and gapes for drink again ; 
The plants suck in the earth , and are 
With constant drinking fresh and fair .» (Cowley ) 

" பூமி மழையில் நனைந்து அந் நீரை நன்கு பருகிக் கொண்டு 
தன்பாலுள்ள தாவரங்களை ஊட்டியருளுகிறது ; அவை நிலையாக 
உண்டு செழித்து வருகின்றன ” என்னும் இது ஈண்டு அறிய வுரி 
யது . மழையினாலேதான் உலகம் நிலை பெற்று வருகிறது . 

நல்ல நிழலையும் இனிய கனிகளையும் உதவி மரங்கள் 
வகையிலும் உயிரினங்களுக்கு உதவி புரிந்து வருகின்றன . 

இருளை நீக்கி ஒளியை உதவி மதி உலகை மகிழ்விக்கின்றது .. 

நீரை வாரி வழங்கி நதிகள் நலம் பல புரிகின்றன . ஆற்றுப் 
பெருக்கு அற்று அடி சுடினும் அவை ஊற்றுப் பெருக்கால் உல 
கையூட்டியருளுதல் உபகார நிலைகளுக்கு ஒளி நீட்டியுள்ளன . 

கரும்பு எவரும் விரும்பி நுகரும்படி இனிபசாரத்தை உதவி 
இன்புறுத்துகின்றது . ஓரறிவுடைய மாங்களும் செடிகளும் இவ் 
வாறு உதவி புரிந்து வருதலை நோக்கியேனும் ஆறறிவுடைய மனி 
தன் ஆருயிர்களுக்கு ஆதரவாய் இதம் புரிதல் வேண்டும் . 
மன்னிய கனிகாய் நீழல் மற்றெலாம் உதவிப் பின்னும் 
தன்னையும் உதவா நின்ற தருவெனத் தம்கை ஆர்ந்த 
பொன்னெலாம் உதவிப் பின்னும்பூட்சியால் உழைத்திட்டேனும் 
இன்னுயிர் தனை யீந்தேனும் இடுக்கண்கள் தீர்ப்பர் நல்லோர் . 

( நீதி நூல் ) 
உள்ளம் உயர்ந்த நல்லோர்கள் இயல்பை இது உணர்த்தியுள் 
ளது . பூட்சி = உடம்பு . அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு 
என்னும் இன்பமொழி இங்கே எண்ணத் தக்கது . எங்கும் 
இதமே புரிபவர் இன்ப நிலையமாய்ப் பொங்கி மிளிர்கின்றார் . 


506. பல்கோடி நூல்கள் பகரும் பொருள்களெலாம் 

ஒல்கா ஒருமொழியில் உள்ள வால் - அல்கா 
இதயம் இரங்கி இதம்புரிக அங்கே 
உதயம் அறங்கள் ஒருங்கு 


(சு ) 


பல கோடி நூல்கள் சொல்லுகின்ற பொருள்கள் யாவும் சா 


51. இதம் . 


1069 


ள 


. 


ரமாய் ஒரு மொழியில் அடங்கியுளது ; அது இதம் என்பதே ; 
அதனை உவந்து செய் ; அங்கனம் செய்யின் புண்ணியங்கள் எல்லாம் 
ஒருங்கே திரண்டு உன்பால் விரைந்து வந்து குவியும் என்பதாம் . 

உலகில் தோன்றியுள்ள நூல்கள் எல்லாம் பலவேறு பொரு 
ள்களை யுடையன . சரித்திரம் , சமயம் , புராணம் , இதிகாசம் , கவி , 
காவியம் முதலாக அவை விரிந்து பரந்திருக்கின்றன . எல்லா நூல் 
களும் குறிப்பாக எதைச் சொல்லுகின்றன ? புண்ணியத்தைச் 
செய் ; பாவத்தை ஒழி என்பதேயாம் . இந்த நீதி யுண்மையையே 
பல துறைகளில் பலவாறாக யாவும் போதித்து வருகின்றன . 

புண்ணியம்ஆம் பாவம்போம் போன நாட் செய்த அவை 
மண்ணிற் பிறந்தார்க்கு வைத்தபொருள்- எண்ணுங்கால் 
ஈதொழிய வேறில்லை எச்சமயத் தோர்சொல்லும் 
தீதொழிய நன்மை செயல் . 

( ஔவையார் ) 
இந்த அருள்வாக்கின் பொருளைக் கருதிக் காண வேண்டும் . 
உலக நூல்களின் சாரங்களை யெல்லாம் ஒருங்கே திரட்டி ஔவை 
யார் இவ்வாறு செவ்வையாக அருளியுள்ளார் . 

முன் பிறவிகளில் செய்த புண்ணிய பாவங்களின் பலன்களை 
அனுபவிக்கவே மனிதர்கள் இங்கே பிறந்து வருகின்றனர் . புண் 
ணியத்தின் பலன் இன்பம் ; பாவத்தின் விளைவு துன்பம் . துன்பத் 
தைக் கண்டு துடிக்கின்றார் ; இன்பத்தைக் கண்டு களிக்கின்றார் . 
இன்பமே விரும்பும் இயல்பினையுடைய சீவர்கள் துன்பவித்து ஆன 
பாவத்தை யாண்டும் தீண்டலாகாது ; புண்ணியத்தையே எங்கும் 
கருதி ஒழுக வேண்டும் என இங்கனம் உறுதிசு றியுள்ளார் . 

தீது ஒழி ; நன்மை செய் ! என்பதே வேதம் முதலிய கலைகள் 
யாவும் ஓதிவரும் திேயாம் என உணர்த்தியருளினார் . 
பிறர்க்கு இதம் செய்வது புண்ணியம் ; இடர் செய்வது பாவம் . 

முன்பு செய்த இதம் பின்பு இன்ப வெள்ள பாய்ப் பெருகி 
வருதலால் உபகாரங்களை எவ்வழியும் எப்படியும் செய்ய வேண் 
டும் என போலோரும் நூலோரும் யாண்டும் வற்புறுத்தி வருகின் 
றனர் . ஆன்ம வுறுதி மேன்மை மிகப் பெற்றது . 

பரோபகார : கர்தவ்ய : ப்ராணை ரபி தநைரபி . 
பொருளைக் கொடுத்தேனும் உயிரை விடுத்தேனும் பரோ 


1070 


தருமதீபிகை 


பகாரம் செய்யத்தக்கது என்னும் இது இங்கே சிந்திக்கத்தக்கது . 

ஒப்புரவி னால்வரும் கேடு எனின் அஃது ஒருவன் 
விற்றுக்கோட் டக்க துடைத்து . ( குறள் , 220 ) 

பிறர்க்கு உபகாரம் செய்வதில் தன் பொருளுக்கும் உயிருக் 
கும் கேடு நேருமாயினும் அதனை ஒருவன் உவந்து கொள்ள வேண் 
டும் என இது உணர்த்தியுள்ளது . உள்ளக் குறிப்புகளும் உறுதி 
நலங்களும் ஓர்ந்து கூர்ந்து உணர வுரியன . 
பேடையைப் பிடித்துத் தன்னைப் பிடிக்கவந்து அடைந்த பேதை 
வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தீ மூட்டிப் 
பாடுறு பசியைப் போக்கித் தன் உடல் கொடுத்த பைம்புள் 
வீடுபெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமிதன்றோ. 

( இராமா , விபீடணன் , 112 ) 

) 
விபீடணனைச் சேர்க்கக் கூடாது என்று சுக்கிரீவன் முதலிய 
வானர வீரர்கள் கூறிய பொழுது இராமன் அவரை நோக்கி இவ் 
வாறு சொல்லியிருக்கிறான் . 

" விபீடணனுக்கு உதவி செய்து அதனால் என் உயிர் போக 
நேர்ந்தாலும் அதனை நான் உவந்து கொள்ளுவேன் " எனத் தன் 
உள்ளக் கிடக்கையை வலியுறுத்த அவ் வீர வள்ளல் ஓர் புள்ளை 
உவமையாக எடுத்துக் காட்டி உரையாடி யிருப்பது உள்ளும் தோ 
றும் நம் உள்ளங்களை உருக்கி வரு 

வருகிறது . 
ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடி வந்தான் . வலையை 
விரித்து வஞ்சமாகப் பறவைகளைப் பற்றி வரும்பொழுது ஒரு 
பெண் புறாவைப் பிடித்துக் கொண்டான் . அதன் சோடியான 
ஆண் புறாவையும் பிடிக்க வேண்டும் என்னும் ஆவலோடு வந்தான் . 
பொழுதடைந்து விட்டது ; மழையும் பெய்தது ; மரத்தின் அடி 
யில் தங்கி நெடு நேரம் பசியாலும் குளிராலும் வாடியிருந்தான் . 
தன் பேடையைக் காணோம் என்று மிகவும் மறுகியிருந்த ஆண் 
புறா கீழே குளிரில் நடுங்கியுள்ள வேடனை நோக்கியது ; பசித் துய 
ரால் வருந்துகிறான் என்று இயங்கியது ; குளிருக்காகத் தன் முன் 
னால் சிறு சுள்ளிகளை அடுக்கி நெருப்பு மூட்டியிருந்தான் ஆகலால் 
அதில் பாய்ந்து மாய்ந்து போனால் தன்னை 

அவன் உண்டு பசி 
தீர்ந்து உவந்து செல்வான் என்று துணிந்து கொண்டது . அவ்வா 
றே விரைந்து வீழ்ந்து மாண்டது . அதன் கருணையையும் உபகார 


51 . 


இதம். 


1071 


நிலையையும் வியந்து கடவுள் அதற்குப் பேரின்ப முத்தியைத் தந் 
தருளினார் . அதன் பேடையும் பிறவி நீங்கி வீடு அடைந்தது . 
அந்த அதிசய இதிகாசத்தை இராமபிரான் துதி செய்து தொழுது 
தனது உதவி நிலைக்கு உதவியாக ஈண்டு உதாரணம் காட்டினான் . 

சிறிய பறவையே இவ்வாறு பரோபகாரம் செய்துள்ளதே ! 
அரிய மனிதனாய்ப் பிறந்தும் . அது செய்யாது ஒழிவது எவ்வளவு 
இழிவு ! என அவ் வீர மூர்த்தி ஆர்வ மீதூர்ந்து பேசியருளினான் . 

உடைந்தவர்க்கு உதவானாயின் , 
உள்ளது ஒன்று ஈயானாயின் , 
அடைந்தவர்க்கு அருளான் ஆயின் , 
அறம் என்னாம் ? ஆண்மை என்னாம் ? 

இராமனுடைய கம்பீர மொழிகள் இவ்வாறு பொங்க வந்து 
ள்ளன . அந்த ரத் தரும சீலனுடைய உள்ளத்தை இந்த உரைகள் 
உலகம் அறிய உணர்த்தி நிற்கின்றன. 

உள்ளம் இரங்கி உபகரிப்பது உயர்ந்த பெருந் தகைமையாய் 
ஒளி மிகுந்துள்ளது . அன்புருக்கம் மேலான குல மக்களின் பண் 
பாடுகளாய்ப் படிந்திருக்கின்றன . தயை , அளி , கண்ணோட்டம் 
என்னும் மொழிகள் உயர்ந்த பொருள் ஒளிகளுடையன . 
" Pity melts the mind to love . ) ) 

( Byran ) 
இரக்கம் இதம் செய்யும்படி மனத்தை 

மனத்தை உருக்குகிறது 
என்னும் இது இங்கே அறிய உரியது . 

பிறர்க்கு இதம் புரிவதில் எவன் இன்பத்தைக் காண்கின் 
னோ அவன் பேரின்ப வீட்டை நேரே கண்டவனாகின்றான் . சீவ 
தயை படியேறிய திவ்விய உயிரின் செவ்வியநிலையாய் மேவியுளது . 
ஆன் மவுருக்கம் ஆனந்தப் பெருக்காய்ப் பொங்கி வருகிறது . உன் 
உள்ளம் உருகின் பேரின்ப வெள்ளம் உன்னுள்ளே பெருகி எழும் ; 
உண்மையை உய்த்துணர்ந்து உய்தி காணுக . 
வித்தி நல்லறம் விளைந்த அதன்பயன் 
துய்ப்போர் தம்மனைத் துணிச்சிதர் உடுத்து 
வயிறுகாய் பெரும்பசி அலைத்தற்கு இரங்கி 
வெயில் என முனியாது புயல் என மடியாது 
புறங்கடை நின்று புன் கண் கூர்ந்து முன் 


1072 


தரும தீபிகை 


அறங்கடை நில்லாது அயர்வோர் பலரால் 
ஈன்ற குழவி முகம் கண்டு இரங்கித் 
தீம்பால் சுரப்போள் தன் முலை போன்றே 
நெஞ்சு வழிப்படூஉம் விஞ்சைப் பாத்திரத்து 
அகன்சுரைப் பெய்த ஆருயிர் மருந்து அவர் 
முகம்கண்டு சுரத்தல் காண்டல் வேட்கையேன் . 

( மணிமேகலை 11 ) 
மணிமேகலை என்னும் தவமகள் ஓர் தெய்வத்தினிடம் இவ் 
வாறு கூறியுள்ளாள் . முன் பிறப்பில் செய்த புண்ணியத்தின் 
பயன்களை அனுபவிக்கின்ற பெரிய செல்வர்களுடைய வீடுகள் 
தோறும் பிச்சை எடுத்து அலைகிற ஏழை மக்களை ஒருங்கே கட்டி 
வைத்து நல்ல உணவை யூட்டிப் பசியை நீக்கி அவர் தம் முககலர் 
ச்சிகளைக் காண வேண்டும் என்னும் வேணவாவுடையேன 

என்று 
அவ்வுத்தமி உரைத்திருத்தலால் அவளுடைய தயா நீர்மையை 
யும் உபகார நிலையையும் தெளிவாக உணர்ந்து அளியோடு மகிழ் 
கின்றோம் . இன்ப மூலங்களை இது இனிது காட்டியுள்ளது . 

முன்பு இதம் செய்தவர் இன்று இன்புறுகின்றார் ; அது செய் 
யாதவர் துன்புறுகின்றார் என்னும் உண்மை நுண்மையாக ஈண்டு 
உணர வந்தது . இனியது புரிபவர் இனியராய் உயர் ? ன்றாம் . 

ஆருயிர்கள் பால் அன்பு செய்யவே என்புடைய யாக்கை 
எடுத்து வந்திருக்கிறோம் ; அது செய்தபோது தான் உய்திபோதும் . 

பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் . " 

பரோபகாரத்தின் பொருட்டே இந்த உடம்பு வந்துள்ளது 
என்னும் இது இங்கே நன்கு சிந்திக்கத்தக்கது . 

பிறர்க்கு இதம் செய்கிறவன் தனக்குப் பதம் செய்கிறான் . 
பிறவிப் பயனை யுணர்ந்து பெருநலம் பெறுக . 

மன்னுயிர்க்கு இதம்புரி மனிதன் புனிதன் ; 
இன்னுயிர்க்கு இனியன் ; இன்ப நிலையன் ; 
பொன்னுயி ராகிப் போகம் உறுதலால் 
தன்னுயிர் பேணும் தகவினை உணர்மின் ! 
இதனை உள்ளம் கொண்டு உண்மை தெளிக . 


51 . 


இ ) தம். 


1073 


( எ ) 


507. காலம் விரைந்து கழிந்து படுகின்ற 

மூலம் தெரிந்து முடிவுணர்ந்து- சீலம் 
படிந்து மனிதன் பயனடையா னாயின் 
இடிந்த சுவரே இவண் . 

-ள் 
ஆயுள் நாளும் கழிந்து கொண்டேயிருக்கிறது ; அதனை உண 
ர்ந்து உயிர்க்கு இத நலங்களைச் செய்து கொள்ள வேண்டும் ; அங் 
கனம் செய்யாதிருப்பின் அவன் ஒரு குட்டிச்சுவரே என்பதாம் . 

மன வுணர்வு மனிதனுக்கு நன்கு அமைந்திருக்கிறது . அவ் 
வணாச்சியைப் 

பயன் படுத்தும் அளவு உயர்ச்சியுடையனாய் 
அவன் ஒளி பெறுகிறான் . உணர்ந்து பாராத வாழ்வு இழிந்து பா 
ழாகின்றது . நெறியோடு நினைந்து வாழும் வாழ்வில் அறிவும் ஆற் 
றலும் பெருகி வருதலால் அங்கே அரிய மகிமைகள் மருவி மிளிர் 
கின்றன . உணர்ந்து ஒழுகின் உயர் நலங்கள் எழுகின்றன . 
ஆயுள் ஆய்த் தனக்கு அமைந்துள்ள 

காலம் அருமையும் 
பெருமையும் உடையது . உயிராதாரமாய் வாய்த்திருக்கும் நாளை 
எவன் நன்கு பயன் படுத்துகின்றானோ அவன் கால தேவதையின் 
கருணையை 

யைப் ரணமாகப் பெற்று மலான இன்ப நலங்களை 
அடைகின் றான் . கழிகின்ற ஒவ்வொரு கணத்தையும் விழியூன்றி 
தோக்குபவன் வியன் பயனுடையனாய் நலன்.பல பெறுகிறான் . 
உரிய பொழுதை உரிமையாகத் தழுவி வாழ்பவனிடம் பெரிய 
ஊதியங்கள் உவகையோடு பெருகி வருகின்றன . 

காலம் கழித்து செல்வதை உணர்ந்து கொள்பவர் அதனைத் 
தகுந்த வகையில் பயன் படுத்துகின்றனர் ; உணராதவர் விணே 
பாழாக்கி விடுகின்றனர் . 

காலையில் எழுந்தவுடன் அன்று செய்யவுரிய வேலைகளை 
விழைந்து சிந்திப்பதும் , சிந்தித்தபடி யே செவ்வையாகச் செய்து 
முடிப்பதும் காலம் பேணி ஒழுகும் சீலர்கள் இயல்பாம் . நல்ல 
எண்ணங்களும் நல்ல செயல்களும் உடையவன் தனது வாழ்நா 
ளைச் செல்வம் புகழ் புண்ணியங்களாகச் செய்து கொள்ளுகிறான் . 

இனிய எண்ணங்கள் மனிதனைப் புனிதன் ஆக்கி வவருதலால் 
அவன் புண்ணிய சீலனாய்ப் பொலிந்து திகழ்கிறான் . 

135 


1074 


தரும் தீபிகை 


உள்ளம் 


. 


சீலம் படிந்து என்றது காலம் படிந்து வந்துள்ள மனிதன் 
மேலான நிலையை அடைத்து கொள்ள வுரிய அமைதி தெரிய வந் 
தது . நெறி நின்று ஒழுகி வருகிற ஒழுக்கம் உயிர்க்கு ஒளி புரிந்து 
உய்தி தருதலால் அது செய்தவமாயச் சிறந்து நின்றது . புனித 
வாழ்வு புண்ணியமாய்ப் பொங்கி வருகிறது . 

தன்னைப் புனிதன் ஆக்கிய போது தான் மனிதன் எவர்க்கும் 
னியன் ஆகின்றான் . அவனுடைய நினைவு சொல் செயல்கள் யா 
வும் இத நலங்களாய் உதயமாகின்றன . 

கனிந்து பிற 
வுயிர்கள் பால் இரங்கியருளுவது உயர்ந்த மனிதத் தன்மையாய் 
ஒளி வீசி மிளிர்கிறது . 

இரக்கம் எவ்வுயிர்க்கும் இன்பமாய் வருதலால் அதனையுடை 
யவனை எல்லாரும் உவந்து போற்றுகின்றனர் . பரிவு , அனுதாபம் , 
தயை என்பன பெரிய மனிதனுடைய அரிய நீர்மைகளாயுள்ளன 
பிறருடைய அல்லலைக் கண்டபொழுது உள்ளம் உருகியுதவுவது 
பரிவு என வந்தது . 
" Sympathy the human species universally craves . ( Arthur ) 

" அனுதாபமான பரிவை மனித இனம் முழுதும் அவாவி 
யுளது என்னும் இது இங்கே அறிய வுரியது . உயிரினங்கள் துய 
ர்களில் உழலுவதால் உதவி நிலைகளை ஆவலோடு அவாவுகின்றன 

சீவர்கள் பால் தயை புரிந்து வருபவன் திவ்விய நிலையை 
எய்துகின் றான் . இத்தகைய சிறந்த நீர்மை அமைந்து உயர்ந்து 
போவதே பிறந்த பேறாம் . மல்ல பிறவிப் பயனைக் காலம் உள்ள 
பொழுதே கருதிப் பெறாமல் விருதாவாய் விளிந்து தொலைவது 
மிகுந்த பரிதாபமாம் . 

இடிந்த சுவரே . 

என்றது பிறந்தபயனை அடைந்து கொள்ளாமல் கழிந்து 
போவதை நினைந்து வருந்தி நொந்த படியாம் . உயர்ந்த மனித 
வுருவைப் பெற்றும் உரிய பயனைப் பெறாமல் ஒழிவது பெரிய 
இழிவாதலால் அத் தோற்றம் கட்டமண் எனத் திட்ட நேர்ந்தது . 
நெஞ்சைப் பண்படுத்தி நீர்மை சுரந்து நிலை உயர்ந்து கொள்ளுக . 


. 


--- 


51. இதம் . 


1075 


508. துன்பம் அறவே தொலைந்து தொலையாத 

இன்பம் பெருகநீ எண்ணினோ - அன்பமைந்த 
எண்ணங்க ளாலுன் இதயம் இனிமையாம் 
வண்ணம் புரிக வரைந்து . 

(அ ) 
இ-ள் 
துன்பம் அடியோடு தொலைத்து என்றும் இன்பம் அடைய 
வேண்டின் உயிர்கள் பால் அன்பு கூர்ந்து யாண்டும் உதவி செய்க . 

இது , உய்தி நெறியை உணர்த்துகின்றது . 

சீவர்கள் யாண்டும் சுகபோகங்களையே விரும்பி வருகின்றன ; 
அவ்வாறு வரினும் எவ்வழியும் துன்பங்களே தொடர்ந்து நிற் 
கின்றன . துயரங்களுக்கு ஏதுவான செயல்களைச் செய்து வந்துள் 
ளமையால் உயிர்கள் அந்தப் பலன்களையே எங்கும் அனுபவிக்க 
நேர்கின்றன . 
" Man is born unto trouble .» 

( Bible ) 
மனிதன் துன்பங்களை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் 
என எலிபாஸ் ( Eliphaz ) என்னும் பெரியார் இங்ஙனம் கூறி 
யிருக்கிறார் . அல்லல் நிலைகள் அறிய வந்தன . 

செல்வம் முதலிய சிறந்த வசதிகள் நிறைந்திருந்தாலும் 
இழிந்த கவலைகளே யாண்டும் ஊடுருவியுள்ளன 

மானிடவாழ்வு அல்லல்களே நிறைந்திருத்தலால் அவலப் 
பிறப்பு என அனுபவங்களோடு சொல்ல நேர்ந்தது . வினைப்பயன் 
களின் படியே நினைப்பும் வாழ்வும் நேர்ந்து வருகின்றன . 
கொண்ட மனைவி மக்கள் எனக் கண் கண்ட 

குழாங்களை 
எண்கொண்டு பேணி யாண்டும் உரிமை பாராட்டி மனிதன் உழை 
த்து வருகிறான் . பொருள் போகங்களை அவர் அருந்தி மகிழும்படி 
வருந்தித் தொகுக்கிறான் . உற்ற கடன்களை உரிமையாகச் செலு 
த்தி வருவது வினையின் விசித்திரங்களாய் விளங்கி நிற்கின்றன . 
வினைப்பயன் உள்ள அளவும் யாவும் நலமாய் மேவி வருகின்றன . 
அது முடிந்தால் எல்லாம் மாறிப் போகின்றன. 
மனைவியும் மகாரும் பொன்னும் மமதை செய்து அமுதம் போல 
நினை வினால் நேயம் செய்து நீணிலத்துள்ள எல்லாம் 
அனையவர்க்காகச் செய்வர் : அருத்திகள் ஆன வெல்லாம் 
வினையுற முடியும் காலை விடங்களின் மயக்கம் செய்யும் . 

( வாசிட்டம் ) 


. 


1076 


தரும தீ பிகை 


தனது நல்வினை இருக்கும் வரையும் மனைவி மக்கள் முதலிய 
எல்லாரும் நல்லவராய் இதம் புரிந்து வருவர் ; அது தீர்ந்தால் யா 
வும் மாறாய் வேறுபடும் என்ற தனால் உலக வாழ்வின் கூறுபாடு 
களை உணர்ந்து கொள்ளலாம் . 

தான் செய்த இதமே தனக்கு இன்ப நலங்களாய் வருகின் 
றன ; அகிதம் துன்பத்திரள்களாய்த் தொடர்கின்றன . 

துன்பம் அறவே தொலைய வேண்டுமாயின் , துன்பமான 
நினைவுகளையும் செயல்களையும் மனிதன் அடியோடு ஒழித்து விட 
வேண்டும் . அவை ஒழியா தவரை துயரமும் ஒழியாது . தொட்டு 
விதைத்தது துய்க்க வருகிறது . 

They that plow iniquity , and sow wickedness , 
reap the same .) 

( Job ) 
தீமையை உழுது தீங்கை விதைத்தவர் அதையே அறக் 
கிறார் என்னும் இது இங்கே அறிய வுரியது . எட்டி விதை 
போல் கெட்ட நினைவு கேட்டையே தரும் ஆதலால் அதனை நட் 
டினவர் நாசமடைகின்றார் . 

அல்லலை விளைத்து அவலம் அடையாமல் நல்லதைச் செய்து 
ஒல்லையில் உயர்க என எல்லா நூல்களும் போதித்து வருன்றன . 

இன்பம் பெருக நீ எண்ணினோ. 
என இங்கனம் எதிர் முகமாய் வினவியது , மனிதன் 

கண் 
ணைத் திறந்து கதி காண வந்தது யாரும் இன்பமே விரும்புகின் 
றனர் ; யாண்டும் அதனை அவாவி அலைகின்றனர் ; யாதும் கிடை 
யாமல் அலடந்து தவிக்கின்றனர் கண் குருடுபட்டுக் கடுவழி திரி 
கின்ற இந்தப் பிழை பாடு மண்ணுலக மருளாய் பருவியுள்ளது . 
தான் இன்பத்தை நாடாமல் தன்னை அது 

ஓடி வரும் 
வழியை இதமுடையான் காளிதே செய்து கொள்ளுகிறான் . 

அன்பு அமைந்த எண்ணங்களால் இதயம் புனிதமானால் 
அந்தப் புண்ணியவானுக்கு எல்லா இன்ப நலங்களும் தனி உரி 
மையாய் இனிதமைகின்றன . 

பிறர்க்கு இதம் செய்து வருகிறவன் பேரின்ப நிலையைப் 
பெறுகிறான் . அப் பேற்றை விரைவில் ஆக்கிக் கொள் 


நாடி 


51 . 


இதம் . 


1077 


509. தீய நினைவு தினையளவே ஆனாலும் 

தூய மகிமை தொலையுமே - பாயும் 
இழிநீர் துளிவிழினும் இன்பால் முழுதும் 
ஒழியும் பழுதா யுடன் . 


(கூ ) 


N 


இழிநீர் துளி விழினும் இனியபால் முழுதும் பழுதாம் ; அது 
போல் தீய நினைவு தினையளவு ஆனாலும் தூய மகிமைகள் யாவும் 
கெடும் ; அழிவு நிலை விலகித் தெளிவுறுக என்பதாம் . 

தீமை நன்மை என்னும் மொழிகள் முறையே பாவ புண்ணி 
மயங்களின் வழிகளில் வந்துள்ளன . தீய நினைவு , தீய சொல் , தீய 
செயல் பழி பாவங்களாய் அழி துயர்களை விளைக்கின்றன . நல்ல 
நினைவு , நல்ல சொல் , நல்ல செயல் புகழ் புண்ணியங்களாய் உயர் 
நலங்களை அருளுகின்றன , இழிவும் உயர்வும் விழிதெரிய வந்தன . 

மனிதன் இனியனாய்ப் புனிதம் அடைந்து உயர்வதும் , இன் 
னாதவனாய் இழிந்து தாழ்வதும் அவனுடைய நினைவுகளின் விளை 
வுகளாய் நிலவியுள்ளன. நெஞ்சில் நல்ல எண்ணங்கள் படிந்துவரின் 
அந்த மனிதன் நல்லவன் ஆய்ச் சிறந்து திகழ்கின்றான் ; தீய எண் 
ணங்கள் சரின் அவன் தீயவன் ஆய் இழிந்து ஒழிகின்றான் . 

தீய நினைவு தினை அளவே ஆனாலும் 
தூய மகிமை தொலையுமே ! 
சன்றது நினைவின் 

நிலைமையை நினைந்து தெளிய வந்தது . 
ஏகாரங்கள் ஒலித்து நிற்கும் பொருள்களை உள்ளச் செவியால் 
ஓர்ந்துது உறுதி நலங்களைத் தேர்ந்து கொள்ளுக . 

சிறிய வித்தில் இருந்து பெரிய மாம் தோன்றுதல் போல் 
நுணுகிய நினைவிலிருந்தே மனித வாழ்வு நெடிது தோன்றுகிறது . 
பறத்தில் விளங்குகிற எல்லா நிலைகளுக்கும் அகத்தில் மூல வித் 
தாய் உள்ளது நினைவே ஆதலால் அதன் நீர்மையின்படியே யாவும் 
நீண்டு நிலவுகின்றன , நிலைமை தெரிந்து தலைமை யறுக . 


நினைவு புனிதமானல் அம் மனிதம் அதிசய பாக்கியவானாய் 
யாண்டும் துதி செய்யப் பெறுகினான் . அது இழிவாய் ஈனமுறின் 
ஈனனாய் இழிந்து யாவராலும் இகழ்ந்து தள்ளப் படுகிறான் . 


1078 


தரும தீபிகை 


இனிய நினைவுடையவன் ஈசன் அருளை எய்தி யின்புறுகின் 
றான் ; கொடிய எண்ண முடையவன் நீசனாபிழிந்து எவ்வழியும் 
துன்புறுகின்றான் . மனம் போல மனிதன் ஆகிறான் . 

கொடியவன் , தீயவன் , பாவி , நீசன் சண்டாளன் என இவ் 
வாறு வெளியே பழி நிலையில் எழுவார் எவரும் உள்ளே நெஞ்சம் 
பழுதாய் இழி நினைவுகளில் பழகி வந்தவரேயாவர் . 

தீய நினைவு சிறிது எனினும் நஞ்சுத் துளிபோல் நாசம் செய் 
தலால் அந்த நீசத்தை நெஞ்சம் புகாமல் நீக்கி விட வேண்டும் . 
நீக்காது வளர விடின் முடிவில் அது நீசப்படுத்தியே விடும் . 

கல்வி , செல்வம் , குடிப்பிறப்பு முதலியவற்றால் உயர்ந்த மனி 
தனாயிருந்தாலும் இழிந்த எண்ணம் புகின் அவ்வளவில் அவன் 
இழிந்தவனாய்க் கழிந்து தாழ்கிறான் . 

நல்ல பாலில் துளி அளவு இழி நீர் விழினும் அது இகழ்ந்து 
தள்ளப்படும் ; உயர்ந்த மனிதரிடம் தீய நினைவு சிறிது புகினும் 
அவர் தீயராய் இழிந்து படுவர் . இந்த இழி வை வெளியுலகம் தெளி 
வாக அறியாது போயினும் 

தரும் 

ம சீலமான ஆர்மவுலகம் நன்கு 
அறிந்து கொள்ளும் என்க . 

இழிநீர் = சிறு நீர் : இழிந்து கழிந்தது என்னும் எதுப்டெயர் . 
தினை களவு என்றது நினைவின் நிலைமை தெரிய . 

ஒரு துளி இழி நீரால் பால் முழுதும் பாழ் ஆம் 
அளவு தீய நினைவால் அரிய மகிமைகள் யாவும் அழியும் என்க . 

பால் , பகிமைக்கும் ; இழிநீர் தீய நினைவுக்கும் ; தினை துளிக் 
கும் ஒப்பாம் . இனிய பால் போன்ற அரிய சுவையுடைய பெரிய 
மனிதனும் சிறிய தீய நினை வால் சீரழிய சேர்கின்றான் ; ஆகவே 
தீமையை யாதும் எண்ணாமல் யாண்டும் நன்மையையே நினைந்து 
யாவர்க்கும் இனியனாய் என்றும் இதம் செய்து வருக . 


அணு 


510. தன்னலமே நோக்கித் தவிக்கும் அளவுமோர் 

நன்னலமும் நேராக நண்ணாதே - மன்னலமுள் 
நாடி வரினோ நதியாய்க் கதிநலங்கள் 
ஓடி வருமுன் உவந்து . 


( ய ) 


பிறர் நலத்தைக் கருதாமல் தன்னலத்தையே 


கருதியிருக் 


51. இதம், 


1079 


தனைப் 


ணிய யாவு 


எண் 
காண் 


கும் வரையும் மனிதன் 2.யர்ந்த பயான அடையான் ; பிற வுயிர் 
களுக்கு இரங்கி இதா புரியின் அன்றே கதி நலங்கள் அதி வேக 
மாய் அவனிடம் வந்து சேரும் என்பதாம் . 

இதமும் இன்பமும் எவ்வழியும் தமக்கு வேண்டும் என்றே 
யாவரும் ஆவலோடு அலைந்து திரிகின்றனர் . தாம் கருதிய படி யா 
வும் கைகூடாமையால் யாண்டும் கண்கலங்கி நிற்கின்றனர் . மக்கள் 
நிலை பக்குவம் பெறாமல் பரிதாபம் உறுகின்றது . 

மனம் நேர்மையாய் உயர்ந்த போது தான் மனிதன் சீர்மை 
யும் சிறப்பும் பெறுகின்றான் , இனிய பண்பாடுகள் அரிய அமுதங் 
களாகின்றன ; ஆகவே அம் மனிதன் அமானாகின்றான் . 

இரக்கம் தயை இதம் உதவி என்னும் மொழிகள் உயர்ந்த 
ஆன்ம நீர்மைகளாய் ஒளி வீசியுள்ளன . இந்தத் தன்மைகள் மனி 
புண்ணியவான் ஆக்கி விடுகின்றன ; வி டவ அவன 
எளி 

த 

பெற்று யாண்டும் இன்ப நலங்களைக் 
கின்றான் . இனிய பண்புகள அரிய இன்பங்களாகின்றன . 

தனக்கு மாத்திரம் சுகத்தை நாடுகிறவன் குறுகிய நோக்கம் 
உடையனாயச் சிறுமையையே அடைகிறான் ; பிறர்க்கு இதத்தைச் 
செய்கறவன பெருந்தகையாளனாயச் சிறந்து திகழ்கிறான் . 

சுய நயத்தல் மருளும் மயக்கமும் மண்டி இருள் படிந்துள் 
ளது ; அயல் இதத்தில் அருளும் அறமும் பெருகித் 

தெருள் 
நிறைந்து நிலவுகிறது . உண்மை தெரியாமல் ஊனமடைகிறார் . 

தன்னலமே கருதி யுழல்கிறவன் பரமன் அருளை இழந்து 
வெகு தூபத்தில் விலகி நற்கிறான் . தமது நிலைகளை உணராமல் 

புலையாடல் புாந்து புன்மை யுறுகின்றனர் . 
" Self - indulgence is a blind alley that leads only to 
frustration or satiety . ( Human Misery ) 

" சுய நயம் என்பது இடறான களிவெறியில் செல்லுகிற 
குறுகிய குருட்டு வழியாம் " என்னும் இது இங்கே அறியவுரியது . 

விழி திறந்து விரிந்த நோக்கோடு பாராமையால் மனிதன் 
இருள் வழியில் இழிந்து போகிறான் . சின்ன எண்ணங்களையுடை 
யவன் சின்ன மனிதன ஆகிறான் ; 

பெரிய எண்ணங்களையுடைய 
யவன் பெரிய மனிதன் ஆய் அரிய மகிமைகளை யடைகிறான் . 


1080 


தரும தீபிகை 


பிற வுயிர்களுக்கு இதம் புரிகின்றவன் இறைவனுடைய உற 
வுரிமையாளனாய் உயர்ந்து திகழ்கிறான் . சீவர்களுக்குச் செய்யும் 
இதங்கள் திவ்விய ஒளிகளாயப் பெருகி வருதலால் உபகாரி தெய் 
வீக நிலையை எய்துகிறான் . 

நதியாய்க் கதி நலங்கள் ஓடி வரும் . 


என்றது உபகாரிக்கு வரும் ஊதிய நிலைகளை உணர்த்தியரு 
எளிய பிராணிகள் 

களி 

பக்காாய இதம் செயகினறவ 
னுக்கு அரிய துறக்கபதவி தனியே உரிமையாகின்றது . 


ளியது . 


சுவர்க்கம் என்பது புண்ணிய போகங்களை யுடையது ஆத 
லால் , புண்ணியவான்களுக்குத் தனது இன்ப நகங்களை ஏகபோக 
மாய் அது ஊட்டியருளு மது . 

கடமையாள் படம் 
கள் உரிமைகளாய்த் திரண்டு ஒரு முகமாய் வருகின்றன 


உடைமை 


தினறன் 


ரூக 


2 


தன்னலம் கருதினவன் சின்னவனாம் இன்னலில் 

உழல்கின் 
றான் , பிறர் நலம் டேணினவன் பேரின்ப நிலைகளில் பெருகி மகிழ் 
கிறான் . உபகார நீர்பைகள் உயிர்க்கு ஊதியங்களாய் உவகை தரு 

ன ; அவ்வரவு நிலைகளைக் கூர்மையாய் உணர்ந்து வாழ்வுகளைச் 
சீர்மை செய்து கொள் சீருடைமை பேருடைமையாகிறது . 
செய்த உபகாரங்கள் உய்தி நலங்களை உதவி உயிரை 

யர்த் 
தியருளுகின்றன . இதம் புரிந்து வந்தவர் இங்கும் அங்கும் இன்ப 
வாழ்வுகளை எய்துகின்றனர் ; அங்ஙனம் புரியாதவர் எங்கும் என் 
றும் வறியராய்த் துன்பங்களில் உழலுகின்றனர் . 

இம்மி அரிசித் துணையானும் வைகலும் 
நுமமில் யைவ கொடுத்துண்மின் - உம்மைக் 
கொடா அ தவர் என்பர் குண்டுநீர் வையத்து 
அடாஅ அடுப்பி னவர் . 

( நாலடி , 94 ) 
இம்மி அளவு ஆவது நாளும் ஓர் உதவியைச் செய்து உண் 
ணுக ; அது பெரிய நன்மையாம் ; அங்கனம் செய்யாது விடின் 
கேடாம் ; அடுப்பில் உலை ஏற்றாமல் இப் பிறவியில் பட்டினி 
கிடந்து வருந்துடவர் யார் தெரியுமா ? முற் பிறவியில் பிறர்க்கு 
யாதும் உதவாமல் தன்னலமே கருதி வந்தவரேயாவர் என இது 
உரைத்துள்ளது . உறுதி உண்மைகளை ஓர்ந்து சிந்திக்க வேண்டும் . 


51. இதம். 

1081 ) 
உயிர்களுக்கு இதம் புரிவது தரும வித்துக்களை விதைத்தது 
போலாம் ; ஆகவே இயன்ற அளவு எவ்வகையிலாவது அதனைச் 
செய்து வருபவர் புண்ணிய போகங்களைக் காணுகின்றனர் . இரு 
மைக்கும் இன்பமாய்ப் பெருகி வருதலால் தருமம் உயிரமுதமாய் 
மருவியுளது . அரிய சஞ்சீவியை உரிமை செய்து கொள்ளுக . 

ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே 
செல்லும் வாய் எல்லாம் செயல் . 

( குறள் , 33 ) 
எனத் தேவர் இங்ஙனம் சொல்லி யுள்ளார் . 

நல்ல சிந்தனை , நல்ல சொல் , நல்ல செயல் எவ்வழியும் புண் 
ணியங்களாகின்றன . திவ்விய மகிமைகளை அருளுகின்ற இந் நீர் 
மைகளை நாளும் பழகிவரின் அது தரும் நிலையமாய்த் தழைத்து 
இருமை இன்பங்களையும் உரிமையோடு தருகிறது . 

மன்னுயிர் ஓம்பிவருபவர் புண்ணியவான்களாய்ப் பொலிந்து 
விளங்குகின்றனர் . அங்கனம் ஓம்பா தவர் உயர்ந்த நலங்களை 
இழந்து விடுகின்றனர் . உறுதி நிலைகளை உணர்ந்து உயர்க . 

ஏவர் எனினும் இடருற் றனராகி 
ஓவில் குறை ஒன் றுளதேல் அது முடித்தற்கு 
ஆவி விடினும் அறனே ; மறுத்துளரேல் 
பாவம் அலது பழியும் ஒழியாதே . ( கந்த புராணம் ) .. 
பயர்களுக்கு உதவி உயர்கதி யுறுக . 

இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
எவ் வுயிர்க்கும் இதம் செய் . 
அது திவ்விய மகிமையாம் . 
தேவன் ஆக்கும் . 
யாவும் அருளும் . 
திருவாய் மருவும் . 
தரும நிலையமாம் . 
அதனை மறந்தவர் அவலமடைவர் . 
புரிந்தவர் புண்ணியராய் உயர்வர் . 
அகிதம் அணுவும் ஆகாது , 
இதமே உயர் பதமாகும் . 

ருக - வது இதம் முற்றிற்று . 
136 


ஐம்பத்திரண்டாம் அதிகாரம் . 


மதம் . 


அஃதாவது உயர்ந்த மதி நலத்தால் அமைந்த சிறந்த தெய்வ 
செறி . உயிர்க்கு இதமாய் வாய்ந்த உறுதி நலனை உணர்த்துகின்ற 
மையால் அவ்வுரிமை கருதி இதத்தின் பின் இது வைக்கப்பட்டது . 
511. பெரிய மதியில் பெருகி எழுந்து 

தெரிய வெளியே தெளிவாய் - உரிய 
மதமாகி வந்தது மாண்புள் ளுணரின் 
இதமே எவர்க்கும் இனிது . 

( க ) 


இ-ள் 


. 


அரிய 


உயர்ந்த பெரியோர்களுடைய சிறந்த அறிவால் தெளித்து 
கண்ட கடவுள் நெறி மதம் என வந்தது ; அதன் இயல்பினை 
நுணுகி உணரின் எவ்வழியும் எவர்க்கும் இதமேயாம் என்க . 

இது , மதம் இன்னது என்கின்றது . 

உலகம் சீவ கோடிகளுக்கு நிலையமாயுள்ளது . சீவர்களுள் 
மனிதன் யூக விவேகங்கள் தோய்ந்து உயர்ந்து உலாவுகின்றான் . 
அறிவு நலங்கள் பெருகியுள்ளமையால் அவனுடைய வழி முறை 
களும் வாழ்வுகளும் பலவாறு வளம் பெற்று வந்துள்ளன . 

தான் கண்ட உலகத்தைக் கொண்டு காணாத ஒரு 
பொருள் உண்டு என்று உணர்ந்து கொண்டான் . ஒளியும் இருளு 
மாய் மாறி மாறிப் பொழுது சுழன்று வருவது அவனுக்கு வியப் 
பையும் விம்மிதத்தையும் விளைத்து வந்தது . பகல் , இரவு என 
அதனை அழைத்து வந்தான் . எல்லாம் ஒழுங்காய் இயங்கி வருத 
லால் அவற்றை இங்கனம் இயக்க வல்லான் ஒருவன் உளன் என் 
பதை உறுதியாகக் கருதி ஓர்ந்தான் , கண்ணுக்கு அதிசயமாகத் 
தோன்றிய பொருள்களை எல்லாம் துதி செய்து தொழ நேர்க் 
தான் . யூக விவேகங்கள் வேகமாய் வளர்ந்து வந்தன . 

பெரிய நெருப்பு உருண்டை போல் வானத்தில் தோன்றி 
ஒளி செய்து வருகிற சூரியனை முதலில் தொழுது வணங்கினான் . 
பின்பு மலை , கடல் , தீ , பாம்பு முதலிய பல பொருள்களையும் வண 


52 . 


மதம் . 


1083 


ங்கி வந்தான் . வழிபாடுகளாய்ப் பெருகி வந்துள்ள அலை மதங் 
கள் என வளர்ந்து நிற்கின்றன . பழக்கங்கள் வழக்கங்களாயின. 

கடவுளுடைய அருளைப் பெறுதற்கு இது தான் வழி என்று 
முன்னோர்களால் மதித்துக் கொண்டது மதம் என வந்தது . உயர் 
ந்த மதியால் தெளிந்து வந்தது என்னும் பொருளையுடையது ஆத 
லால் மதம் என்ற பெயர் இதமும்இனிமையும் மருவிமிளிர்கின்றது . 

பெரிய மதியில் பெருகி 
என்றது மதத்தின் பிறப்பு நிலை தெரிய வந்தது . 

மனிதனுடைய இயற்கை அறிவு வளர்ச்சி யுடையது . கல்வி 
கேள்விகள் ஆகிய செயற்கை உதவிகளால் அது செழித்துத் தழை . 
த்து உயர்ச்சியாய் ஒளி வீசி வருகிறது . 

புனித எண்ணங்கள் தோய்ந்து சீவான்மாவையும் , பரமான் 
மாவையும் கருதியுணரும் பொழுது அந்த மெய்யறிவு தத்துவ 
ஞானம் ஆகின்றது . அவ்வாறு தெளிந்த ஞானக் காட்சியடைந்த 
பெரியோர்கள் கடவுளை நோக்கி ஒழுகி வந்த விழுமிய வழிகளே 
மதங்கள் என வெளி வர நேர்ந் தன . 

சன்மார்க்கம் , நன்னெறி நல்வழி , முத்திநெறி , என்பன 
மனிதா வித்தை நோக்கிச் செல்லும் வழிகளை விழிகள் காணக் 
காட்டியுள்ளன . ஒரு ஊருக்குப் பல வழிகள் இருத்தல் போல் 
பேரின்ப வீட்டுக்கும் நெறிகள் பல மருவி யிருக்கின்றன . 

கால தேசங்களுக்கு ஏற்பப் பெரியோர்கள் தோன்றி யிருத் 
தலால் அவர் கண்ட கதி நெறிகளும் விதி முறைகளும் ஒன்றோடு 
ஒன்று ஒவ்வாமல் மாறாய் வேறுபட்டு நிற்கின்றன . 

புத்தர் , ஏசுநாதர் , நபி முதலியோர் பெரிய மதத் தலைவர்கள் ; 
அரிய மார்க்க தரிசிகளாய் அத் தீர்க்கதரிசிகள் நிலவியுள்ளனர் . 

சிறந்த ஞான சீலர்கள் புகுந்து போன வழிகளாய் வந்துள் 
ளமையால் மதங்கள் உலக மக்களுக்கு விழிகளாய் ஒளி புரிந்து 
விழுமிய உறுதி நலங்களை உணர்த்தியுள்ளன . 

" The religions of the world are the ejaculations of 
& few imaginative men . (Emerson ) 
“ உலகிலுள்ள மதங்கள் சில மதிமான்களுடைய வழி மொ 


1084 


தரும தீபிகை 


ழிகளே " என எமர்சன் என்னும் அமெரிக்க அறிஞர் இங்கனம் 
கூறியுள்ளார் . தத்துவ வுணர்வு உத்தமொளிகளாய் மிளிர்கின்றன . 

உலகில் தோன்றியுள்ள மத ஆசிரியர்களுள் புத்தர் எவ்வகை 
பிலும் தலை சிறந்தவர் . அவர் பிறந்த நாடு பெரு மகிமை பெற்றது . 
அவரைப் பெற்றருளிய இந்தியாவை உலகம் முழுவதும் சிந்தனை 
செய்து வந்தனையோடு போற்றி வருகிறது . ஆசியசோதி எனமேல் 
நாட்டாரும் அவரைப் புகழ்ந்து போற்றி வருகின்றனர் . அவரு 
டைய அருள் நீர்மைகளும் , பொருள் மொழிகளும் உயிரினங்க 
ளுக்கு உயர்வான உய்தி நலங்களை அருளியுள்ளன . 
" உயிர்கள் எல்லாம் உணர்வு பாழாகிப் 
பொருள் வழங்கு செவித்துளை தூர்ந்து அறிவிழந்த 
வறந்தலை உலகத்து அறம்பாடு சிறக்கச் 
சுடர்வழக் கற்றுத் தடுமாறு காலை ஓர் 
இளவள ஞாயிறு தோன்றியது என்ன (மணிமேகலை , 10 ) 
அவர் தோன்றியுள்ளமையால் 

அவரால் உலகம் 

அடைந் 
துள்ள நன்மைகளை ஊன்றி உணனர்ந்து கொள்ளலாம் . 

அறிவு பாழாய் இழி நிலையடைந்து மக்கள் இருள் மண்டி 
யிருந்த பொழுது அருள் ஒளி வீசி இனிய இளஞ் சூரியன் போல் 
புத்தர் தோன்றினார் என்றது மனித சமுதாயம் அலாது புனித 
போதனைகளால் உயர்ந்திருக்கும் உண்மையை எண்மையாகத் 
தெளிந்து கொள்ள வந்தது . இனியார்க்கும் இனியனாம் இன்னமு 
தே என அவரை உன்னியுருகி முனிவரர்கள் புகழ்ந்துள்ளனர் . 

வழிபாடு செய்யும் முறைகளில் வேறுபட்டிருப்பினும் தரும 
நீதிகளை எல்லா மதங்களும் ஒரு முகமாகவே போதித்துள்ளன . 
மதங்கள் யாவும் என்ன சொல்லுகின்றன ? மகான்களுடைய எண் 
ணங்களையே மதங்கள் இதமாகப் போதித்து வரு 

வருதலால் 
சீவ கோடிகளுக்குத் தேவ அமுதமாய் மேவி நிற்கின்றன . 

எவ்வுயிர்க்கும் எவ்வகையிலும் யாதும் துன்பம் செய்யாதே ; 
எல்லார்க்கும் அன்பாய் யாண்டும் இதமே செய் என்பதே 
போதனைகளின் சாரமாய் மருவியுள்ளது . 

Thou shalt love thy neighbour as thyself. ( Bible ) 

" உன்னைப் போலவே பிறரையும் அன்போடு பேணுக என 
ஏசுநாதர் இன்னவாறு இனிய நீதிகளைப் போதித்திருக்கிறார் . 


அவை 


52 . 


ம் . 


1085 


மனிதர்களிடம் அன்புரிமை போடு நடத்து வருவோரை 
ஆண்டவன் அருள் புரிந்து உயர்த்துகிறான் " ( குரான் ) என 
நபிகாயகம் இங்ஙனம் கூறியுள்ளார் . 

அன்பு நலம் கனிந்த இதங்கள் உயிரைப் புனிதப் படுத்தி 
உயர் நிலையில் உய்த்தலால் அவற்றைப் பேரின்ப சாதனங்களாக 
மேலோர் எவ்வழியும் உரிமையோடு பேணி யுள்ளனர் .. 

சமய வாதிகள் எல்லாரும் இந்த நீர்மையில் சிந்தை ஒத்து 
வந்தனை செய்து முத்தி வந்திருத்தலால் அன்பு நெறி யாண்டும் 
ன்ப நெறியாய் இசை மிகுந்துள்ளது . 
அருள் கனிந்த நெஞ்சனாய் ஆருயிர்பால் அன்பும் 
பொருள் பொதிந்த சொல்லும் பொருந்தி - மருள் கடிந்து 
வாழும் ஒருவன் வழியே மதங்களெலாம் 
சூழும் தொடர்ந்து தொழுது . 

சீவர்களுக்கு இதம் புரிந்து ஒழுகும் இனிய நீர்மையாளனை 
மதங்கள் எல்லாம் உவத்து தொழுகின்றன . அங்கனம் தொழுவது 
ஏன் ? அவற்றின்உயிர்நிலை அவனிடம் உறைந்துள்ளமையான் என்க . 

இதமே எவர்க்கும் இனிது 
எல்லா மதத்தவர்களும் உரிமையோடு கருதி ஒழுகி வருவது 
உயிர்க்கு இதமேயாம் . இந்த இதம் இனிய இதயத்திலிருந்து 
உதயமாகிறது . மனிதனுடைய உள்ளத்தைப் பண்படுத்திப்புனித 
நிலையை அருளி வருவது எதுவோ அதுவே இனிய மதமாம் . 

இனிமைப் பண்பு கனிவு மிகவுடையது ; அது மனிதனைப் 
புனிதமாக்கித் தெய்வத் தேசை அருளுகிறது . எங்கே அன்புநலம் 
கனிந்திருக்கிறதோ அங்கே கடவுள் அருள் சுரந்து நிற்கிறது . 

" God is love) 

" அன்பே கடவுள் ” என அயல் நாட்டவரும் உவந்து மொழி 
ந்து வருதலால் அதன் இயல்பினை உணர்ந்து கொள்ளலாம் . 

உயிர்களுக்கு இரங்கி உதவி புரிந்து வருவது தெய்வீக நீர் 
மை ஆதலால் அது வே திவ்ளிய மதமாய்ச் சிறந்து திகழ்கிறது . 

கதய புந : கோ சசிக : கிரண ஸமா :? ஸஜ்ஜநா ஏவ . " 
சந்திர கிரணங்கள் போல் உயிர்களுக்கு இதம் செய்பவர் 


1086 


தரும தீபிகை 


எவர் ? அவரே உயர்ந்த உத்தமர் " என்னும் இது இங்கே உய்த் 
துணரவுரியது . தெள்ளிய மதி ஒள்ளிய மதியாய் உதவி புரிகிறது . 

இனியராய் இதம் புரிவதே புனித மதமாம் ; அந்தப் புண் 
ணிய நிலையைப் போற்றி ஒழுகிக் கண்ணியம் பெறுக . 


512. கண்ட மனிதன் கருதி யிறைநிலையைக் 

கொண்டது கொள்கையாய்க் கூர்ந்தெழுந்து - மண்டலத்தில் 
எங்கும் பரவி இதமாய் இனம்தழுவித் 
தங்கி யுளது தழைத்து . 

(உ ) 
இ - ள் . 
தெளிந்த ஒரு மனிதன் கருதிக் கண்ட வழியே பலரும் 
ஒழுக நேர்ந்தனர் ; 

கொண்டது கொளகையாய்க் குலாவியுள்ள 
அது பல பிரிவுகளாய் உலகில் பரவி யுள்ளது என்க . 

அகக்கண் புறக்கண் என மனிதனுக்கு இரண்டு பார்வைகள் 
உள்ளன . முன்னது ஞானக் காட்சியாய் நலம் பல தருகின்றது ; 
பின்னது ஊன நோக்கமாய் உலக நிலையில் உலாவி 

வருகிறது . 
பெரும்பாலும் மனிதர் பொறி நுகர்வுகளோடு அமர்ந்து விடுகின் 
றனர் . உயர் நிலையில் எழுகின்ற அரிய சிந்தனைகள் பாடம் 
வளர்ந்து வராமல் ஒழிந்து போகின்றன . 

சித்த சுத்தியோடு உத்தம வுணர்வுடைய சிலரிடமே திவ்விய 
ஞான நோக்கம் செவ்வையாகவும் தெளிவாகவும் ஒளி பெற்றுள் 

அவர் தாம் மனித சமுதாயத்திற்கு இனிய வழி காட்டிக் 
ளாய்த் தனி நிலையில் தழைத்து வருகின்றனர் . 

அவர் கண்டு கூறியதையே உலகம் உவந்து கொண்டாடி 
வருகிறது . மானச நோக்குடைய அவர் மேலான தெய்வக் காட்சி 
களைத் தெளிவாகக் காட்டி உய்தி புரிந்து வருதலால் உயர்ந்த 
தீர்க்கதரிசிகளாய்ச் சிறந்து திகழ்கின்றனர் . 

கடவுள் உருவம் இல்லாதவர் ஆதலால் அவரைக் கண்ணால் 
காண முடியாது . உரைகளாலும் உணர்த்த இயலாது . 

இப்படியன் ; இந் நிறத்தன் ; இவ்வண்ணத்தன் ; இவன் 
றைவன் ; என்று எழுதிக் காட்டொணாதே ! " எனக் கடவுளை 
அப்பர் இப்படிக் காட்டியிருக்கிறார் . 


ளது . 


52 . 


1. த 


ம் . 


1087 


அவாவிய 


காண முடியாத கடவுளை ஓரளவு கருதி மகிழ 
மனிதன் தான் விரும்பியபடி வடிவங்களை அமைத்து உருவ வழி 
பாடுசெய்ய நேர்ந்தான் , கருத்து காட்சிக்கு வந்தது . உறுதியோடு 
எண்ணியதை மனிதன் உரிமையாக எய்துகிறான் . 

உள்ளம் உருகினால் கல்லும் உருகிக் கருணை புரியும் ; அது 
உருக வில்லையானால் கடவுளும் கல்லாய்க் கரந்து மறையும் . 

மார்க்கண்டேயர் மண்ணைக் குவித்துக் கண்ணீர்மல்கி மறுகி 
உருகினார் ; அங்கே இறைவன் தோன்றி இன்னருள் புரிந்தான் . 
மண்ணைப் பிடித்து மறுகினான் மார்க்கண்டன் 
கண்ணுக் கெதிர்சிவனைக் கண்டுகொண்டான் - எண்ணுகின்ற 
உள்ளம் உருகின் உயர்பரனாம் ; இல்லையேல் 
எள்ளலே யாகும் இழிந்து . 

மனம் அன்பாய் உருகின் மனிதன் மகானாய் இன்ப நிலையை 
எய்துகின்றான் . அங்ஙனம் உருகாமல் கடவுள் பெயரை வீணே 
பிதற்றிக் கொண்டு மத வேடங்களைப் பூண்டு திரிவன எல்லாம் 
வெறும் கேலிக் கூத்துகளேயாம் . 

கடவுள் நித்தியமான சத்திய நீர்மையர் ; அந்த உத்தமத் 
தன்மையை மனிதன் மருவிய போது தான் அவரது இனிய உற 
விதனாய் இன்பம் மிகப்பெறுகின்றான் . கிம் ஸத்யம் " சத்தியம் 
எது ? என்று அத்திரி முனிவரிடம் ஒரு துறவி கேட்டார் . பூத 
ஹிதம் ” சீவர்களுக்கு இதம் புரிவது என அவர் பதில் உரைத்தார். 

புனிதமான கனிந்த ஞான நோக்கு கடவுட்காட்சியாகிறது ; 
ஆகவே அங்கே அதிசயமான ஆனந்தம் பெருகி வருகிறது . 

அகத் தூய்பையில் அடைகிற ஆன்ம இன்பத்தைப் புறப் 
பார்வையில் அடைய முடியாது ஆதலால் மானச நோக்கை ஞான 
சீலர்கள் யாண்டும் உரிமையாய்ப் பேணி மகிழ்கின்றனர் . 

முகத்திற் கண்கொண்டு காண்கின்ற மூடர்காள் ! 
அகத்திற் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் ; 
மகட்குத் தாய்தன் மணாளனோடு ஆடி.ய 
சுகத்தைச் சொல் என்றால் சொல்லுமா றெங்ஙனே ? 
உரையற்றது ஒன்றை உரைசெய்யும் ஊமர்காள் ! 
கரையற்றது ஒன்றைக் கரைகாணல் ஆகுமோ ? 


1088 


தரும தீபிகை 


. 


திரையற்ற நீர்போல் சிந்தை தெளிவார்க்குப் 
புரையற்று இருந்தான் புரிசடை யோனே . ( திருமந்திரம் ) 

கடவுட் காட்சியைக் குறித்துத் திருமூலர் இவ்வாறு கூறி 
யிருக்கிறார் . இறைவனை வெளியே ஊன கோக்கோடு பார்த்து 
உளறித் திரியாதே ; உள்ளே ஞான நோக்கால் நயந்து கண்டு 
உவந்து நில் என உணர்வு போதித்துள்ளார் . 

பரமனை மருவி மகிழ்தற்குத் தகுந்த பக்குவம் வேண்டும் ;, 
சித்த சத்தி வாய்ந்து உத்தம சீலம் தோய்ந்து உள்ளம் உருகிய 
பொழுது தான் இறைவனை மருவி இன்பம் நுகரலாம் ; உரிய பரு 
வம் இல்லையானால் இனிய சுகம் இராது . நல்ல பருவ மங்கை தன் 
கொழுானை முயங்கி நுகரும் சிற்றின்ப போகத்தின் சுவை இளம் 
பேதைக்குத் தெரியாது ; வாய் திறந்து சொன்னாலும் புரியாது . 
அதுபோல் பரமனோடு தோயும் பேரின்ப போகமும் பத்தி ஞான 
ங்களுடைய பரிபக்குவிகளுக்கே இனிது அமையும் ; பிறர்க்கு அது 
யாதும் அமையாது என்க . 

ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்து 
தேனாய் அமுதமாய்த் தீங்கரும்பின் கட்டியுமாய் 
வானோர் அறியா வழிஎமக்குத் தந்தருளும் 
தேனார் மலர்க்கொன்றைச் சேவகனார் சீர்ஒளிசேர் 
ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் 
கோனாக நின்றவா கூறுதும் காண் அம்மானாய் . 

( திருவாசகம் ) 
மாணிக்கவாசகர் பரமனை மருவி மகிழ்ந் 
துள்ள உண்மையை இவ் வுரைகளில் உணர்ந்து கொள்ளலாம் . 

சிவனைத் தோய்ந்த பொழுது சீவ போதங்கள் யாவும் மாய் 
ந்து அவனாகவே அவர் ஆனந்தம் பெருகியுள்ளனர் . 
தானும் அழிந்து தனமும் அழிந்து நீடு 
ஊனும் அழிந்து உயிரும் அழிந்துடன் 
வானும் அழிந்து மனமும் அழிந்துபின் 
நானும் அழிந்தமை நான் அறியேனே. ) 

தான் பரம்பொருளோடு தோய்ந்து மாய்ந்திருக்கும் நிலையைத் 
திருமூலர் இங்ஙனம் உரைத்திருக்கிறார் , உரைகள் ஆழ்ந்து சிந்திக் 
கத்தக்கன . மோன சமாதியில் உதயமாகிய ஞான மொ 
வான ஒளிகளாய் வந்துள்ளன . சிந்தனை செய்து தெளிக . 


பேரன்புடைய 


ழிகள் 


52. மதம் . 

1084 
கொண்டது கொள்கை என்றது உலக இயல்பு கருதி . 

மனிதன் தெய்வ நிலையைக் கருதிக்கொண்ட அளவே உறுதி 
கொண்டு திரிகின்றான் . ஒரு தலைவன் கூறிய முறைகளைப் பலரும் 
பின்பற்றி வருகின்றனர் . அவ்வரவு வழி துறையாயது . 

உலகம் பலவிதம் என்னும் பழமொழி மதங்களின் விதங்க 
ளயும் விளக்கியுள்ளது . மனித இனம் பரந்து விரிந்துள்ளமை 
யால் மதக் கொள்கைகளும் விரித்து நிற்கின்றன . எல்லா மதங் 
களும் ஒரு கடவுளையே பல படிகளாகக் கருதிக் கொண்டு மறு 
யுழலுகின்றன . இறைவன் யாவும் கடந்து எங்கும் நிறைந்திருக் 
கிறான் . 


" அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் 

ஆனந்த பூர்த்தி ஆகி 
நளொடு நிறைந்தது எது ? தன் அருள் வெளிக்குளே 

அகிலாண்ட கோடி எல்லாம் 
தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய்த் 

தழைத்தது எது ? மன வாக்கினில் 
தட்டாமல் நின்றது எது ? சமய கோடிகள் எலாம் 

தம் தெய்வம் என் தெய்வம் என்று 
• எங்கும். தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது ? 

எங்கணும் பெரு வழக்காய் 
யாதினும் வலல ஒரு சித்தாகி இன்பமாய் 

என்றைக்கும் உள்ளது எது ? மேல் 
கங்குல்பகல் அறநின்ற எல்லையுளது எது ? அது 

கருத்திற்கு இசைந்தததுவே 
கண்டன எலாம் மோன உருவெளிய தாகவும் 
கருதி அஞ்சலி செய்குவாம் . 

( தாயுமானவர் ) 
பல வினாக்களை எழுப்பிக் கொண்டு கடவுள் நிலையைத் தாயு 
மானவர் இவ்வளவு அழகாக இனிது விளக்கியிருக்கிறார் . 

எங்கும் இறைவன் உள்ளமையைக் கருதி யுணர்ந்து எவ் 
புயிர்க்கும் அன்பாய் இதம் புரிவதே திவ்விய மதமாம் . 


137 


1090 


தரும தீபிகை 


513. தெய்வ வழிபாடு சீவனுக் கெஞ்ஞான்றும் 

உய்தி உதவி உறுதலால் - எய்திய 
மக்கள் அதனை மதமாகப் போற்றியே - 
பக்கம் படிந்தார் பரந்து . 


சீவ கோடிகளுக்குத் தெய்வ வழிபாடு உயர்ந்த உறுதிநலனை 
உதவி வருதலால் அதனை உரிமையோடு போற்றி மக்கள் ஒழுகி 
வருகின்றனர் என்பதாம் . 

ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாய் சேர்ந்து வருகிறது . மனி 
தன் எதனை ஆவலோடு எண்ணி வருகிறானோ அவ் வண்ணமே 
ஆகி விடுகிறான் . தெய்வ சிந்தனையுடையவன் தெய்வமாய் உய்தி 
பெறுகிறான் ; பாவ சிந்தனையுடைபவன் பாவியாய் இழிந்து ஒழி 
கிறான் . நினைவு புனிதமாய் உயரின் அவன் இனிய பாக்கியவான் ; 
அது பழுதாயிழியின் பாழாய் அழிகிறான் . அழிவு நிலை தெரியா 
மல் இழிவில் அழுந்தி வருவது ஒழிபா வாழ்வாய் உலகில் நிமிர் 
ந்துள்ளது . அந்த ஊன நிலை ஞானக் காட்சியால் ஒழிகின்றது . 

“ உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் . ( குறள , 596 ) 

என வள்ளுவப் பெருந்தகை அருளியுள்ளது அரிய மானச 
தத்துவமாய் மருவியுள்ளது . சீவ அமுதமான இந்த உணர் வறுதி 
யை மனிதன் சிந்தனை செய்து பழகிவரின் விழுமிய பயனை விரை 
ந்து அடைந்து கொள்ளுவான் , பொன்னை அடுத்தவன் பொன் ; 
மண்ணை மடுத்தவன் மண் என்னும் பழமொழி எண்ணி யுணர 
வரியது . பெரிய எண்ணங்கள் அரிய மகிமைகளை அ தளுகின்றன. 

எல்லாவற்றினும் உயர்ந்த பொருள் கடவுளே . 
கருதி உருகிய அளவு சீவன் திவ்விய நிலைமையை அடைகிறது . 

கடவுள் இருப்பது கண்ணுக்குத் தெரிய வில்லை ; தெரியாத 
ஒன்றைப் பெரிதாக எண்ணி வீணே நம்புவது ஏன் ? சனக்கு மே 
லான ஒரு பொருள் இருப்பதாகக் கருதித் தன்னைக் கீழ் ஆக்கிக் 
கொள்ளுவது அடிமைப் புத்தி அல்லவா ? என்று இப்படிச் சில 
புதிய புத்திகள் கிளைத்திருக்கின்றன . 

பொறிகளுக்கு அடிமைப் பட்டுப் பலவகையிலும் இழிந்து 
உழலுகின்றவர் உயர்ந்த தலைமையாளர் போல் உரையாடுவது 


அதனைக் 


52 . 


மதம் . 


1091 


மிகுந்த நகையைத் தருகிறது . இந்த வீட்டுக்காரிக்கு அடிமையா 
யிருப்பவர் அந்த வீட்டுக்காரனுக்கு அடிமைப் படுவது அடாது 
தான் என ஒரு பெரியவர் நாத்திகரை நோக்கி ஒரு முறை நய 
மாக நவின்றருளினார் . வீட்டுக்காரன் = மோட்ச நாயகன் . 

கொண்ட மனைக்குக் குடியடிமை யாயிருந்து 
கண்டபடி ஊழியங்கள் கைசெய்வார் ; - தொண்டு 
புரிவார் எவர்க்கும் ; புரியார் இறைக்குப் 
பெரியார் பெருமை பெரிது . 
இந்தப் பெருமையில் சிலர் உரிமை கொண்டுள்ளனர் . 

சனகன் முதலிய அரிய ஞான சீலர்களும் , பெரிய முடி மன் 
னர்களும் இறைவனைத் தொழுது உலகங்களை ஆண்டிருக்கின்ற 
னர் . ஆண்டவனைக் கருதினவர் ஆண்டவர்களாயினர் ; அல்லாத 
வர் அடிமைகளாய் மாண்டனர் . நாளும் மாளுகின்றனர் . 

உலகாயிதம் . 


தெய்வம் இல்லை என்பதும் ஒரு வகை மதமாய் முடிந்தது . 
சாருவாகம் , உலகாயிதம் என மதங்கள் சில உலாவிவருகின்றன . 
கண் சண்ட உலக இன்பங்களைத் தவிர மேலாக வேறு ஒன்றையும் 
கருதி ஒழுக தவர் உலகாயிதர் எனப் பெருகி வந்தனர் . 

கண்டது தான் காட்சி ; தெய்வம் உண்டு என்பது பிழை . 
தருமம் ஒழுக்கம் கருமம் நீதி என்னும் போதனைகள் பேதைமை 
களாம் . பிறர் மனைவியரை விரும்பினால் பாவம் ; பிறர் பொருளை 
வவ்வினால் தீமை என்பன எல்லாம் நெஞ்சுரம் இல்லாத கோழை 
கள் சொல்லிய வஞ்சகச் சூழ்ச்சிகளே . மனம் விரும்பியபடி எதை 
பும் அனுபவிக்கலாம் . கட்டுப்பாடுகள் செய்வது பகுத்தறிவில்லாத 
மட்டித்தனங்களாம் . கண் எதிரே கண்ட இன்ப போகங்களை 
எண்ணியபடியே இனிது நுகராமல் காணாத சுவர்க்க மோட்சங் 
ளைக் கருதி யுழல்வது அறிவு கேடான முழு மடமைபேயாம் ; 
ன இவ்வகையில் உலகாயிதருடையகொள்கைகள் பரவியுள்ளன . 
வள்ளமுலை மாதர் அனுபவம் உறாமல் 

வாலிபம் வீண் போக உபவாசம் செய்தும் 
தள்ளரிய தவமுயன்றும் கனிகாய் தின்றும் 

தாம்கெட்டும் கேடு பிறர் தமக்குச் சூழ்வித்து 


1092 


தரும தீ பிகை 


( 
2 
) 


உள்ளது சொல்பவன் தனைப் பொய் சொல்வோன் என்றும் , 

உறுவிழியில் தோன்றாதது உண்மை என்று 
விள்ளுமவன் தானே மெய் சொல்வோன் என்றும் , 

விளம்புதுர்ப்புத்தியர் இவர்போல் வெய்யோர் யாரே ? 
நெட்டுடலை இருகூறாய்ப் பிளந்து சீவன் 

நிற்பது அதில் கண்டவர் ஆர் ? நீர்தாம் பாரும் 
விட்டுடலை அதுபோன வழியார் பார்த்தார் ! 

விண்ணுலகில் இருந்ததையார் விளங்கி வந்தார் ? 
எட்டுணை அவ்வளவு இதற்குள் மெய்யுண்டானால் 

இன்று முதல் யான் சாருவாகன் என்னும் 
கட்டுரையும் வேண்டேன் ; பாஷண்ட விஞ்சைக் 

கல்வியையும் எவர்க்குமினிக் கழறிடேனால் 
எவ்வுயிர்க்கும் பிறப்பும் அவயவமும் ஒக்கும் ; 

இதில் வருண பேதம் உள என்றால் , மேலாம் 
அவ் வருணத்தவர்க்கு உறுப்பு ஒன்று அதிகம் உண்டோ? 

ஆகாயம் தனில் நின்றும் அவர் வீழ்ந்தாரோ ? 
செவ்வியவர் நரைதிரை மூப்பு இவைதாமின்றித் 

தீர்வையின் சாக்காடுமின்றிச் சிறந்தார் கொல்லோ ? 
கவ்வையில் ஆண் பெண் சாதி இரண்டின் அல்லால் 

காசினியில் வேற்றுருவம் கண்டார் யாரே ? ( 3 ) 
பொலிவுறு தாரம் பாதாரங்கள் என்று 

பொறித்தகுறி உளதோ? தம்பொருள் ஈது என்றும் 
இலகு பர திரவியம் ஈது என்றும் ஆங்கே 

எழுத்து வெட்டி இருப்பதுண்டோ ? எப்பெண்டீரும் 
வலியவருக்கு எப்பொருளும் தமதன்றோ? கை 

மாட்டாதார் பிறர்மனையாள் மற்றோர் செம்பொன் 
நலியில் அதிபாவம் வரும் பழிமேல் உண்டு 

நரகம் என்று புகல்வர் எந்த நாளும் தானே . ( 4 ) 


... 


வானமுதம் என் இரதமலிந்த தெண்ணீர் 

வா விதமது அருகிருக்க மடுத்துண்ணாமல் 
கானலை நீர் என்று ஓடி உழலுவார் போல் 

கைப்பலமாய்க் கிடைத்த இன்பம் கடிந்து புத்தி 
ஈனர் சிலர் சொன்ன பொய்யை மெய் என்று எண்ணி 

இவ்வுலகில் பற்பல பேர் இரண்டும் கெட்டுப் 
போனவர்க்கும் இன்பமுற இவ்வாறு ஓதிப் 
புத்தி நல்கி நம்மியலிற் பொருத்தினேனால் . ( 5 ) 

( மெய்ஞ்ஞான விளக்கம் ) 


52. மதம் . 


1093 


. 


மோகன் என்னும் மன்னனிடம் தன்னுடைய பிரதாபங்க 
ளைச் குறித்து இன்னவாறு, சாருவாகன் கூறியிருக்கிறான் . 

பகுத்தறிவு வாதிகள் என இக் காலத்தில் கிளைத்திருப்பவர் 
சொல்லித் திரிவதையும் , முற்காலத்தில் முளைத்திருப்பதையும் 
ஈண்டு இணைத்து எண்ணிக் கொள்ள வேண்டும் . மனித சுபாவங் 
கள மருள் நிலையில் யாண்டும் ஒருமுகமாகவே மருவிவருகின்றன . 

தேகமே ஆத்துமா; போகமே முத்தி என்று அவர் கருதி 
நிற்கின்றனர் யாதொரு நெறி முறையுமின்றி கெஞ்சு போன படி 
அஞ்சாமல் செல்வதே ஆண்மை என அவர் கேண்மை கொண் 
டாடுகின்றனர் . மாயமயக்கங்கள் நேயங்களாய் நிலவி நிற்கின்றன . 

கடவுள் உண்டு என்று சிலர் சொல்லிக் கொண்டாலும் பொ 
றிவெறிகளிலும் போகக்களிப்பிலுமே உலகமக்கள் பெரும்பாலும் 
மூழ்கிக் கிடத்தலால் எல்லாரும் உலகாயிதர்களாகவே உலாவி 
யுள்ளனர் . செய்ய எளியதில் வையம் களி கொள்கிறது . அரிய 
செயல் அயலாயது . உலக மயல் பலவகையிலும் பரிதாபமுடையது . 

தெய்வ வழிபாடு சீவனுக்கு உய்தி . 

இறைவன் எல்லாம் வல்லவன் ; என்றும் உள்ளவன் ; இன்ப 
நிலையினன் . அந்தப் பரம்பொருளை உழுவலன் போடு கருதி வரு 
வது , உயிர்க்கு உயர்ந்த அமுத போகமாய்ச் சுரந்து வருகிறது . 
நினைந்து நினைந்துஉணர்ந்துஉணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே 

நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங்கண் நீரதனால் உடம்பு 
நனைந்து நனைந்து அருளமுதே ! நன்னிதியே ! ஞான 

நடத்தரசே! என்னுரிமை நாயகனே ! என்று 
வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம வம்மின் உலகியலீர் ! 

மரணமிலாப் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்! 
புனைந்துரையேன் ; பொய்புகலேன் ; சத்தியம் சொல்கின்றேன்; 
பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. 

( அருட்பா ) 
தெய்வ சிந்தனை செய்து வந்துள்ள இராமலிங்கசுவாமிகள் 
உலகத்தவரை 

நோக்கி அனபுரிமையோடு இங்ஙனம் உறுதியுண் 
மைகளை உரைத்திருக்கிறார் . உள்ளத்தின் உருக்கமும் ஆன்ம அனு 
பவங்களும் உரைகளில் பெருகியுள்ளன . ஊன்றி உணர்ந்து உய்தி 
நலங்களை ஓர்ந்து தெய்வ நீர்மைகளைத் தோய்ந்து கொள்ளுக . 


1094 


தரும தீபிகை 


நிலைகளை அவை 


514. ஒக்கலுறு பிள்ளையாய் உள்ளன்பன் ஒட்டி நின்றான் 

மிக்க வுயர்ஞானம் மேவினான் - பக்கல் 
வருகின்ற பாலனாய் வந்தான் இறைவன் 
அருகொன்றி வாழ அறி . 

இ - ள் 
கனிந்த அன்பு கடவுளின் கைக்குழந்தையாய் மிக்க இன்பம் 
பெறுகிறது ;தெளிந்தஞானம் வளர்ந்த பாலன் ஆய்க் கிளர்ந்து வரு 
கிறது ; இருமை நிலையும் உணர்ந்து உரிமையில் உயர்க என்பதாம் . 

இது , அறிவினும் அன்பு இனிது என்கின்றது . 

உயிர்கள் கடவுளுடைய ஒளிகள் . மனித உடம்புகளை மருவி 
யன அறிவு மிகப் பெற்றுச் சீவ கோடிகளுள் 

மேன்மையாய் 
விளங்குகின்றன. படியேறிப் பக்குவம் அடைந்தபொழுது முடிவு 
உணர நேர்கின்றன . 

அங் 

ங்கனம் உண்மைகளை 
நன்கு உணருங்கால் மெய்யுணர்வுடையனவாய் உய்தியுறுகின்றன . 
பரமனை நோக்கியன பரமாய் உயர்கின்றன . அவ்வுயர்வே உயர்ந்த 
பிறவிப் பயனாய் ஒளி மிகுந்து தெளிவமைந்துள்ளது . 

அறிவு நலம் பெருகவே மனிதன் உறுதி நிலைகளை ஓர்ந்து 
கொள்கிறான் . ஓராது ஒழியின் அந்த அறிவு வறிதாய் இழிகின் 
றது . தெய்வக் காட்சியை மருவிய பொழுது தான் மனிதன் புனி 
தனாய் உயர்கிறான் , மருவாவழி அவனுடைய கலையறிவும் , நிலையறி 
வும் புலையுறுகின்றன . 

கற்றதனால் ஆய பயன் என்கொல் ? வாலறிவன் 
நற்றாள் தொழாஅர் எனின் . 

( குறள் , 2 ) 
சிறந்த கல்வியறிவுக்குப் பயன் உயர்ந்த பொருளை உணர்ந்து 
வணங்குவதேயாம் எனத் தேவர் இங்கனம் உணர்த்தி யுள்ளார் . 

எல்லாம் அறிய வல்லவன் ஆதலால் கடவுளை வாலறிவன் 
என்றார் . இயல்பாகவே யாவும் அறியும் மெய்யுணர்வு வாலறிவு 
என வந்தது . பயின்று முயன்று மனிதன் சிறிதே அறிகிறான் . 
சிற்றறிவனான இவன் முற்றறிவனை உற்றறியின் அது உயிர்க்கு 
வதியமாய் உய்தி தருகிறது . 

நூலறிவன் , வாலறிவனை உரிமையோடு கருதி வரும் அளவே 
உயர் மகிமைகளை மருவி வருகிறான் . பெரிய நினைவு அரிய பெரு 


52 . 


மதம் . 


1095 


என 


மையாய் உருவேறி உயர்கிறது இன்ப நிலையமான இனிய பொரு 
ளைத் தழுவினவன் இன்பமிகப் பெறுகின்றான் . 

" குழந்தையும் தெய்வமும் கொண்டணைத்த இடம் " 
னும் பழமொழி கடவுள் நிலைமையை விழி தெரிய விளக்கியுளது . 

எங்கும் நிறைந்துள்ள இறைவனை எந்த உள்ளம் உரிமை 
போடு கருதுகிறதோ அங்கே அவன் ஒளியாய் உலாவுகின்றான் . 
காயமே கோயிலாகக் கடிமனம் அடிமை யாக 
வாய்மையே தூய்மையாக மனமணி இலிங்கமாக 
நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டிப் 
பூசனை ஈசனார்க்குப் போற்றவிக் காட்டினோமே ( 1 ) 
விள்ளத்தான் ஒன்றுமாட்டேன்விருப்பெனும் வேட்கையாலே 
வள்ளத்தேன் போல நுன்னை வாய்மடுத்து உண்டிடாமே 
உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புளே வருதி எனும் 
கள்ளத்தே நிற்றி அம்மா ! எங்ஙனம் காணு மாறே ? ( 2 ) 

( தேவாரம் ) 
திருநாவுக்கரசர் ஈசனைக் கருதியுருகி உரிமையோடு இவ்வாறு 
பேசியிருக்கிறார் . அன்பு கனிந்த அனுபவ மொழிகள் ஆன்ம இன் 
பங்களை அருளுகின்றன உள்ளத்தே நிற்றி ; உயிர்ப்புளே வருதி 
என்றதில் அவர் செய்து வந்துள்ள தெய்வ பாவனை தெரிய வந் 
தது . சுவாசத்திலும் ஈசுர வாசனை வீசி வருகிறது . 

ஒக்கல்உறு பிள்ளையாய் உள்ளன்பன் ஒட்டி நின்றான் . 

இறைவனை உரிமையுடன் அடையும் நெறிகள் பலவுள்ளன. 
அவற்றுள் பத்தியும் ஞானமும் தலை சிறந்தன. பத்தி உருகி ஒன் 
முகிறது ; ஞானம் கருதித் தெளித்து மருவி மகிழ்கிறது . கனிந்த 
அன்பும் , தெளிந்த ஞானமும் விழி தெரிய வந்தன . 

ஒரு தாயின் இடுப்பில் இருக்கும் இளங் குழந்தையைப் 
போல் பத்திமான் கடவுளை ஒட்டி நிற்கிறான் ; கையில் பிடித்து 
நடத்திச் செல்லும் பாலனைப் போல் ஞானவான் நிலவுகிறான் . 
கையை விடின் ஞானி விலகி விடுகிறான் ; பத்தன் யாதும் அகலா 
மல் என்றும் ஒன்றி மகிழ்கிறான் . ஞானம் தானாகப் போய்த் தழு 
வுகிறது ; பத்தி வசமாய்ப் பாமன் வருகிறான் . 


பக்கல் வரு 


1096 

தரும தீபிகை 
ஒக்கல் உறு பிள்ளை ; 

பாலன் . 
என்னும் இவ்வுருவகங்களால் பத்தனும் ஞானியும் பாமனைப் 
பற்றி நிற்கும் நிலைகளை உய்த்துணர்ந்து கொள்ளலாம் . 

இதயம் உருகின் ஈசன் அங்கே உதயமாகிறான் . 


515. ஆண்டான் ஒருவன் அருமைக் குழந்தைகளாய் 

ஈண்டி இவண் வந் திருக்கின்றோம் -- மாண்டு 
படுமுன் அவனருளைப் பற்றாமல் மாறாய்க் 
கொடுமை புரிதல் கொலை . 


தன் 


றைவனுடைய அருமைப் பிள்ளைகளாய் இங்கே நாம் வந் 
திருக்கிறோம் ; அந்த உரிமையை அடைந்து கொள்ளாமல் வீணே 
அழிந்து போவது மிகுந்த பரிதாபமாம் என்க . 

இவ்வுலகில் ஒருவன் பிறக்கின்றான் . பிறந்த அவனைத் தாயும் 
தந்தையும் உரிமையோடு உவந்து பேணியருளுகின்றனர் . 
பிறப்பிற்குக் காரண பூதராயுள்ளமையால் மாதாவையும் பிதாவை 
யும் அந்த பகன் வணங்கி வழிபட்டு வருகிறான் . உடளலவில் ஒரு 
பிறவியில் உரிமையான வரை இவ்வளவு பொ 

பருை 

மை யோடு பேணும் 
கடமையைப் பூண்டு நிற்கிறான் 

ஆகவே உயிரளவில் என்றும் 
உரிமையாயுள்ள இறைவனை எவ்வளவு அன்புரிமையோடு தொ 
ழுது வா வேண்டும் ? என்பது எளிதே தெளிவாம் . 

பரமாத்துமா, சீவாத்துமா என்னும் பெயர் வழக்கு அவற் 
றின் இயல்பையும் இனத்தையும் நேச விளக்கி நிற்கிறது . 

ஆண்டான் ஒருவன் அருமைக் குழந்தைகள் . 

என்றது சீவகோடிகளுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு 
மையை அனுபவ முறையில் இனிது உணர்ந்து கொள்ள வந்தது . 

பிள்ளைகளிடம் பெற்ற தந்தை கொண்டுள்ள அன்புரிமைகளை 
அனுபவத்தில் அறிந்து வருகிறோம் . இயல்பான 

உருக்கங்கள் 
உயர்வான உண்மைகளை யாண்டும் நன்கு உணர்த்தி நிற்கின்றன . 


52. மதம் . 


1097 


அன்னையையும் , பிதாவையும் , குருவையும் தெய்வமாகப் 
பாவிக்க வேண்டும் என ஆதி வேதம் ஓதியுள்ளமையால் தெய்வ 
சிந்தனை மனிதனுக்கு உய்தி நிலையாய் அமைந்துள்ளது . உறுதி 
உண்மைகளைக் கருதி யுணர்வது பெரிதும் நன்மையாம் . ஊனக் 
கண்ணுக்குத் தெரியாத பொருளை உரிமையான சில இனங்களை 
எதிர்காட்டி மனந்தெளியச் செய்துள்ளனர் . 

உலகங்களையும் உயிர்களையும் நிலையாக இயக்கி என்றும் 
தலைமையாயுள்ள தனி முதலை தனக்குத் தெரிந்த வகையில் மனி 
தன் புனைந்து கூறிப் புகழ்ந்து போற்றி வருகிறான் . வாக்கினால் 
வரைந்து சொல்ல முடியாததை வனைந்து சொல்லி வருங்கால் 
அறிவின் சுவை சுரந்து வருகிறது . உருகிய அன்புடன் இறைவ 
னைத் துதித்து வந்துள்ள ஒன்றை அயலே காண்க . 

" இலன்என விதந்தோர்க்கு இல்லையும் ஆயினை ; 
உளன் என உணர்ந்தோர்க்கு உளையும் ஆயினை ; 
அருவுருவு என்போர்க்கு அவையும் ஆயினை ; 
பொருவற விளங்கிய போதம் ஆயினை ; 
பால்நிற வண்ணம் நீ ; பனிமதிக் கடவுள் நீ ; 
நீல்நிற உருவும் நீ ; நிறமிகு கனலி நீ ; 
.அறுமுக ஒருவன் நீ ; ஆனிறக் கடவுள் நீ ; 
பெறுதிரு உருவும் நீ ; பெட்பன உருவும் நீ ; 
மண்ணும் நீ ; விண்ணும் நீ ; மலையும் நீ ; கடலும் நீ ; 
எண்ணும் நீ ; எழுத்தும் நீ ; இரவும் நீ ; பகலும் நீ ; 
பண்ணும் நீ ; பாவும் நீ ; பாட்டும் நீ ; தொடரும் நீ ; 
அண்ணல் நீ ; அமலன் நீ ; அருளும் நீ ; பொருளும் நீ ; 
இனையை ஆகிய இறைவனின் அடியிணை 
சென்னியின் வாங்கிப் பன்னாள் பரவுதும் ; 
மலர்தலை யுலகின் மன்னுயிர்க் கெல்லாம் 
நிலவிய பிறவியை நீத்தல் வேண்டி 
முற்றிய பற்பொடு செற்றம் நீக்கி 
முனிமை ஆக்கிய மூவா முத்தியை 
மயலற விளித்த நின் மலரடி 
அரிய வன்னா யுரிதினிற் பெறவே . 

இதில் பரமனைக் குறித்திருக்கும் நீர்மைகளைக் கூர்மையாக 
ஓர்ந்து கொள்ளுக . உயிர்கள் எல்லாம் பிறவித் துயரம் நீங்கி 
உய்யும்படி செய்தருளுகிறநினதுமலரடியை உரிமையாகப் பரவு 
கின்றேன் என்று பாடியிருத்தலால் கவியினது இதய பரிபாகம் 

138 


1098 


தரும தீபிகை. 


இனிது தெளிவாயது . அரிய மதி பெரிய கதியை அவாவுகிறது . 

சத்து சித்து ஆனந்தம் என்னும் இந்த மூன்று தன்மைக 
ளும் கடவுளுடைய நிலைமைகள் என வேதகாலத்திலிருந்து முனி 
வர்கள் வழங்கி வந்துள்ளனர் . 

சத்து -- நித்தியமாய் நிலைத்திருப்பது . 
சித்து - யாண்டும் விளங்கி நிற்பது . 
ஆனந்தம் - என்றும் இன்பமாயுள்ளது . 

இம் மூன்று நீர்மைகளும் சச்சிதானந்தன் என்னும் பேரால் 
துலங்கி வருகிறது . இங்ஙனம் இன்ப நிலையமான பொருளை 
அன்போடு கருதி வரும் அளவில் சீவன் தெய்வீக நிலையை மேவு 
கின்றது . அன்பு நலங்கள் கனிய இன்ப நலங்கள் விளைகின்றன . 

மனம் வாக்கு காயங்கள் நன்மையில் தோய்ந்து புனிதம் 
அடைந்த பொழுது மனிதன் கடவுள் நிலையை மருவுகிறான் . மரு 
வவே அதிசய ஆற்றல்கள் பெருகுகின்றன. யோகி , ஞானி , 
மகாத்துமா என விளங்கி வருபவர் எவரும் இறைவன் அருளைப் 
பருகியுள்ளவரே . உள்ளம் தூய்மையாய்த் தெளிய உரிமைகள் 
தாமாகவே வருகின்றன ; வரவே அரிய மகிமைகளோடு அவர் 
பெருகி மிளிர்கின்றனர் . 

கடவுள் எங்கேயோ மறைந்திருக்கிறார் என மருளர் மரு 
ண்டு நிற்கின்றனர் ; உள்ளும் புறனும் எங்கும் அவர் ஒளி செய் 
துள்ளமையைத் தெருளர் தெளிந்து மகிழ்ந்து வருகின்றனர் . 

கனிந்த அன்பு மனிதனைக் கடவுள் ஆக்கிவிடுகின்றது . 

தந்தை பிள்ளையை அணைப்பதுபோல் உள்ளம்உருகிய அன் 
பனை இறைவன் உரிமையுடன் அணைத்துக் கொள்ளுகின்றான் ; 
அந்த அணைப்பில் உள்ளவர் மனித உருவில் இருந்தாலும் கருவி 
கரணங்கள் எல்லாம் பரமாய் உருகி நிற்கின்றனர் . 

எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் 
தந்தை ; தாய் ; தம்பிரான் ; தனக்கு அஃது இலான் ; 
முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் 
சிந்தை யாலும் அறிவரும் செல்வனே . 

( திருவாசகம் ) 
தனக்குத் தந்தை ; அகில உயிர்களுக்கும் தந்தை என இறை 
வனை எதிர் அழைத்து மணிவாசகப்பெருந்தகை இங்ஙனம் உருகி 


மதம் . 


1094 ) 


5TUT 


உரைத்திருக்கிறார் . தன் உள்ளத்தில் புகுந்துள்ளதாகச் சொல் 
லியுள்ளமையால் அன்பின் வசமாய்ப் பரபன் இன்பம் சுரந் 
திருக்கும் நிலை இனிது புலனாம் . 
தாயாகித் தந்தையுமாய்த் தாங்குகின்ற தெய்வம் ; 

தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமைத் தெய்வம் ; 
வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் ; 
மலரடி என் சென்னிமிசை வைத்தபெருந் தெய்வம் ; 

கனியாபாகிக் கலந்தினிக்கும் தெய்வம் ; 
கருணை நிதித் தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் ; 
சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் ; 
சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் . 

( அருட்பா ) 
தந்தை தாயும் நீ ; என்னுயிர்த் துனையும் நீ ; சஞ்சலமது தீர்க்க 
வந்த தேசிக வடிவும் நீ ; உனையலால் மற்றொரு துணைகாணேன் ; 
அந்தம் ஆதியும் அளப்பரும் சோதியே ! ஆதியே ! அடியார்தம் 
சிந்தை மேவிய தாயுமா னவனெனும் சிரகிரிப் பெருமானே ! 

( தாயுமானவர் ) 
உண்மை தெரிந்த பொழுது கடவுளை இவ்வாறு உரிமை 
பாராட்டி உருக நேர்கின்றனர் . வந்த இடத்தையும் சொந்த 
நிலையையும் மறந்து நிற்றலால் இறைவனுடைய உரிமையில் உள் 
ளம் உருகாமல் ஊனயாய் இழிந்து உழலுகின்றனர் . 
மாய் உயர்ந்தாலன்றி ஈனம் நீங்குவதில்லை. 

நீ தெய்வத்தின் பிள்ளை ; திவ்விய கதிகளை அடைய உரிய 
வன் ; உன் உள்ளத்தைப் புனிதமாக்கி உய்தி காணுக . 


ஞான 


516. உருவம்பேர் இல்லா ஒருவனுக்குப் பல்வே 

றுருவம் பேர் கூறி உளறுகின்றீர் - கருவமதில் 
கொண்டு பிணங்கிக் குதிப்பதேன் கூர்ந்துமெய் 
கண்டு தெளிமின் கனிந்து . 


(6 ) 


அருவமாயுள்ள பரம் பொருளுக்குப் பல உருவங்களையும் 
பல பெயர்களையும் கூறிக்கொண்டு உளறி வருகிறீர்; அதில் 
செருக்கு மிகுந்து மாறுபாடு மண்டி வாது புரிகின்றீர் ; அந்தோ! 
உள்ளம் கனிந்து உண்மையை உணர்ந்து கொள்க என்பதாம் . 


1100 


தரும தீபிகை. 


உ 


இது சமயப் பிணக்கை ஒழிக என்கின்றது . 

உலகம் உருவத் தோற்றங்களால் நிறைந்திருக்கின்றன . 
எங்கே உருவம் உள்ளதோ , அங்கே பெயரும் உண்டு . மனிதன் 
கண்ணில் அகப்பட்ட காட்சிப் பொருள்களுக்கும் , மனத்தில் 
தோன்றிய கருத்துப்பொருள்களுக்கும் பொருத்தமானபெயர்களை 
குறித்து விடுகிறான் . அவை வழிமுறையே வழங்கி வருகின்றன . 

சிவன் மால் அயன் என இறைவனுக்கு இன்னவாறு பல 
நாபங்கள் பேசப்படுகின்றன . இப்படிப் பேர் இட்டது யார் ? 
இவை எப்படி உண்டாயின ? இக் கேள்விக்கு யாரும் நேரே 
பதில் சொல்லமுடியாது . 

தான் பெற்ற பிள்ளைக்குத் தாய் பேர் இடுகிறாள்; தந்தை 
நாமம் சூட்டுகிறான் . ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுளுக்கு 
யார் பேர் இடுவது ? எவ்வாறு கூறுவது ? மனிதனுக்குத் தோன் 
றியபடி எல்லாம் கடவுளுக்குப் பேரைச் சூட்டி வழிபட நேர்ந் 
தான் . அவ்வழிபாடுகள் பல வகைகளாய்ப் பெருகி வரலாயின . 
பெயர்களுக்கு இயல் அளவில் காரணங்களும் காண வந்தன . 
காணினும் அவை பூரணமாகத் தெரிந்தபாடில்லை. 
" மொழிப் பொருட் காரணம் விழிப்பத் தோன்றா " ( தொல்கர்ப் ) 

என ஆசிரியர் தொல்காப்பியனார் இவ்வாறு இலக்கணமும் 
விதித்தருளினார் . பெரியோர் வழங்கிய பெயர்களின் பொருள்கள் 
அரிய நிலையின என்பது இதனால் அறியலாகும் . 

பேர் ஆயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் ( தேவாரம் ) 
" நாமங்கள் ஆபிரமுடைய நம்பெருமான் (திருவாய்மொழி ) 
" சாதிகுலம் பிறப்பு இறப்புப் பந்தமுத்தி 

அருவுருவத் தன்மை நாமம் 
ஏதுமின்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் 

பிரிவறநின்று இயக்கம் செய்யும் 
சோதியை ; மாத்தூவெளியை ; மனதவிழ் 

நிறைவான துரிய வாழ்வைத் ; 
தீதில் பரமாம் பொருளைத் திருவருளே 

நினைவாகர் சிந்தை செய்வாம் . 
தாயுமானவர் கடவுளை இவ்வாறு கருதியிருக்கிறார் . 


52 . 


மதம் . 


1101 


அருவமான பொருளை உருவமாகப் பாவித்து , அப்பாவனை 
களின் படியே பெயர்களைச் சூட்டித் தெய்வ வழிபாட்டை மனி 
தன் செய்து வந்திருக்கிறான் . அன்பு நிலையில் மருவி அருள் வழி 
யில் உருகித் தொழுவதே உண்மையின்பயாம் ; அங்ஙனமின்றி 
மத வெறியோடு பா.றுகியுழல்வது இதயறியாத இழிந்த நிலையாம் . 

உருவம் பேர் கூறி உளறுகின்றீர் ! 

மத வழிபாடுகளின் இதம் உணராமல் மதம் மீறித் திரி 
வோரை நோக்கி இது பாதி கூறியுள்ளது . 

எண்ணவும் உணரவும்முடியாத ஒரு பொருளைக் கண்டு திரே 
கண்டவர் போல் நாம ரூபங்களைக் கொண்டு வாதாடி வருவது 
பெரிய பேதைமையாம் .. ஈசன் ஒருவன் உளன் ; அவன் எங்கும் 
நிறைந்து எல்லாபாய் விரிந்து பரந்திருக்கிறான் ; அந்தப் பரந் 
தாபனை விரிந்த நோக்கோடு தெரிந்து அருந்தவர் நிலைகளை ஆய்ந்து 
பெருந்தகைமை சுரந்து பேணி ஒழுகுக . 


517. பாதவெறி மண்டி ப தத்துப் பிதற்ற 

இதபறி யால் இழிவர்- முதல்வன் 
ஒருவன் பலவே றுருவாகி யுள்ளான் 
மருவி மகிழ்க மணந்து . 

இ 
இறைவன் ஒருவனே ; அவன் பலவேறு நிலைகளில் நிலவி 
யுள்ளான் ; அவ்வுண்மையை உணராமல் மதவெறிமண்டி வீணே 
செருக்கிப் பிதற்றிப் பலர் இழிந்து உழலுகின்றனர் என்பதாம் . 

உலக ஆசைகளிலும், பாசங்களிலும் மக்கள் யாண்டும் உழ 
ன்று வருகின்றனர் . அவ்வரவில் ஒரோவழி தெய்வ சிந்தனை 
செய்து உய்தி பெறும்படி மதங்கள் அமைந்துள்ளன . 

இனிய இதங்களாய் வாய்ந்து வந்த அவை கால வேற்றுமை 
யால் துனிகள் மிகத் தோய்ந்து மாறுபாடுகள் ண்டி வேறு 
பாடுகள் விரிந்து நின்றன . தான் சார்ந்துள்ள மதத்தைப் புகழ்ந் 
துப் , பிறர் சேர்ந்துள்ளதை இகழ்ந்தும் ஒருவர்க்கு ஒருவர் பேச 
நேர்ந்தபையால் எங்குப் பூசல்கள் விரிந்தன . உள்ளப் பிணக் 
குகள் விரியவே குரோதமும் விரோதமும் வெள்ளபாய்ப் பரந்து 


1102 


தரும தீபிகை. 


விபரீதங்களை விளைத்தன . 

தெய்வ வழிபாடுகளில் வசவுகள் வளர்ந்தன ; வசைகள் 
கிளர்ந்தன . புன்பை பொறுமைகள் பொங்கி நன்மைகள் மங்கின . 
திருபாலைச் சைவர்கள் இகழ்வதும் , சிவனை வைணவர்கள் வைவ 
தும் வழக்கங்களாயின . இப்படிக் கொடுமையாகத் திட்டநேர்ந் 
தமையால் கொடிய வைணவர் எனவும் , வீரசைவர் எனவும் 
பேருபெற நேர்ந்தனர் . 

திருமாலை வழிபடுபவர் வைணவர் . 
சிவனைத் தொழுபவர் சைவர் . 

பல மதங்கள் இந் நாட்டில் இருந்தாலும் இந்த இருவகை 
யினரிடமே மதப் பிணக்குகள் மிதமீறி நிற்கின்றன . வெறுப் 
புணர்ச்சிகள் விசித்திர நிலைகளில் விளைந்துள்ளன 

உங்கள் திருமால் எங்கள் சிவனை பாடு ஆய்நின்று சுமந்து 
வருகிறார் என்று சைவர் சாற்றுவர் . எங்கள் பெருமாள் கால் 
கழுவிய நீரைத்தான் உங்கள் சிவன் தலையில் தாங்கிக் கங்கை 
வேணியனாய் நிற்கின்றான் என வைணவர் தூற்றுவர் . இப்படிப் 
பழித்தூறல்கள் பல . வாய் வார்த்தைகளோடு நில்லாமல் நூல் 
களிலும் ஏறின . 

தேனந்து சோலை அரங்கேசர் சேவடிமேல் விசயன் 
தானந்த நாளையில் சாத்திய மாலையும் தாள் விளக்கும் 
வானத் தருங்கங்கை நன்னீரும் சென்னியில் வைக்கப் பெற்ற 
ஆனந்தம் . தானல்லவோ முக்கனன் மன்றுள் ஆடுவதே . 

( பிள்ளைப் பெருமாள் ) 
மாலின் கால் நீரைத் தலையில் கொண்ட மகிழ்ச்சியினால் 
தில்லையில் சிவன் ஆனந்தக் கூத்தாடுகிறார் என்று இப்படிப் பாடி 
யிருக்கிறார் . மாறுபாடுகள் வேறுபாடுகளாய் விரிந்தன . 

ஆனார் இலையே அயனும் திருமாலும் 
கானர் அடிமுடிமுன் காண்பதற்கு --மேனாள் 
இரவுதிருவாரூரில் எந்தைபிரான் சென்ற 
பரவைதிருவாயிற் படி 

( காளமேகம் ) 
திருவாரூரில் பரவையார் வீட்டு வாசல்படியாய்த் திருமால் 
கிடந்திருந்தால் சிவன் அடியைக் கண்டிருக்கலாமே! என்று 


52 . 


மதம் . 


1103 


காட்டியுள்ளது . புராணக் கதைகள் மதவாதிகளுக்கு 
வினேத விளையாடல்களாய் 

மேவி நிற்கின்றன . 

பரிகாசங்க 
ளுக்கு இதிகாசங்களை அதிசாகசங்களாப் பயன்படுத்துகின்ற 


னர் . 


உண் மாசு கழுவுவது நீறு என்றே உபநிடதம் உரைப்பக் கேட்டும் 
மண்மாசு படப்பூசும் வடிவுடையார் . (பரஞ்சோதிமுனிவர் ) 
வாயில் மண் இட்டுக் கொண்டவன் தன்னை 
மதித்து நன்னுதலில் மண் இடாமல் . 

(சிவப்பிரகாசர் ) 


புண்ணியமான திருநீறு பூசாபல் பண்ணைப் பூசுகிறார் என 
வைணவரை இவை இகழ்ந்துள்ளன . வாயில் மண்ணைப் போட் 
டவனை நினைந்துகொண்டு நெற்றியில் மண்ணைப் போடுகிறார் 
என்றது நகைச் சுவையை நண்ணி வந்தது . 

இடுகாட்டுள் ஆடியை எண்ணிச் சுடுகாட்டுச் சாம்பலைப் 
பூசுகின்றார் எனச் சைவரை வைணவர் கேலி செய்கின்றனர் . 

பரிகாசங்களும் இழி மொழிகளும் பரவிப் பரவி இந்த இரு 
வகை மத வாதிகளையும் பெரிய வெறியர்களாக்கி விட்டன . 

சிவராமலிங்கம். 
ஒரு சைவர் ; நாளும் சிவ பூசை செய்து வருபவர் ; முதி 
யவர்; ஒரு நாள் ஒரு புதியவரைச் சந்தித்தார் ; அவரை நோக்கி 
உங்கள் பெயர் என்ன ? என்று கேட்டார் . அவர் சிவராமலிங் 
கம் என்று சொன்னார் . சொல்லவே " அப்படிப் போட்டு 
அமுக்கு ; அப்படிப் போட்டு அமுக்கு ; அமுக்கு ! அமுக்கு ! " 
என்று இப்படி இரு கைகளையும் நெருக்கிக் கொண்டு அப் பெரி 
யவர் குதித்தார் . அவருடைய கூப்பாடும் , குதிப்பும் வியப்பாய் 
இருந்தன . விவரம் என்ன ? என்று விசாரித்ததில் சிவம் , லிங்கம் 
என்னும் இரண்டுக்கும் இடையே ராமன் அகப்பட்டுக் கொண் 
டான் . நடுவே கிடந்து கையட்டும் என்ற மகிழ்ச்சியால் அவ் 
வாறு குதித்தார் என்று தெரிய வந்தது . மத வெறியை நினைந்து 
பரிதாபமும் வந்தது . 

சொல்லாத சொல் . 
ஒரு வைணவர் வீட்டுப் புறத்திண்ணையில் ஒரு 

நாள் 

ஒரு 
சாமியார் வந்து அமர்ந்தார் , அவர் அங்கு உட்காரும் பொழுது 


1104 


தரும தீபிகை. 


வழக்கப்படி சிவ சிவா என்று சொன்னார் . அச்சமையம் வீட் 
டுக்குளிருந்து வெளியே வந்த பருவமங்கை அச்சொல்லைக் கேட் 
டாள் ; கேட்டதும் உள்ளே விரைந்து போய்த் தன் தந்தையிடம் 
" அப்பா ! சொல்லாத சொல்லை ஒருவன் சொல்லிவிட்டான் " 
என்று உள்ளம் கனன்று சொன்னாள் . " அவன் என்ன சொன் 
னான் ? எனத் தன் ப களிடம் அவர் கேட்டார் . “ ஐயோ ! 
சொல்லாத சொல் அப்பா ! அது என்று அவள் சுளித்து நின்றாள் . 
தன் மகளைப் பார்த்துக் கெட்ட எண்ணத்துடன் ஏதோ தவறாகக் 
கேட்டிருக்கிறான் என்று ஐயங்காருக்குக் கோபம் மூண்டது ; 
வெளியே வந்து அந்தப் பரதேசியைப் பார்த்து " ஏ நீ என்ன 
சொன்னாய் ? என்று எரிந்து கேட்டார் . “ நான் யாதும் சொல் 
லவில்லையே ” என்று அவர் சொன்னார் . ஐயங்கார் தன் மகளைத் 
திரும்பிப் பார்த்தார் ; " உண்மையாகச் சொன்னான் அப்பா! " 
என்று அவள் மீண்டும் நேரே விரைந்து உரைத்தாள் . உரைக் 
கவே அவர் வெகுண்டு சாமியாரைக் கன்னத்தில் அடித்தார் . 
அவர் சிவ சிவா என்று திண்ணையை விட்டு எழுந்தார் . கேட் 
டாயா அப்பா ! இப்பவும் அதைச் சொல்லுகிறன் என் அப் 
பேதைப் பெண் சுட்டிக் காட்டினாள் . அப்பொழுதுதான் தந் 
தைக்கு உண்மை தெரிந்தது . உள்ளம் வருந்தி உள்ளே புகுந் 
தார் . சிவா என்பது சொல்லாத சொல் என அவர் குழுவில் 
வழங்கி வந்திருக்கும் உண்மை இங்கே விளங்கி நின்றது . 

மேலே குறித்த இரண்டு நிகழ்ச்சிகளால் மத வெறிகள் எவ் 
வாறு மருவியுள்ளன என்பதைச் செவ்வையாக அறிந்து கொள் 

இவ்வகையில் நிகழ்ந்தன இன்னும் பலவுள ; ஈண்டு 
விரிப்பின் பெருகும் ; ஒருவி விடுவோம் . உறுதி நலங்களைக் கருதி 
யுணர்ந்து உய்தி பெறாமல் வறிதே யுழல்வது பரிதாபமாகின்றது . 

இதம் அறியாமல் இழிவர் . 

சீவர்களுக்கு இதமாய் அமைந்துள்ள மதத்தின் உண்மை 
நிலையை உணர்ந்து கொள்ளாமல் புன்பையில் புலையாடி உழல 
லாகாது . உழலின் மிகவும் இழிவாம் எனக் கழிவிரக்கத்தோடு 
இது விழி தெரிய விளக்கியது . 


முதல்வன் ஒருவன் பலவேறு உருவாகி யுள்ளான் . 


52 . 


மதம் . 


1105 


ஒரே கடவுள் ; மனிதர்களுடைய அறிவு நிலைகளுக்குத் 
தகுந்தபடி பல வகை நிலைகளிலும் நிலவி அவன் அருள் புரிந்து 
வருகிறான் . தெருள் நிறைந்த அந்தப் பொருள் நிலையை உணர்ந் 
தவர் இருள் நீங்கி இன்பம் பெறுகின்றார் . உணராதவர் மருள 
ராய் மயங்கி மதப் பித்தேறிப் பிதற்றித் திரிகின்றனர் . 

ஒன் றது பேரூர் வழி ஆறு அதற்குள 
என்றது போல இருமுச் சமயமும் 
நன்றிது தீது இது என்றுரையாளர்கள் 
குன்று குரைத்தெழு நாயை ஒத்தார்களே . ( திருமந்திரம் ) 

ஒரு ஊருக்குப் பல வழிகள் இருத்தல் போல் பேரின்ப 
வீட்டுக்கும் நெறிகள் பல உள . நதிகள் எல்லாம் ஓடிக் கடலை 
அடைதல் போல் நெறிகள் எல்லாம் ஓடி முடிவில் கடவுளை 
அடைகின்றன . இந்த அடைவினை உணராமல் மதவாதங்கள் புரி 
வது நாய்கள் குலைப்பது போலாம் எனத் திருமூலர் இங்கே 
தெளிவுறுத்தி யுள்ளார் . உண்மை தெளிந்து உயர்கதி காணுக . 


518. மனிதர்க் கிதம்செய் மதமே சிறந்த 

புனித மதமாய்ப் பொலியும் - துனிபுரியின் 
எம்மதமே ஆனாலும் ஈனமே யாமிறைவன் 
சம்மதமே இல்லையது தான் . 


( 8 ) 


ஒத்த மனிதனுக்கு உள்ளம் இரங்கி உரிமையாய் உதவி 
புரிவதே புனிதமான உயர்ந்த மதமாம் ; இடர் புரியின் அது ஈன 
மதமாய் இழிந்து இறைவன் அருளை இழந்துபடும் என்பதாம் . 

இது , இனிய இதமே புனித மதம் என்கிறது . 

ஆன்ம சிந்தனையோடு மருவி வருகிற அத்த மனிதவாழ்வே 
யாண்டும் மேன்மை அடைகின்றது . அவ்வாறு மருவாதது 
உயிரற்ற போலி வாழ்வாய்ப் பொலிவிழந்து படுகின்றது . 

நெறிமுறைகளையுடைய உயர்தர வாழ்வுகளே மதம் , சமயம் 
எனப் புறம் பொலிந்து திகழ்கின்றன . வேதநெறி , ஆகமநெறி 
எனப் பலவகையாக வழங்கி வரும் வழி முறைகள் எல்லாம் 
ஏகமா ஒரு பொருளையே மருவி பு :கிழ மன்றாடி வருகின்றன . 

139 


1106 

தரும தீபிகை. 
பழக்கமான மதக் கிழமைகளையே மேலெழுந்தவாரியாய்ப் 
பலர் தொடர்ந்து வருகின்றனர் ; உள்ளே உறைந்துள்ள நலங் 
களை ஊன்றி உணர்ந்து ஆன்ற அமைதியோடு ஒழுகாமையால் 
மத வழிபாடுகள் இழிவாக எண்ணப்பட்டன . 

தங்கள் உள்ளத்தில் தருக்கி யுள்ள ப தங்களை முன்னோர் 
வகுத்து வைத்துள்ள நல்ல மதங்களின் போலேற்றிச் சிலர் பொல் 
லாத்தனங்கள் புரிந்ததனால் எல்லா பாதங்களையும் உலகம் இகழ்ந்து 
நோக்க நேர்ந்தது . ஒன்றிய குழுவால் உயர்வுகள் குன்றின . 

அத்துவைதம் , துவைதம் , விசிட்டாத்துவிதம் , மாத்துவம் , 
கணாதிபத்தியம் , கௌமாரம் , பௌத்தம் , சமணம் , என இன்ன 
வாறு பல பிரிவுகளாய் மதங்கள் இந்நாட்டில் பெருகியுள்ளன. 
என்மார்க்கம் நன்மார்க்கம் , உன்மார்க்கம் துன்மார்க்கம் , என 
முன் மார்க்கம் தெரியாமல் தன் மார்க்கமும் அறியாமல் 
பன்மார்க்கமாய் மதவாதிகள் போராடி யுழலுகின்றனர் . 
" ஒன்று என்று நின்றசில ; பலஎன்று நின்றசில ; 

உபயத்து நின்ற சிலபேய் ; 
அன்றென்று நின்றதனை ஆம்என்று சொல்லியுடன் 
அலகிட்டு விட்டசிலபேய் . 

( 1 ) 
இலது என்று நின்றசில ; உளது என்று நின்றசில ; 

இறைதன்னை நெஞ்சின் உணரும் 
வலதுஇன்றி மங்குமல உடல்தங்கு கின்றதவ 
வடிவங்கள் கொண்ட சிலபேய் . 

( 2) 
தண்டைப் பிடித்தசில; சிகையைத் தரித்தசில 

சடையைப் பரித்த சிலவே ; 
முண்டித்து விட்டசில ; முடியைப் பறித்தசில 
முசுளிற் பொறித்த சிலபேய் . 

( 3) 
அலைகெட்டி ராதுபல தலைகெட்ட நூல்பழகி 

அதுமுக்கிய மாக மிகவே 
கலைகற்ற பேய்களொடு சிலுகிட்டு உலாவுவன 

கரையற்ற பேய்கள் உளவே . " ( பரணி ) ( 4 ) 
ப : தவாதிகளைப் பேய்கள் என இது வருணித்துள்ளது . மீ.தங் 
களின் விதங்களையும் அவற்றைப் பற்றிக் கொண்டு உழலுபவர் 
களுடைய நிலைகளையும் இதனால் உணர்ந்து கொள்ளலாம் . 


52 . 


மதம் . 


1107 


சித்தத்தைச் சுத்தி செய்து அங்கே நித்தியானந்தமான 
சத்தியம் பொருளைத் தத்துவ ஞானிகள் கண்டு களிக்கின்றனர் ; 
மற்றவர் மாய மயக்கங்களில் மறுகி யலைகின்றனர் . 
செந்துகில் புனைவார் ; சீவரம் தரிப்பார் ; 

திரிதண்டோடு ஒருதண்டு பிடிப்பார் ; 
தந்தம் முத்திரைகள் பலபல தரிப்பார் ; 

தவம் எனத் தம்முடம்பு ஒறுப்பார் ; 
முந்துகாய் கிழங்கோடு இலை அயின்றிடுவார் ; 

மோனம் என்பார் ; கதறிடுவார் ; 
இந்த ஆகுலத்தால் ஈசன் மேவிடுமோ ? 

இவர் துயர் உறுவதேன் அந்தோ ! ( தத்துவசரிதை ) 
வெளி வேடங்களால் உண்மையான உயர் பயன்களை எவ 
ரும் அடையமுடியா . உள்ளம் தூய்மையாய்த் தகுதி யடைந்த 
போது தான் எல்லா நன்மைகளும் எய்த முடியும் என இது 
உய்தி கூறியுளது . 

நல்ல கருமங்களைச் செய்யின் அவை தரும் நிலையமாய் 
இருமையும் இன்பம் தருகின்றன . கடவுள் எல்லா உயிர்களி 
லும் நிறைந்திருக்கிறார் ; அந்தச் சீவகோடிகளிடம் அருள் புரிந்து 
ஆதரவு செய்துவரின் இறைவன் அருள் எளிதே விரைவில் வரு 


கிறது . 


மனிதர்க்கு இதம் செய் மதமே புனித மதம் . 

உண்மையான நல்ல மதத்தின் தன்மையை இது உணர்த்தி 
நின்றது . உயிர்களுக்கு இரங்கி உதவுவது உயர்ந்த புண்ணியம் 
ஆகின்றது ; ஆகவே புண்ணிய மூர்த்தியான பரமன் கிருபை 
அங்கே பெருகி வருகிறது . 

உயிரினங்களை ஈசன் உருவங்களாகக் கருதி அன்பு செய் 
வது உயர்ந்த பண்பாடாய்ச் சிறந்து திகழ்கின்றது . சீவர்களுக் 
குச்செய்கிற இதம் மேலான தேவபூசையாய் மேவிமிளிர்கிறது . 

படமாடக் கோயிற் பகவற்கு ஒன்று இயின் 
நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா ; 
நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று இயின் 
படமாடக் கோயில் பகவற்கு அது ஆமே . (திருமந்திரம் ) 


1108 


தரும தீபிகை. 


உயிர்களுக்கு இரங்கி உதவிபுரிவது பரமனுக்கு மிகவும் பிரிய 
பாகிறது என்பதை இதனால் அறியலாகும் . நடமாடுங் கோயில் 
என மனிதரைத் திருமூலர் சுட்டிக்காட்டி யிருக்கும் காட்சி 
சுவை சுரந்துள்ளது . 

பொன்னும் மணியும் குவித்து ஈசனை நேரே பூசை செய்வ 
தினும் ஒரு கவளம் அன்னம் கொடுத்து ஏழைகளை ஆதரிப்பது 
அவனுக்குப் பேரானந்தம் தருகிறது . 

அன்னம் ஒருவலை ; அரன் ஒரு பட்சி ; 
அன்ன வலையில் அரன் வந்து சிக்குவான் ; 
அன்னம் எங்குண்டு அரனும் அங்கு உண்டு ; 
அன்னம் எங்கில்லை அரனும் அங்கு இல்லையே . 

என்னும் இது இங்கே நன்கு சிந்திக்கத் தக்கது . 
ஒன்று என்றுஇரு தெய்வம் உண்டு என்றிரு; உயர்செல்வம் எல்லாம் 
அன்றென்றிரு ; பசித்தோர் முகம்பார் ! நல்அறமும் நட்பும் 
நன்றென்றிரு நடுநீங்காமலே நமக்கு இட்டபடி 
என்றென்று இருமனமே ! உனக்கே உபதேசமிதே . " 

ஒரே தெய்வம் உண்டு ; அது என்றும் நித்தியமானது ; செல் 
வமுதலிய மற்றவை யெல்லாம் நிலையில்லாதன ; பசித்து வந்தவர் 
க்கு அன்னமிட்டு நல்ல தருப சீலனாய் யாண்டும் அமைதியுடன் 
ஒழுகி வருக எனத் தம் மானத்தை நோக்கிப் பட்டினத்தார் இவ் 
வாறு இதமாக உபதேசித்திருக்கிறார் . 

இந்த ஞான போதனை நாளும் நினைவில் இருக்கத்தக்கது . 

சீவர்களுக்கு இதம் புரிந்து வருவது எதுவோ அதுவே 
இனியமதபாம் ; அந்தப்புண்ணிய நீர்மையைப் போற்றி ஒழுகுக. 


519. உண்டென்று சொல்லி உரைபிதற்றித் தீவினையே 

கொண்டு புரியும் கொடியரினும் - கண்டதெய்வம் 
இல்லையென்பார் நல்லரே இல்லுடையாள் தீமையினும் 
நல்லதன்றோ வேசை நடை . 

இ 
கடவுள் உண்டு என்று வாயினால் சொல்லிக்கொண்டு கண் 
டபடி தீமைகளைச் செய்து வருகிற கொடியரிலும் கடவுள் 


52 . 


மதம . 


1109 . 


இல்லை என்று சொல்பவர் மிகவும் நல்லவரே யாவர் ; ஒருவனை 
மணந்துகொண்டு விபசாரியாத்திரிவதினும் வேசைநடை. நல்லது 
என்க . 

பனித வாழ்வு புனிதம் அடையத் தெய்வ வழிபாடு இனிது 
அமைந்துள்ளது . அவ் வழிபாடுகளுள் நாளடைவில் பிழைபாடு 
கள்பெருகி நிற்கின்றன . உள்ளம் தூய்மை யில்லாமலே உலக 
ஆடம்பரங்களை அவாவிக் கலக வேடங்களைப் பூண்டு பல வழி 
களிலும் பதவாதிகள் வஞ்சிக்க நேர்ந்துள்ளனர் . 

கடவுளின் பெயராலும் , மதங்களின் பெயராலும் செய்து 
வருகிற வஞ்சனைகள் பல . தெய்வ நம்பிக்கை இந் நாட்டில் 
பொது மக்களிடம் நன்கு வேர் ஊன்றி யிருத்தலால் அதனைப் . 
பயன்படுத்திக்கொண்டு மத வேடர்கள் பாய வேலைகளை இதமா 
கச் செய்து வருகின்றனர் . 

இராவணன் சந்நியாசியாய் வந்து சீதையை வஞ்சித்தான் . 
சாதுக்களையும் துறவிகளையும், சனகன் பெரிதும் பாதித்துப் பேணி 
வந்தான் ஆதலால் அப் . பன்னன் பகளை அன்ன வகையில் அவ் 
வஞ்சகன் வஞ்சிக்க நேர்ந்தான் . 

சொல்லாலும் வே - த்தாலும் நல்லவர்களைப் போல் வெளியே 
நடிக்கின்றனர் ; பொல்லாத செயல்களை உள்ளம் துணிந்து செய் 
கின்றனர் . தூயவர்களைப் போல் நடித்து மாய வேலைகளைச் 
செய்வது மிகவும் தீய செயல்களாம் . 

படிப்பது இராமாயணம் ; இடிப்பது பெருமாள் கோவில் . 

என்பது இந் நாட்டில் வழங்கி வரும் . பழபொழி . படிப் 
பாளிகள் நடிப்பாளிகளாய் நவைபுரிந்து வருவதை இது சுவை 
யாக உணர்த்தி நிற்கிறது . 

தங்கள் கள்ள வேலைகளுக்கு நல்ல வேடங்களை இதமாகப் 
பயன்படுத்திக் கொள்ளுகின்றனர் . சிவா , கோவிந்தா , எனத் 
தெய்வ நாமங்களைச் சாயம்போல் சொல்லிக்கொள்வதும் சமய 
வாதிகளின் சாதுரியங்களா யுள்ளன . 

ஒரு உதைகால் பசுவை ஒருவர் வஞ்சமாக விற்கத் துணிந் 
தார் . அவர் வைணவர் ; பெரிய திருமண் குறியை நெற்றியில் 
நிறைய இட்டிருந்தார் . கள்ளப் பசுவை நல்ல விலைக்குத் தள்ள 


1110 


தரும தீபிகை. 


விரும்பி அயலூருக் கொண்டு போனார் . இடை வழியில் ஒரு 
காளைமாட்டுடன் ஒருவர் எதிர்ப்பட்டார் . அவர் சைவர் , தம் 
கையில் கொண்டு வந்தது சண்டிமாடு , அதனை எப்படியும் 
விற்றுவிட வேண்டும் என்று அவர் விழைந்து வந்தார் . எதிர்ப் 
பட்ட இருவரும் எத்தர் ஆதலால் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்க 
முண்டு விரகோடு பேரம் பேச நேர்ந்தனர் . 
சைவர் : இந்தப் பசுவை எங்கே கொண்டு போகிறீர்கள் ? விலைக் 
குக் கொடுப்பதா ? என்ன விலை ? பால் எவ்வளவு இருக்கும் ? 
வைணவர் : இது லட்சுமி ; வீட்டில் இருந்தாலே போதும் . 
சைவர் : அதுசரி; பால் எவ்வளவு கறக்கும் ? 
வைணவர் : காலையில் ஒரு குடம் கோவிந்தா! மத்தியானம் ஒரு 
குடம் கோவிந்தா! மாலையில் ஒரு குடம் கோவிந்தா! 

இதைக் கேட்டதும் சைவருக்கு ஆசை அதிகமாயிற்று.எப் 
படியாவது இதைத் தட்டிக்கொண்டு போய்விட வேண்டும் 
என்று ஆவல் மூண்டது . திருமால் அடிக்கே பெருமால் கொண் 
டவர் ; வீண் வார்த்தை பேசாமல் மொழிக்கு மொழி தெய்வ 
நாமத்தைச் சொல்லுகிறார் என மதிப்பு மிகுந்தது ; கையில் பணம் 
இல்லாமையால் தன் காளையைக் கொடுத்துப் பசுவை வாங்கிக் 
கொள்ளத் துணிந்தார் . உள்ளத்துணிவை உரையில் குறிப்பித் 
தார் . மாடு எப்படி ? என்று அவர் விசாரித்தர் . பாலைக் 

பாலைக் குறி 
த்து இவர் கேட்டது போலவே வேலையைப் பற்றி அவர் கேட் 
டார் . இவர் சொன்னார் : வண்டியிலே பூட்டினாலும், சிவ சிவா ; 
கமலையிலே மாட்டினாலும், சிவ சிவா ; உழவிலே கட்டினாலும் சிவ 

என இவரும் அவர் மாதிரியே சாதுரியமாய்ப் பதில் 
கூறினார் . இருவரும் பண்டமாற்றுச் செய்து கொண்டனர் . 
சண்டிமாட்டைக் கொடுத்து நல்ல பால்ப் பசுவைக் கொண் 
டோம் என்று சைவர் உவந்துபோனார் . ஊர்போய்ச் சேர்ந்த 
தும் ஆவலோடு பால் கறக்க நேர்ந்தார் ; அது ஓங்கி உதைத்தது ; 
கலசம் உடைந்தது ; காலையில் ஒரு குடம் கோவிந்தா! என்றதற்கு 
அப்பொழுதுதான் பொருள் தெரிந்தது . 

பொல்லாபாத பாவைக் கொடுத்து நல்ல காளைமாட்டை வாங் 
கிக்கொண்டேம் என்று உள்ளம்உவந்துபோன அவர் காளையை 


சிவா ! 


52 . 


மதம் . 


1111 


வண்டியில் பூட்டினார் . அது கீழே படுத்துக் கொண்டது . சிவா 
என்ற சொல்லின் பொருளைத் தெரிந்துகொண்டு வருந்தி நின்றார் . 

தெய்வ நாமங்களைக் கைதவமாகக் கூறிக் காரிய சாதனை 
களைச் செய்து வருகின்றனர் . உள்ளக் கரவுகள் உலகம் எங்க 
ணும் பரவி யுள்ளன. அவற்றின் விளைவுகளை உணராமல் விழி 
கண் குருடராய் விளிந்து படுகின்றனர் . 

கடவுள் உண்டென்று நம்பி மத வழிபாடுகளைச் செய்து 
வருபவன் ஆத்திகன் என நின்றான் . அவ்வாறு நம்பாதவனை 
நாத்திகன் என்பர் . உண்டு இல்லை என உண்மை உலாவியுள்ளது . 

தெய்வத்தின் பெயரைச் சொல்லிச் சமய சின்னங்களை 
அணிந்து கொண்டு மனச் சாட்சிக்கு விரோதமாய்த் தவறான 
வழிகளில் இழிபவர் மிகவும் பதிதராய்ப் பழி பாவங்களை அடை 
கின்றனர் . 

தெய்வம் இல்லை என்பார் நல்லரே . 

ஆத்திகரினும் நாத்திகர் நல்லர் என்றது அவரது நேர்மை 
நீர்மைகளை நினைந்து . கடவுள் பெயரால் வஞ்சனை புரிவது தீமை 
ஆதலால் அவ்வாறு செய்யாது நிற்பது நன்மை ஆயது . 

சத்தியமும் தரும் நீதியும் தெய்வ நீர்மைகள் ; அந்தப் புனித 
நிலைகளில் ஒழுகி வருபவரே தெய்வ வுரிமைகளை எய்தி மகிழு 
கின்றனர் . அல்லாதவர் அயலே விலகிப் போகின்றனர் . 

இல் உடையாள் தீமையினும் வேசை நடை நல்லது . 

தெய்வத்தின் உரிமையாளர் போல் நடித்து வெய்ய வினை 
களைச் செய்து வருபவர்க்கு இடித்து அறிவுறுத்த இது வந்தது . 

ஒருவனுக்கு மனைவி என்று சொல்லிக் கொண்டு விபசாரி 
யாய்த் திரிவதினும் வேசிகள் நல்லவர் என்றது இருவருடைய 
வாசிகளையும் உணர்ந்து கொள்ள . பதிக்குச் சதி செய்வது பாத 
கம் ஆதலால் அந்த விதிக்கு விலகி நிற்பது மேதகவாயது . 

தன் உள்ளத்தில் தகுதியில்லாதவன் மத வேடங்களை மேற் 
கொண்டு வஞ்சித்து ஒழுகுவது கடவுளுக்கு மிகுந்த அருவருப் 
பைத் தருகின்றது . தேவகோபமான அந்தப் பாபச் செயல் 
களைச் செய்யலாகாது என்க , 


1112 


தரும தீ பிகை. 


சடையினைப் பரித்தும் தலையினைப் பறித்தும் 

சீவரம் தாதுநற் கலிங்கம் 
உடைஎனப் புனைந்தும் உடைகளைத் தவிர்ந்தும் 

ஊண் உறக்கங்களைத் துறந்தும் 
படியுநற் சருகும் வாயுவும் அயின்றும் 

பாரொடு கல்லிடைத் துயின்றும் 
இடையதற் றுழலும் இவை அருட் சொரூபன் 
மெய்யருள் பெறாதவர்க்கு இயல்பே . 

( போதரத்நாகரம் ) 
உண்மையான அன்பினாலன்றி வெறும் மத வேடங்களால் 
இறைவனருளைப் பெறமுடியாது ; நெஞ்சைத் தூய்மை செய்து 
நேர்மையுடன் ஒழுகின் எல்லா நன்மைகளும் எளிதே எதிர்வரும் . 

மதப் பற்றால் சிலர் மதிகெட்டு உழலுகின்றனர் . தெய்வ 
நிந்தனை செய்து வையம் வைய நேர்கின்றனர் . அரியும் சிவனும் 
ஒண்ணு ; அறியாதவன் வாயிலே மண்ணு என்னும் பழமொழி 
மத வெறியர்களுடைய பழி மொழிகளை நோக்கி வந்தது . 

அரியைப் புகழ்வார் அரனை இகழ்வார் 
அரியரன் ஒன்றென் றறியார் -- அரியரனே 
எல்லா வுயிர்களிலும் எங்கும் நிறைந்துள்ளான் 
நல்லார் அறிவர் நயந்து . 

இது நன்கு கருதியுணர வுரியது . நல்லார் அறிவர் என்றது 
அறியாதவரது பொல்லா நிலைமையைப் புலப்படுத்தி நின்றது . 

இறைவன் ஒருவனே ; அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் ; 
அவன் இல்லாத இடமில்லை; அகண்ட பரிபூரணன் என்னும் 
பேரே அவனது நிலைமை தலைமைகளை நேரே உணர்த்தியுள்ளது . 
எல்லா வுயிர்களிலும் தெய்வக் காட்சி செய்து உய்வைத் தேடிக் 
கொள்ளாமல் ஊனமாயுழல்வது ஞானசூனியமானஈனமேயாம் . 

தான் செய்யும் இதமே மனிதனுக்குத் திவ்விய கதியை 
அருளுகிறது . உயிர்களுக்கு உதவி புரிவது உயிர்க்குயிரான பரம 
னுக்கு உவகை தருகிறது . மதத்தையும் தெய்வத்தையும் வாயால் 
பேசிக் கொண்டு கையால் வெய்யன செய்பவர் வெய்யவரே 
ஆவர் . பொய்யை உணர்ந்து தெய்வநிலை எய்துக , 


52. மதம் . 


1113 


520. உற்ற பரமன் உடைபை : களாய்ப் போந்துள்ள 

மற்ற உயிர்களை மாண்புறுத்தி- முற்றிய பேர் 
அன்போ டிதஞ்செய்க அன்னதே அப்பரமன் 
இன்ப மதமாம் இவண் . 


( 10 ) 


ள் 


உயிர்கள் கடவுளுடைய உடைமைகள் ; அவற்றிற்கு அன் 
பாய் இதம் செய்வதே அவனுக்கு இன்பமான இனிய மதமாம் . 

உடையான் என்பது கடவுளுக்கு ஒரு பெயர் . அகில 
அண்டகோடிகளும் சகல சீவகோடிகளும் அவனுடைய உடை 
மைகளா யுள்ளபையால் அவன் உடையான் என நின்றான் . 

" உடையானே ! நின் தனையுள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் 
உடையார் உடையாய் ! 11 

(திருவாசகம் ) 
மாணிக்கவாசகர் இறைவனை நோக்கி இவ்வாறு உருகி 
உரையாடி யிருக்கிறார் . கடவுளுக்கும் மனிதனுக்கும் 

உள்ள 

உ 
உறவுரிமைகள் அதிசய மறைவுகளாய் மருவி யிருக்கின்றன . 

உற்ற என்றது அநாதி நித்தியமாய்ப் பொருந்தி யுள்ள அந் 
தக் கிழமையின் பழமையை உய்த்துணர வந்தது ! 

பரஞ்சோதியான இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த பொறி 
* களே யாண்டும் உயிரினங்களாய்ப் பரந்து விரிந்துள்ளன ; இந்த 
உண்மையை உணர்ந்து உறுதி நலங்களை ஓர்ந்து கருதிய நெறியில் 
ஒழுகி வரின் விழுமிய நன்மைகள் விளைந்து வரும் . 

காண முடியாத கடவுளை நேரே காண வேண்டுமாயின் 
கண்எதிரே திரிகின்ற சீவர்களிடம் கருணை புரிந்து உதவிசெய்க ; 
அந்தப் புண்ணிய விளைவு எண்ணிய மகிமைகளை எதிரே காட்டி 
இன்ப நலங்களை ஊட்டி இருமையும் பெருமையருளும் . 

மதங்களின் விதங்களை வீணேபேசிப்பிதற்றிமதங்கொண்டு 
திரியாதே ; உயிர்களுக்கு இதங்களைச் செய் ; அதுவே உயர்ந்த 
தெய்வ வழிபாடாய் உய்தி நலங்களை உதவிவரும் என மதங்க 
முனிவர் ஒருமுறை ஓர் மதவாதியை நோக்கி உரைத்தருளினார். 

சமய சின்னங்களைத் தரித்துக் கொண்டு தெய்வபத்தியுடை 
யவர் போல் சிலர் நடித்து வருகின்றனர் ; அவருடைய செயல் 

140 


1114 


தரும தீபிகை. 


( 1 ) 


இயல்கள் யாவும் கொடுமையும் வஞ்சமும் நெடிது நிறைந்திருக் 
கின்றன . பொது மக்களுக்கு மத போதனைகளைச் செய்ய நேர் 
ந்த தலைவர்கள் வேடதாரிகளாய் ஆடம்பர நிலைகளில் பீடங்கள் 
கொண்டு பெருகி நின்றமையால் பிழைகள் பல பெருகின . 
சென்னிஓர் பனங்காய் போல முண்டித்துச் 

சீடர் பற்பலர்கள் பின்செல்லச் 
சன்னியாசங் கொண்டு அழல்மழுக் குறிக்கொள் 

தண்டொடு கமண்டலம் தாங்கி 
மன்னி ஆதரிப்போர் மனைதொறும் புகுந்து 

வயிறு சாணுந் தனிவளர்த்தற்கு 
உன்னிஊர் தொறும்போய் மடந்தொறும் குடிகொண்டு 

ஒண் துகில் காவிதோய்த் துடுத்தே . 
உற்றுப் நிடதத்து உட்பொருள் தன்னை 

உணர்வுறாது ஒருவருக்கு ஒருவர் 
கற்றறி வோதி அத்துவீதம் தாம் 

கழறுவார் போன்று கண்தெரியா 
மற்றொரு குருடர் குருடருக்கு உரைக்கும் 

வழி எனச் சொல் துறை மயங்கித் 
தெற்றுரை செய்து தியக்கமுற்று ஏதும் 

தெளிவுறா தவர்கள் இத்திரளால் . 
டாய வெம் . பசியைத் தீர்ப்பதற்கு ஏதும் 

மதித்திடாமல் திரி தண்டு 
மேயவெண் பட்ட நாமமும் காவி 

இட்ட பூந்துகிலு மேலிலங்கச் 
சீயர் என்பவராய் இல்லறத் தோர்க்கும் 

சென்னிதாழ்த் திறைஞ்சி அத்திருமால் 
கோயிலின் அமுதம் புசிப்பதற் கன்றோ 
கொண்டனர் இனையர் இக்கோலம் . 

( 3 
மூங்கில் நெட்டிலைபோல் கோபி சந்தனமும் 

முத்திரைப் பொறிகளும் சாத்தி 
ஆங்கத னிடை அங்காரமும் தீட்டி 

அங்குலிக்கு ஓரொர்செம்பு அடுக்கி 


52. மதம். 


11 


(4 


நீங்குமின் என்று பிறர்செல விலக்கி 

நெட்டடி குந்திவைத்து அனேகம் 
ஈங்கிவர் புரிந்தும் தத்துவர்தாம் என்று 
எத்துவார் உலகினை எங்கும் . 

( மெய்ஞ்ஞான விளக்கம் ) 
பிற்காலத்தில் மத குருக்களாய் வந்துள்ளவர்களுடைய 
நிலைகளை இவை வரைந்து காட்டியுள்ளன . காட்சிகளைக் கருதிக் 
காண வேண்டும் . வெளிப் பகட்டுகள் விபரீதங்க ளாயின . 

ஆன்ம அனுபவிகளாய் உண்மை நெறிகளை உணர்த்தவுரிய 
ஆசிரியர்கள் பான்மை திரியவே மதங்களும் மேன்மை குலைந்து 
போயின . போலிக் குருக்களை நம்பினவர் கேலிக் கூத்தராய் 
இழிந்தனர் . குருட்டுநம்பிக்கைகள் மருட்டுவம்புகளாய்மலிந்தன . 

" குருட்டினை நீக்கும் குருவினைக் கொள்ளார் 
குருட்டினை நீக்காக் குருவினைக் கொள்வர் ; 
குருடும் குருடும் குருட்டு ஆட்டம் ஆடிக் 
குருடும் குருடும் குழிவிழு மாறே . 

( 1 ) 
குருடர்க்குக் கோல்காட்டிச் செல்லும் குருடர் 
முரணும் படுகுழி வீழ்வர்கள் முன்பின் 
குருடரும் வீழ்வர்கள் முன்பின் அறவே 
குருடரும்: வீழ்வார் குருடரோ டாகியே . " 

(2) 

(திருமந்திரம் ) 
உள்ளே ஞான சீலங்கள் இல்லாமல் புறத்தே வெறும் பத 
வடங்களைப் பூண்டிருப்பவரிடம் உறுதி நலங்களை உணர விரும் 
வது குருடனிடம் குருடன் வழி கேட்பது போல் இழிவே 
நம் எனத் திருமூலர் இவ்வாறு தெளிவுறுத்தியுள்ளார் . 

தெளிவான ஞானக்கண் இல்லாமையால் குருடர் என நேர் 
" ர் . விழியுடையவரே வழி தெரியவல்லார் ; ஞானத் தெளி 
டயவரே கதி நெறி காண உரியார் என்க . 
சித்த சுத்தியுடைய தத்துவ ஞானிகளே உத்தம நிலையில் 
வர் ; அல்லாதவர் பித்தராய் இழிவர் ; அவரைப் பின்பற்று 
பிழையாம் என இது விழி தெரிய விளக்கியது . 


1116 


தரும தீபிகை . 


" Let them alone : they be blind leaders of the blind , and 
if the blind lead the blind , both shall fall into the ditch . 

( Bible ) 
" வேடதாரிகளை விட்டுவிடுங்கள் ; அவர் குருட்டு வழியினர் ; 
குருடனுக்குக் குருடன் வழி காட்டினால் இருவரும் குழியுள் 
வீழ்ந்து அழிவார் என ஏசுநாதர் இவ்வாறு கூறி யிருக்கிறார் . 

குருடும் குருடும் குருட்டு ஆட்டம் ஆடிக் குழிவீழும் எனத் 
திருமூலர் கூறியபடியே ஒரு மூலமாய் இது மருவி வந்துள்ளது . 
உறுதி யுண்மைகள் உய்த்துணரத் தக்கன . 

அன்போடு இதம் செய்க அன்னதே இன்பமதம் . 

உயிர்கள்பால் அன்புடையனாய் யாண்டும் இரங்கி யாவருக் 
கும் உதவி செய்க ; அதுவே பரமனுக்குப் பிரியமான புனித 
மதமாம் . தெய்வப் பிரீதி உய்வைத் தருகிறது . 

இதம் செய்வது எவ்வழியும் திவ்விய இன்பமாய் விளைந்து 
வருதலால் அதனையே மகான்கள் உவந்து பேணி வருகின்றனர் . 

புத்தர் ஒரு முறை ஒரு பௌத்த மடத்தை அடைந்தார் ; 
அங்கே இருந்த துறவிகள் எல்லாரும் உவந்து எழுந்து அவ 
டைய அடியில் விழுந்து வணங்கி நின்றார் . அவர் உள்ளே 
சென்று பார்த்தார் ; அங்கே ஒரு துறவி தொழு நோயால் வருக் 
திக் கிடந்தார் . - அவரைக் கண்டதும் உள்ளம் உருகி அருகே 
போய் அமர்ந்து தம் கைகளால் தடவி எடுத்து நீராட்டி உபசரி 
த்து நல்ல படுக்கையில் படுக்க வைத்தார் . குட்ட நோயாளனைத் 
தொட்டு எடுத்துப் புத்தர் பெருமான் ஆதரித் தருளியதைக் கண் 
டதும் எல்லாரும் வியந்து மகிழ்ந்தார் . அதன்பின் அத்துறவிகளை 
நோக்கி அக் கருணை வள்ளல் இதமாகக் கூறிய இனிய அருள் 
மொழி அயலே வருகிறது . 
“ Whosoever serves the sick and suffering serves me . (Buddha) 

" ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் யார் ஊழியம் செய் 
கிறார்களோ அவரே எனக்கு உண்மையாகப் பணி செய்தவரா 
வார் என இங்ஙனம் சொல்லியருளினார் . அன்று பாலி பொழி 
யில் சொன்ன இந்த அமுத வாக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்து மேல் நாட்டார் உவந்து போற்றி வருகின்றனர் , எ 

எவ் 


52 . 


மதம் . 


1117 


வுயிர்க்கும் இதம் செய்வதே திவ்விய மதமாம் என்பதைப் புத்த 
பகவான் யாண்டும் எல்லார்க்கும் போதித்திருக்கிறார் . 

அன்பு கனிந்த இனிய உபகாரங்களே பின்பு தருமம் புண் 
ணியங்கள் எனத் தழைத்து வருகின்றன . தருமாத்துமா புண்ணி 
யாத்துமா என்னும் பதம் எண்ணரிய மகிமைகளை யுடையது . 

மன்னுயிர்க்கு அன்பு செய்வது தன்னுயிர்க்குப் பேரின்ப 
மாய்ப் பெருகி வருகிறது . இவ்வுண்மையை உணர்ந்த மகான் 
கள் எவ்வழியும் நன்மைகளைச் செய்து உய்தி பெறுகின்றனர் . 

மதச் சின்னங்களைத் தரித்துக்கொண்டு நெடுநேரம் தெய்வ 
பூசனைகளைச் செய்கின்றனர் ; பசித்து வந்தவர்க்கு யாதும் உத 
வாமல் இகழ்ந்து விடுகின்றனர் . பசியில்லாத கடவுளுக்குப் 
பாலன்னங்களை ஊட்ட விழைவதும் அந்தக் கடவுளே . பசியுடை 
யனாய் மனித வடிவில் வந்தபோது யாதும் காட்டாமல் ஓட்டுவ 
தும் உலக விசித்திரங்களா யுள்ளன . 

தெய்வத்தின் பேரால் சிலர்வாய் மதம் பேசி 
ஐயோ உயிர்கட் கவம்புரிதல் - வெய்ய 
பழிச்செயலே ஆகும் ; பரிந்தருளின் அஃதே 
பழிச்சல் அவனைப் பணிந்து . 

சீவர்களுக்கு இரங்கி உதவுவதே சிறந்த தேவ பூசையாம் ; 
அதனை மறந்து மதங்கொண்டு திரிவது மறமாம் என்க . 

இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
பதம் மறுபை, நோக்கமாய் பருவியது . 
கதி நலங்கள் கருதியது 
தெய்வ வழிபாடுகள் சேர்ந்தது . 
பத்தி ஞானங்கள் படிந்தது . 
உறுதி நிலைகள் ஓர்ந்தது . 
உண்மை தெரிய உற்றது . 
மதப் பிணக்குகள் / திகேடுகளாம் . 
உயிர்கட்கு இதம் செய்வதே உயர்ந்த மதம் . 
வெளி வேடங்கள் இளி கூடங்கள் . 
அன்பு புரிவதே இன்ப மதமாம் . 

52 - வது மதம் முற்றிற்று . 


ஐம்பத்து மூன்றாம் அதிகாரம் . 


நாகரிகம் . 


அஃதாவது திருந்திய பண்போடு பொருந்தி வாழும் பெருந் 
தகைமை . யாவரிடமும் தண்ணளி புரிந்து கண்ணியம் கனிந்து 
புண்ணியம் பொருந்தி வருகிற கண்ணோட்டம் தேவகிற 

எருபையைச் 
செய்து வருதலால் மதத்தின் பின் இது இங்கு வைக்கப்பட்டது . 
521. நாகரிகம் என்னும் நயச்சொல் அருள் நலத்தின் 

பாகமாய் நின்றது பண்டின்று- மோகமிகு 
காரியங்கட் கெல்லாம் கருத்தாய் எடுத்ததனை 
வாரி இறைக்கின்றார் வந்து . 

( 1 ) 
இ ள் 
நாகரிகம் என்னும் இனிய மொழி முன்னம் அருள் நீர்மை 
யை உணர்த்திப் பொருள் பொதிந்திருந்தது ; இந் நாளில் அதனை 
மருள் நிலையில் புகுத்தி உலகர் மருண்டு திரிகின்றனர் என்பதாம் .. 

இது , நாகரிகத்தின் நிலைமையை உணர்த்துகின்றது . 

உலகில் மொழிகள் பல உள்ளன . மக்களுடைய வாழ்க்கை 
கள் மொழிகளால் இயங்கி வருதலால் அவை சீவிய நிலைகளாய் 
விளங்கி நிற்கின்றன . தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு என் 
பது பழமொழி . பேசும் பாஷைகளின் பிரிவுகளும் விரிவுகளும் 
இதனால் அறியலாகும் . மக்கள் பல இடங்களிலும் பிரிந்து வாழ் 
ந்து வருதலால் அங்கங்கே அவர் பேசி வருவன 

அந் நாட்டு 
மொழிகளாய் ஈட்டம் எய்தி நின்றன . தம்மைப் பேசி வருகிற 
மக்களுடைய சீர்மை நீர்மைகளை அத் தேச மொழிகளில் கூர் 
மையாகக் கண்டு கொள்ளலாம் . 

இந் நாட்டு மக்களுடைய பழமையான பண்பாடுகளை நம் 
தமிழ் மொழி நன்கு காட்டி யுள்ளது . 

பண்டை. 

மக்கள் பால் 
கண்ட உண்மைகளைக் கருதி உணருந்தோறும் உள்ளம் உருகி 
வருகிறது . உயர்ந்த குறிக்கோள்கள் ஒளி வீசி நிற்கின்றன . 

திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்தி யிருந்து 
அருந்தவர்களாய் வாழ்ந்து வந்த பெருந்தகையாளர் பலரை இந் 


53 , நாகரிகம். 

1119 
நாடு முன்னாள் இனிதுபெற்றிருந்தது . இந் தாள் இன்னா நிலையில் 
இடருற்றுளது . நம்முன்னோர் நீர்மைகள் எந்நாளும் பொன்னே 
போல் போற்ற வுரியன . 

பழங்கால நிலைமையை உளம் கூர்ந்து தெளிதற்கு இங்கே 
ஒரு சொல்லை நாம் சோதனை செய்து பார்க்கவேண்டும் . 

நாகரிகம் என்னும் வார்த்தையை யாவரும் அறிவர் ; அதனை 
ஒரு மோகன மந்திரமாக மொழிந்து வருகின்றனர் . வெளிப் 
பகட்டான உல்லாச நிலைகளில் இக் காலத்தவர் உபயோகித்து 
வருகிற இச் சொல் முற்காலத்தில் உயர்ந்த பொருளில் ஒளி 
செய்து நின்றது . 

நாகரிகம் என்னும் நயச்சொல் அருள்நலத்தின் 
பாகமாய் நின்றது பண்டு . 

தயை , இரக்கர் , கண்ணோட்டம் ஆகிய கருணைப் பண்பு 
களையே நாகரிகம் என்னும் சொல் முன்னம். உணர்த்தி வந்துள் 
ளது .. கண்னோடி இரங்கி இதம் புரிகிறவன் எவனோ அவனே 
நாகரிகன் என நின்றான் . இக்காலத்தில் பேசப்படும் நாகரிகர்க் 
கும் . இதற்கும் எவ்வளவு வேற்றுமை ! 

சதுரர் காமுகர் நாகரிகர் ஆகும் . ( பிங்கலந்தை ) 

இடைக்காலத்தில் நாகரிகர் இவ்வாறு பேர் பெறலாயினர் . 
ஆதியில் இது அருள் நீர்மையே பொருளா யிருந்தது . 

பெயக்கண்டும் நஞ்சுண்டு அபைவர் நயத்தக்க 
நாகரிகம் வேண்டு பவர் 

(குறள் , 580 ) 
பழகின உரிமையாளர் எதிரே இருந்துகொண்டு நஞ்சைக் 
கொடுத்தாலும் அதனையும் மறுக்க மாட்டாமல் உண்பர் என 
நண்பு பேணும் பண்புடையாரை இது விளக்கியுள்ளது . கண் 
ணோட்டம் , தாட்சணியம் என்னும் பொருளில் நாகரிகம் இங்கே 
வந்துள்ளமையைக் கண் ஊன்றி உணர்ந்து கொள்கிறோம் . 
உயர்ந்த நாகரிகம் உடையார் இப்படி இருப்பர் என நாயனார் 
ஈண்டு வரைந்து காட்டியிருக்கும் காட்சி கருதி உணரத்தக்கது . 

புதல்வன் ஈன்ற பூங்கண் மடந்தை 
முலைவாய் உறுக்கும் கைபோல் காந்தட் 
குலைவாய் தோயும் கொழுமடல் வாழை 


1120 


தரும தீபிகை. 


அம்படம் பட்ட அருவித் தீர் 
செம்முக மந்தி ஆரும் 5TL ! 
முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் 
நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் 
அஞ்சில் ஓதிஎன் தோழி தோள்து.பில் 
நெஞ்சின் இன்புறாய் ஆயினும் அது நீ 
என்கணோடி அளிமதி 
நின்கண் அல்லது பிறிதியாதும் இலளே . ( நற்றிணை , 355 ) 

இது ஒரு தோழி தலைவனை நோக்கிக் கூறியது . " காந்தள் 
மலர் தழுவிய கொழுவிய வாழைப் பூவிலிருந்து வருகிற நீரை 
மந்திக் குருளை பருகுவது , தன்கையால் முலையைப் பிடித்துப் 
பிள்ளைக்குத் தாய் பாலூட்டுவது போலுள்ளது ; அத்தகைய நில 
வளமுடைய நாட்டின் தலைவ ! இத் தலைவியை மணந்து வாழ் ; 
உனக்கு அது மனமில்லையேனும் என் பொருட்டாவது செய் ; 
களவில் உனக்கு உளவு கூறி உதவிய என்பால் கண்ணோடி அரு 
ளுக என்று அவள் உரையாடி யுள்ளாள் . இதில் வரைந்து 
காட்டியிருப்பது உவகைக் காட்சியாய் ஒளி சுரந்துள்ளது . 

நட்டோர் கொடுப்பின் நாகரிகர் நஞ்சும் உண்பர் என்று சுட் 
டிக் காட்டி யிருக்கும் இதில் நாகரிகத்தின் பொருள் நன்கு 
காண வந்தது . தயை சுரந்த உயர்ந்த பெருந் தகைமையை உண் 
ர்த்தி வருதலால் இதனை யுடையவர் சிறந்த மேன்மையாளராய்த் 
திகழ்ந்துள்ளனர் . “ நங்கை தோழி நனி நாகரிகி ” என ஒரு மங் 
கையை இங்ஙனம் குறித்திருக்கிறார் . 

பெருங்கண் கோட்டி விரும்புவனள் நோக்கி 
நாணொடு நிற்கும் நனி நாகரிகம் . ( பெருங்கதை ) 

நாகரிகம் என்னும் இனிய சொல் உயர்ந்தநீர்மையில் முன்பு 
உலாவி வந்துள்ளமையை இவற்றால் உணர்ந்து கொள்ளலாம் . 

கருணை கனிந்த கண்ணோட்ட முடையவரே நாகரிகர் என்ற 
தனால் அஃது இல்லா தவர் அநாகரிகர் என்பது பெறப்பட்டது . 

ஆக்கரிய மூக்கு உங்கை அரியுண்டாள் என்றாரை 
நாக்கரியும் தயமுகனார் நாகரிகர் அல்லாரே 
மூக்கரிந்து நும் குலத்தை முதலரிந்தீர் இனியுமக்குப் 
போக்கரிது இவ் அழகை எல்லாம் புல்லிடையே உகுத்தீரே . 

( இராமாயணம் , சூர்ப்ப ; 125 ) 


53 . 


1121 


மூக்கு அறுபட்ட சூர்ப்பநகை இராம லட்சுமணரை நோக்கி 
இவ்வாறு கூறி யிருக்கிறாள் . என் மூக்கை அறுத்து விட்டார் 
என்று யாரேனும் போய்ச் சொன்னால் என் அண்ணன் அவரு 
டைய நாக்கை அறுத்து விடுவானே ! அவ்வளவு கொடிய கோபி ; 
அவன் கோபத்திற்கு ஆளான நீங்கள் குலத்தோடு இனி அழி 
ந்தே போவீர்கள் ; எவ்வழியும் தப்பமுடியாது ; என்னை நீங்கள் 
சேர்த்துக் கொண்டால் தப்பிப் பிழைக்கலாம் " என இப்படி 
அச்சுறுத்தி ஆசையோடு பேசியுள்ளாள் . இராவணன் மிகவும் 
பொல்லாதவன் ; தயை தாட்சண்யம் யாதும் இல்லாதவன் எ 

என் 
பாள் தயமுகனார் நாகரிகர் அல்லர் என்றாள் . 

நாகரிகம் என்னும் பதம் கருணைப் பண்புடையது என்பது 
இதுவரை கூறியவற்றால் இனிது தெளிவாயது . 

பண்டு தூய அருள் நிலையில் தோய்ந்து இருந்த அது இன்று 
மாய மருள் நிலையில் மண்டி யுள்ளது . உள்ளம் கனிந்து உயர் 
நிலையில் திருந்தாமல் எள்ளல் படித்து இழி நிலையில் வெளி மினுக் 
கானவையெல்லாம் நாகரிகம் என நேர்ந்தன . இந்த மோக மருள் 
நீங்கி ஏக அருள் ஓங்க வேண்டும் . 


. 


522. அருள்காட்டி நின்ற அருஞ்சொல் திரிந்து 

மருள் காட்டி நின்ற மரபால் --இருள்காட்டி 
நின்றார் எவரும் நெடுந் தீமை யேநிமிர்ந்து 
சென்றார் துயர்மேற் செல . 


ள் 


அருள் நிலையைக் குறித்து நின்ற நாகரிகம் என்னும் அரிய 
சொல் மருள் நிலையில் மாறி வந்தமையால் மனிதர் இருள் நிலை 
யில் இழிந்து திரிந்து நெடிய தீமைகளில் நிமிர்ந்து கொடிய துய 
ரங்களில் உழலுகின்றனர் என்பதாம் . 

கால வேற்றுமையால் யாவும் பாறு படுகின்றன . அவ் 
வகையானமாறுபாடுகளால் பலபுரட்சிகள் நேர்ந்துவிடுகின்றன . 

நல்ல பண் பாடுகளில் வழங்கி வந்த வார்த்தைகள் பொல் 
லாத புண்பாடுகளில் திரிந்து வரநேர்ந்தது மிகுந்த காலப் புரட்சி 
பாய் விரிந்து நிற்கிறது . 

141 


1122 


தரும தீபிகை. 


நண்புநலம் கனிந்து இரங்கி இதம்புரியும் இனிய நீர்மையே 
நாகரிகம் எனத் தனி மகிமை பெற்றிருந்தது . இக் காலத்தில் 
இச் சொல் அத்தகைய உயர்ந்த காட்சியை உணர்த்தாமல் அய 
லே மயலாய் இழிந்துள்ளது . 

மருள் காட்டி நின்ற மரபால் 
இருள் காட்டி நின்றார் . 

பண்டு அருள் காட்டி நின்ற சொல் இன்று மருள் காட்டி 
யுள்ளமையால் மக்கள் வாழ்வுகள் இருள் காட்டி யுள்ளன என 
இது பொருள் காட்டியுள்ளது. 

அன்புரிமை யுடன் எவ்வுயிர்க்கும் இரங்கியருளும் செவ்விய 
நீரரே நாகரிகர் என முன்னம் நின்றார் . இன்று நாகரிகர் என்றால் 
யாரைக் கருது கின்றனர் ? தலை மயிரை நன்றாக வெட்டித் திருத் 
திச் சட்டை தரித்து ஓர் தொப்பி மாட்டிக் காலுறை பூட்டிக் 
கையில் சுருட்டும் வாயில் புகையுமாய் வெளிவருவோரே நாகரிகர் 
என மோகம் அடைந் துள்ளனர் . 

முன்பு உயிர்மேல் ஊன்றியிருந்த நாகரிகம் பின்பு மயிர்மேல் 
மாறவே போலி வேடங்களே நாகரிகம் என்று பெரு மோகம் 
கொண்டு வெளியே யாவரும் ஏகமாய்த் திரிய நேர்ந்தனர் . 
தன்வாயில் ஒருசுருட்டு தலைமயிரில் 

பலசுருட்டு தருக்கு நோக்கம் 
என்வாயில் உள்ளதையும் எனதகத்தில் 

இருப்பதையும் எதிரே நோக்கிப் 
பொன்வாயில் சொரியும் எனப் புகல்கின்ற 

மொழியினராய்ப் பொங்கி வாழ்வார் 
முன்வாயில் திறந்துள்ளே முழுவதையும் 

காட்டுகின்ற முதல்வர் தாமே . 
தங்களுடைய செயல் இயல்கள் யாவும் உயர்ந்த நாகரிகங் 
கள் என்று நினைந்து கொண்டு நெஞ்சம் திமிர்ந்து நெடிது திரிந்து 
கடிது களித்து வருவாரது நிலைகளை இது சிறிது விளக்கியுள்ளது . 
நாடு அடைந்துள்ள கேட்டு நிலைகளைப் பாட்டில் ஓரளவு காட்டி 
னாலும் காட்சிகளைக் கண்ணூன்றி ஓர்ந்துகொள்ள வேண்டும் . 
நாகரிகம் எனக் கருதி மயங்கி இக்காலத்தில் நம்மக்கள் செய்து 
வருகிற அநாகரிகங்கள் அதிசய வினோதங்களா யுள்ளன. 


53 . 


நாகரிகம் . 


1123 


சிறந்த பண்பாடுடன் செறிந்திருந்த இந்நாட்டு நாகரிகத்தை 
மறந்து விட்டு அயல் நாட்டு மினுக்கில் மயல் நாட்டி நின்றமை 
யால் நல்ல தன்மைகள் சிதைந்து போயின ; பொல்லாத புன்மை 
கள் புகுந்துகொண்டன . சிறுமைகள் பெருமைகளாய்ப் பெருகி 


நின்றன . 


இழிந்த பழக்கங்களை உயர்ந்த வாழ்க்கைத் தரங்களாக நினை 
ந்து கொண்டு பலர் மகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றனர் . மருண்ட 
காட்சிகள் இருண்ட மாட்சிகளாய் எதிர்ப்படுகின்றன . சிறந்த 
நாகரிகர் என்று தங்களை எண்ணிக்கொள்பவர் நாகரிகம் என்னும் 
இந்த அருமைத் தமிழ்ப் பதத்தின் உரிமைப் பொருளைச் சிறிது 
ஊன்றி உணர வேண்டும் . அருளுடைய பெரியார்க்கு உரியதை 
மருளுடைய வெறியார் விழைவது பெரிதும் இழிவாகின்றது . 

மோக மயக்கில் முழுகியுளார் தம்மையுயர் 
நாகரிகர் என்றல் நகை . 

கண்ணோடி அருள் புரியும் புண்ணிய நீர்மையே நாகரிகம் ; 
அந்த அருமைப் பண்புடையவரே நாகரிகர் என்னும் பெருமை 
க்கு உரியராவர் . உள்ளம் திருந்து ; ஒத்த மக்களுக்கு உதவிசெய் ; 
எல்லா மகிமைகளும் உன் எதிர் வந்து நிற்கும் . 


( 3 ) 


523. கண்ணோ டிருந்தாலும் கண்ணோட்டம் இல்லானேல் 

மண்ணோடு கல்மரமே மானுமவன் - கண்ணோடி 
அன்பு புரிவான் அமரர் தொழுதேத்த 
இன்பம் உறுவான் இவண் . 

இ 

உள் 
கண்ணுடையராயிருந்தாலும் கண்ணோட்டம் இல்லை எனின் 
அவர் மண் கல் மரம் என இழிந்து படுவர்; 

இழிந்து படுவர் ; கண்ணோடி யாவர் 
பாலும் அன்பு புரிபவர் தேவரும் தொழுது ஏத்த ஈண்டு இன்பம் 
அடைவர் எனபதாம் . 

குண நலங்களால் மனிதன் உயர் நிலைகளை அடைந்து கொ 
ள்ளுகிறான் . பண்பு பரிபக்குவம் என்பன மேலோர்களுடைய 
நீர்மைகளாய் மேவி யுள்ளன . உள்ளம் கனிந்து உருகின் அந்த 
மனிதனிடம் பேரின்ப வெள்ளம் பெருகி வருகின்றது . 


1124 


தரும தீ பிகை. 


கண்ணோட்டம் என்னும் சொல் க 

என்னும் சொல் கருணைப்பண்பு உடையது 
ஆதலால் அது புண்ணிய நீர்மையாய்ப் பொலிந்து திகழ்கின்றது 
பிற உயிர்கள் துயருறுவதைக் கண்டால் உடனே உளம் உருகி 
உதவி புரிய நேர்வதே கண்ணோட்டமாம் . கண் ஓடி இரங்குவது 
கண்ணோட்டம் என வந்தது . 

இந்தப் புண்ணிய நீர்மையுடையதே உண்மையான கண் 
ஆம் ; இத் தன்மை இல்லையானால் அது புன்மையான ஒரு புண் 
என்று இகழ்ந்து தள்ளப்படும் . 

கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் ; அஃதின்றேல் 
புண்என்று உணரப் படும் . 

( குறள் , 575 ) 
காணும் கண்ணுக்கு ஒரு பூண் அணிந்து கருணைக் காட்சி 
யைத் தேவர் இவ்வண்ணம் காட்டி யிருக்கிறார் . காது கழுத்து 
கை கால் விரல் முதலிய அவயவங்களில் அணிகலங்களை அழகுக் 
காக அணிந்து திரியும் மானிடர்க்கு இங்கே ஒரு புண்ணிய அணி 
கலனைக் கண் எதிரே காட்டி எண்ணியுணரச் செய்துள்ள திறம் 
இன்ப மிகச் செய்கிறது . 

எவனுடைய கண் இரங்கி யருளுகின்றதோ அவனே நல்ல 
கண் ணுடையவன் ; அல்லாதகண் பொல்லாத குருடே என்னாமல் 
புண்என்று சொன்னது அதன் மேல் உள்ள வெறுப்பையும் 
அருவருப்பையும் வெளிப்படுத்தியது . 

கருணை புரியாத கண் கொடுமையாய்ப் பழி பாவங்களை 
விளைத்துத் தன்னை யுடையானுக்கு இருமையும் துன்பம் தருகின் 
றது ; கருணை புரியும் கண் இனிமையாய்ப் புகழ் புண்ணியங்க 
ளைச் செய்து என்றும் இன்பம் அருளுகின்றது . 

கருதிக் கண்ட பின்பே உள்ளம் உருகி உதவும் ஆதலால் 
ண்ணோட்டமும் கருணையும் வித்தும்விளைவும் போல் ஒத்துள்ளது . 
பண்ணுக்கு வாம்பரித்தேர் ஆதபனும் 

பணிந்துபசு பதியை நோக்கி 
மண்ணுக்குத் தவம்புரியும் தனஞ்சயற்குக் 

கோடையினும் மதியம் போன்றான் 
எண்ணுக்கு வரும்புவனம் யாவினுக்கும் 

கண்ணாவான் இவனே அன்றோ 


53. நாகரிகம். 


1125 


கண்ணுக்குப் புனைமணிப்பூண் கண்ணோட்டம் 
என்பதெல்லாம் கருணை அன்றோ. 

( பாரதம் , அருச்சுனன் தவநிலை 43 ) 
அருச்சுனன் சிவபெருமானை நோக்கி வெயிலிடை நின்று 
அரிய தவம் புரிந்தான் . வேனில் காலத்திலும் வெயில் வெப்ப 
மின்றிச் சீதள மதிபோல் ஆதவன் குளிர்ந்திருந்தான் ; உலகுக் 
கெல்லாம் அவன் கண்ணாயுள்ள உண்மையை அன்றுபுரிந்த கண் 
ணோட்டத்தினால் நன்று காட்டியருளினான் என்னும் இது இங்கே 
நின்று கண்டு நெடிது மகிழவுரியது . 

கண்ணோட்டம் என்பது எவ்வழியும் இரங்கி இதம் புரியும் 
இனிய நீர்மை என்பது தெளிவாய் நின்றது . ஆன்ற சான்றோர் 
இயல்பாய் இது தோனறி யுள்ளது . 

உடலுறுப்புக்களில் கண் மிகவும் சிறந்தது . உயிர் வாழ்வு 
அதன் வழியே உலாவி ஒளி வீசி வருகிறது . அத்தகைய கண் 
ணும் தயை இல்லையானால் இழிபுண்ணாய் இகழப்படுகிறது . ஆக 
வே கண்ணோட்டத்தின் மேன்மையும் அதனை யுடையவரது மகி 
மையும் உணரலாகும் . 

கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் ; காமுற்ற 
பெண்ணுக்கு அணிகலம் நாணுடைமை - நண்ணும் 
மறுபைக்கு அணிகலம் கல்வி இம் மூன்றும் 
குறியுடையார் கண்ணே யுள . 

( திரிகடுகம் , 52 ) 
நல்லாதனார் என்னும் சங்கப் புலவர் இங்ஙனம் கூறியுள்ளார் . 

உயர்கதியடையவுரிய அரிய பெரியார்கள் பால் அருமையாக 
மருவி யிருத்தற்குரிய தயையை எல்லாரிடமும் எளிதே காண 
இயலாது . நல்லார் சிலரிடமே அது உரிமையாயுளது . 

மக்கள் எல்லாரும் தந்நலமே கருதித் தம் சுகமே எங்கும் 
நாடி வருதலால் பிறர்க்கு இரங்கி யருளுவதில் பின்னமடைந் 
துள்ளனர் . இந்தப் புல்லிய தடையைக் கடந்து மேலேறிய 
போது தான் அவர் மேலான பெரியோராகின்றனர் . 

தாட்சணியம் தனநாசம் என்பது பழமொழி . 

பொருள் முதலியவற்றைப் பொருட்படுத்தாமல் துணிந்து 
அருள் புரியும் தியாகிகளே அரிய கண்ணோட்டம் பேணும் 
பெரிய நாகரிகராய்ப் பெருகி நிற்கின்றனர் . 


1126 


தரும தீ பிகை. 


பஹ 


தன்னலம் துறந்து பிறர் நலத்தைப் பேண வேண்டுமாயின் 
அந்த உள்ளம் எவ்வளவு உன்னத நிலையை அடைந்திருக்க 
வேண்டும் ? 

ஜந ஹிதாய பஹு ஜந ஸுகாய ஜீவிதம் பவேத் 
" உலக மக்களுடைய நலத்துக்காகவும் , சுகத்துக்காகவும் 
உங்கள் உயிர் வாழ்க்கை யிருக்கட்டும் ” எனத் தன்னுடைய சீட 
ர்களை நோக்கிப் புத்தர் பெருமான் முடிவில் இப்படிப் போதித் 
திருக்கிறார் . இந்த உத்தமருடைய யுள்ளக் கருணை எத்தகைய 
நிலையது ? கண்ணோடியருளும் நாகரிகம் இந்தப் புண்ணியமூர்த்தி 
யிடம் புகலடைந்துள்ளது . 

சீவதயை தேவ இதயமாய்த் தேசு புரிகிறது . தண்ணளி 
இல்லாதவர் புண்ணிய ஒளி குன்றிப் புலையுறுகின்றனர் . 

கண்ணோட்டம் இல்லானேல் மண் கல் மரம் . 

ஆறறிவுடைய உயர்ந்த மனிதப் பிறவியில் பிறந்திருந்தாலும் 
சீவதயை இல்லையாயின் அவன் மண்ணே கல்லே மரமே என 
எண்ணி இகழப் படுவான் என்றதனால் அவனது இளி நிலை 
வெளியே தெளிவாய் நின்றது . 

மண்ணோ டியைந்த மரத்தனையர் கண்ணோடு 
இயைந்து கண் னேடா தவர் . 

( குறள் , 576 ) 
என்றது பொய்யாமொழி . கண்ணோட்ட மாகிய இனிய 
தன்மை இல்லாமையால் மனிதன் இன்னா நிலையனாயினான் ; 
ஆகவே இழிவும் பழியும் எவ்வழியும் ஏறின . 

ஒன்று நாம் பென்கோ ? ஒன்தை என் பென்கோ ? 
இன் றசை தான் என்கோ? யாதென்கோ - மென்தொடையாழ் 
பண்ணாட்டும் இன்சொற் பணைத்தோளாய் ! சேர்ந்தவர்பால் 
கண்ணோட்டம் இல்லாத கண் . 

( பாரதம் ) 
அடுத்தவர் பால் இரங்கியருளாத கண்ணை எலும்பு நரம்பு 
தசை என இவ்வாறு பெருந்தேவனார் இகழ்ந்து கூறியுள்ளார் . 
கண்ணோட்டம் இல்லாத மனிதரை நேரே இகழாமல் கண்ணை 
இகழ்ந்தது கண்ணோட்டத்தாலாம் என்னை ? உயிருள்ளவர் ஆக 
லால் உள்ளம் வருந்துவர் என்று இரங்கி வசைகளைக் கண்மேல் 
ஏற்றிக் கண்ணோடிப் போனார் என்க . 


53 . 


நாகரிகம் . 


1127 


தெற்ற 


தெற்றப் பகைவர் இடர்ப்பாடு கண்டக்கால் 
மற்றுங்கண் ணோடுவர் மேன்மக்கள் 
நவைக்கப் படுந்தன்மைத் தாயினும் சான்றோர் 
அவைப்படின் சாவாது பாம்பு . 

( பழமொழி ) 
பகைவரிடமும் கண்ணோடியருளுவர் மேன்மக்கள் என 
முன்றுறையரையனார் இங்ஙளம் மொழிந்திருக்கிறார் . எதிரி இ 
ருற்ற போது இரங்கியருள்வது அரிய தகைமை ஆதலால் அது 
பெரிய கண்னோட்டம் ஆயது . 

கண் வனப்புக் கண்ணோட்டம் கால்வனப்புச் செல்லாமை 
எண் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் - பண் வனப்புக் 
கேட்டார்கன் றென்றல் கிளர்வேந்தன் தன்மை 
வாட்டானன் றென்றல் வனப்பு . 

( சிறுபஞ்சமூலம் ) 
காரியாசான் என்னும் சங்கப் புலவர் இங்கனம் கூறியிருக் 
கிறார் , உறுதி நலங்கள் கருதி யுணரவுரியன . 

ஐந்து அழகுகளைச் சொல்ல வந்தவர் முன்னதாகக் கண் 
வனப்புக் கண்ணோட்டம் என்றார் . இந்த அழகை இழந்து விடா 
மல் விழைந்து பேணி விழுமிய நிலையில் வாழ வேண்டும் . 


524. நெறிமுறையே நின்றொழுகி நெஞ்சம் உயரின் 

அறிவுலகம் எல்லாம் அவனைப் பொறிபுலன்கள் , 
வென்ற பரனெனவே மேலாகக் கொண்டாடி 
ஒன்ற வணங்கும் உவந்து . 


( 4) 


ள் 


உள்ளம் கருணைப் பண்பில் உயர்ந்து நெறிமுறையே ஒரு 
வன் ஒழுகி வருவானாயின் அறிவுலகம் யாவும் அவனை இறைவன் 
எனவே உவந்து கொண்டாடிப் புகழ்ந்து போற்றும் என்பதாம் . 

மேன்மையில் உயர்ந்து செல்வதே மனித வாழ்வின் உயர் 
ந்த குறிக்கோளாயுள்ளது. எல்லையில்லாத பேரின்ப நிலையமான 
பரம்பொருளிடமிருந்தே வந்திருத்தலால் மேல் நோக்கம் சீவர்க 
ளுக்கு இயல்பாய் அமைந்திருக்கிறது . வழுவிய அந்த ஆதிமூல 
நிலையை மீளவும் அடைய வேண்டுமானால் 

யாதொரு வழுவு 
மின்றி விழுமிய சீலமாய் ஒழுகிவர வேண்டும் . 


11.28 


தரும தீபிகை. 


நெறி முறை என்னும் உரைகள் உயர் பொருளுடையன . 

நியமங்களை விளக்கி வந்துள்ளன . பொறிபுலன்களை நெறியே 
செலுத்தித் தரும நீதிகளில் ஒழுகிவரின் அவ்வரவு ஆன்ம ஒளி 
யாய் ஆனந்தம் அருளுகிறது . 

நல்ல வழியில் செல்பவர் நல்லவராய் எல்லா இன்பநலங் 
களையும் எளிதே எய்தி மகிழ்கின்றார் . தீய வழியில் நடப்பவர் 
தீயராய் இழிந்து யாண்டும் நோயுழந்து படுகின்றார் . 

நெஞ்சம் உயரின் என்றது மனிதனுடைய உயர் நிலைகளின் 
உரிமை தெரிய வந்தது . உயர்ந்தவன் என ஒருவன் ஒளிபெற்று 
வருவது அவன் உள்ளத்தினாலேயாம் . புனித எண்ணங்களும் 
இனிய பண்பாடுகளும் எவனுடைய உள்ளத்தில் குடிகொண் 
டிருக்கின்றனவோ அந்த மனிதன் தெய்வீக நிலையில் சிறந்து 
திகழ்கிறான் . நல்ல உள்ளமுடையவனிடம் எல்லா வல்லமைக 
ளும் எளிதே வந்து சேர்கின்றன . 

பரிவும் பண்பும் அரிய நிலையின ஆதலால் அந்நீர்மையாளரை 
அறிவுலகம் மேன்மையாகப் போற்றி வருகிறது . அறிவினும் 
அன்பு பெருமகிமையுடையது . தெளிந்த அறிவாளியினும் கனிந்த 
அன்பாளன் உயர்ந்து திகழ்கிறான் . அன்பு என்பையும் பிறர்க்கு 
ஈயவல்லது ஆதலால் அது தூய பேரின்ப நிலையமாய்த் துலங்கி 
நிற்கிறது . துயர்களை நீக்கி உயிர்களை உயர்கதியில் உய்த்து 
வருதலால் அன்பு ஆன்ம அமுதமாய் இன்பம் சுரந்துள்ளது . 

எளிய பிராணிகளிடம் அளி சுரந்து உதவுவது தபை : 2- } } 
வாய் உற்றவர்களிடம் உள்ளம் இரங்கி யருளுவது கண்ணோட் 
டம் ; இந்த நீர்மைகளுக்கும் அன்புக்கும் உள்ள உறவுரிமையைக் 
கூர்மையாக ஓர்ந்து கொள்ள வேண்டும் . 

உள்ளம் உருகிய பொழுது உயிர் உயர்ந்து ஒளி பெறுகின் 

இரங்கி யருளும் அளவு சீவ ஒளி மிகுந்து மனிதன் தேவ 
னாய் மிளிர்கின்றான் . 

Benevolence is absolute and real . So much benevolence as 
a man hath , so much life hath he . 

( Emerson ) 
உயிரின் உண்மையான உறுதிநிலை . அதனை 
மருவியுள்ள அளவு மனிதன் உயிர்உள்ளவனாய் ஒளிபெறுகிறான் 


சவதயை 


53 . 


நாகரிகம் . 


1129 


என்னும் இது இங்கே உணரவுரியது . அருள் உள்ள அளவே 
ஆருயிர் உள்ளது ; அவ் வுண்மைப் பொருளை ஓர்ந்து கொள்ளுக .. 

இரக்கம் எவ்வழியும் நன்மை புரிகிறது ; ஆகவே அதனை 
யுடையவர் யாண்டும் திவ்விய நிலைமையை எய்தி நிலவுகிறார் . 

பண்பு படிந்து அன்பு கனிந்து யாவர்மாட்டும் நண்புபுரிந்து 
எவ்வுயிர்க்கும் இதமாய் விழுகிவருவதே இனிய நாகரிகமாம் ; 
அந்தப் புனித வாழ்வைப் போற்றி ஒழுகுக . 


525. நீர்மை சுரந்து நிலைதெரிந்து நேர்ந்தவரைக் 

கூர்மையாய் ஓர்ந்து குறிப்பறிந்து - சீர்மையுடன் 
பேணி ஒழுகும் பெருந்தகையே நாகரிகம் 
காணியாக் கொண்டான் கனிந்து . 


( 5) 


வ 


ள் 


நல்ல பண்புகள் நிறைந்து எல்லாருடைய நிலைகளையும் 
எதிர் அறிந்து யாண்டும் இனிய நீர்மையராய் உதவி எவ்வழியும் 
உரிமை கெழுமி ஒழுகுவோரே விழுமிய நாகரிகர் என்பதாம் . 

உண்மையான நாகரிகம் இன்னது என உன்னி உணர்ந்து 
கொள்வது மிகவும் நன்மையாம் . நல்லதை இகழ்ந்து 

தள்ளி 
விட்டு அல்லதை உவந்து கொள்வது பொல்லாத போக்காம் . 
அப் போக்கு புனிதமான வாழ்க்கையைப் புலைப்படுத்தி விடும் 
ஆதலால் அதில் தலைப்படலாகாது . 

மனிதனுக்கு மனிதன் மரியாதை புரிந்து இனிய நீர்மை 
யோடு புனிதமாய் வாழ்வதே உயர்ந்த நாகரிகம் ; இந்த நிலைக்கு 
மாறுபட்டன வெல்லாம் இழிந்த அநாகரீகங்களே யாம் . 

குண நலங்கள் நிறைந்து பிறருடைய நிலைமைகளை நுணுகி 
யுணர்ந்து எவ்வகையும் செவ்வையாய் நயமும் விநயமும் மருவி 
ஒழுகின் அந்த மனித வாழ்வு புனிதம் மிகவுடையது : திருந்திய 
பண்பாடுகள் அமைந்த அளவு அது பெருந்தன்மையாய் உயர் 
ந்து விளங்குகிறது . 

பேணி ஒழுகும் பெருந்தகையே நாகரிகம் 
காணியாக் கொண்டான் . 

149 


1130 


தரும தீபிகை. 


என்றது நாகரிக வாழ்வின் நீர்மையை ஓர்ந்து கொள்ள 
வந்தது . தாழ்ந்தாரை உயர்த்திச் சூழ்ந்தாரை ஆதரித்து யாண்டும் 
உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்ந்து வருகின்றவனே உண்மை 
யான சிறந்த நாகரிகன் ஆகின்றான் . ஒத்த மனிதர்கள் உள்ளம் 
உவந்து கொள்ள எத்திறத்தும் இனிய நீரனாய்ச் 
யுடன் ஒழுகி வருவது உத்தம நாகரிகமாம் ; அத்தகைய சன 
சமுதாயம் உள்ள நாடு உயர் நலமுடையதாய் ஒளிபெற்று விளங் 
கும் . இனிய தன்மைகள் வளர அரிய நன்மைகள் வருகின்றன . 

இற்றைக்கு ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் 
செங்கண்மா என்னும் ஊரில் ஒரு குறு நில மன்னன் இருந்தான் . 
அவனுடைய உறவினர் உயர்ந்த நாகரிகமுடையராய்த் திருந்தி 
யிருந்தனர் என்று பெருங்கௌசிகனார் என்னும் சங்கப் புலவர் 
உவந்து பாடியுள்ளார் . 

நல்லோர் குழீஇய நாநவில் அவையத்து 
வல்லார் ஆயினும் புறமறைத்துச் சென்றோரைச் 
சொல்லிக் காட்டிச் சோர்வின்றி விளக்கி 
நல்லிதின் இயக்கும் அவன் சுற்றத்து ஒழுக்கம் . 

( மலைபடுகடாம் ) 
அந்தச் சிற்றரசனிடமிருந்த கல்விமான்களின் பெருந்தகை 
மையை இது காட்டியுள்ளது . பரிசில்கருதிவந்த புலவர்கள் தாம் 
கற்றவற்றைத் தெளிவாகச் சொல்ல மாட்டாமல் தியங்கி நின்றா 
லும் அவற்றைத் திருத்தமாகச் சுட்டிக் காட்டிச் சிறந்த உதவி 
புரிந்து உவந்து பேணுவர் என்னும் இது அவரது உள்ளப் பண் 
பையும் உயரிய நாகரிகத்தையும் உணர்த்தி நிற்கிறது . 

ஆறு உட்பகை செற்று அருங்கலை ஓர்ந்து 
பாரில் கீர்த்தி படைத்தோர் வைகுதல் 
நல்லவை ; அடக்கம் வாய்மை நடுநிலை 
சொல்லு நன்மை யுடையோர் தொகைஇ 
வல்லார் மொழியினும் வல்லுநர் ஆக்கிக் 
கேட்போர் உறையவை நிறை அவையாகும் . " 

( இலக்கண விளக்கம் ) 
இதில் குறித்துள்ள மக்களுடைய பண் பாடுகளைக் கண்டு 
மகிழ்கின்றோம்.பெரியநீர்மைகள் பேரின்பங்களை அருளுகின்றன . 


53 . 


நாகரிகம் , 


1131 


பொறாமையும் வஞ்சமும் குரோதமும் நிறைந்த கூட்டங் 
களையே பார்த்துப் பார்த்துப் பரிந்து வருந்திய கண்களுக்கு இது 
பெரிய களிப்பை ஊட்டி யருளுகின்றது . 

அன்பும் தபையும் மனித சமுதாயத்தை இன்ப நிலையமாக் 
குகிறது . கண்ணோடி அருளுகின்ற நாகரிக வாழ்வு பண்டு இந் 
நாட்டில் தலை சிறந்திருந்தது . இன்று பரிதாப நிலையில் புலை 
மண்டியுள்ளது . 

மேனி மினுக்காய்ச் செய்து வருகிற வெளிப்பகட்டுகளையே 
நாகரிகங்கள் என்று கருதிக் குருட்டுத் தனமாய்க் களித்துச் 
செருக்கி மருண்டு மயங்கி மக்கள் திரிந்து வருகின்றனர் . 

உருட்டும் புரட்டும் உளமலிந் தோங்கச் 
சுருட்டுவாய் நின்று துலங்க- மருட்டு 
தொழிலும் மொழியும் தொடர்ந்து வளரப் 
பழியுந்தி நிற்பர் பரிந்து . 

என்றபடியே திரிந்து வருதலால் நாட்டு மக்கள் வாழ்வு 
கேட்டு நிலையை நோக்கிப் பரிதாபமாய்ப் பாழ்பட்டுள்ளது . 

அயல் நாட்டு மினுக்கில் செயல் காட்ட நேர்ந்தமையால் 
யாவும் போலிகளாய் நீண்டு யாண்டும் மயல் நீட்டி நின்றன . 
<< Modern civilization has tended to make our lives artificial . 

நவீன நாகரிகம் நமது வாழ்க்கைகளை வெளிப் பகட்டாச் 
செய்திருக்கின்றன " என்று மேல் நாட்டாரைக் குறித்து ஸ்மித் 
என்னும் ஆங்கில ஆசிரியர் இங்ஙனம் கூறியிருக்கிறார் . 

தேக சுத்தம் , வெள்ளை உடை , மயிர் ஒழுங்கு முதலியன 
அவசியம் தேவையாயினும் அவ்வளவோடு பிலுக்காய் நின்று 
விடுவது நாகரிகம் ஆகாது ; உள்ளப் பண்புடன் யாண்டும் இதம் 
புரிந்து வருவதே உயர்ந்த நாகரிகமாம் . 

கண்ணோட்டம் புரிந்துவரும் அளவு அந்த மனித வாழ்க்கை 
கண்ணியம் கனிந்து புண்ணியமுடையதாய்ப் பொலிந்துவருகிறது . 

கண்னோட்டம் என்னும் கழிபெருங் காரிகை 
உண்மையான் உண்டிவ் வுலகு . 

(குறள் , 571 ) 
உலகிற்குக் கண்ணோட்டம் உயிராதாரமா யுள்ளமையை 


1132 


தருமதீபி 


பிகை . 


இதனால் உணர்ந்து கொள்ளுகிறோம் . காரிகை -- அழகு . கண் 
ணோட்டம் மனிதனுக்குப் பேரழகு என்றதனால் அதன் பெருமை 
யும் அருமையும் அறியலாகும் . 

தன்னை யுடையவனை யாவரும் விழைந்து நோக்கி உவந்து 
புகழும்படி செய்யும் ஆதலால் கண்ணோட்டம் கழிபெருங்காரிகை 
என விழிதெரிய விளக்கினார் . இந்த உயிரழகை யுற்றவன் உயர் 
நாகரிகனாய் ஒளிபெற்று நிற்கிறான் . 


526. நல்ல கருணை நயந்துநின்ற நாகரிகம் 

அல்லல் நிலைகட் கமைவாகச் - சொல்லவந்த 
இன்னா நிலைமையே ஏற்ற கலிஎன்னும் 
இந்தாளுக் காகும் இசைந்து . 


( 
6 
) 


-ள் 


கருணை கனிந்து நல்ல நிலையில் உயர்ந்திருந்த நாகரிக வாழ்வு 
இன்று அல்லல் நிலையில் இழிந்துள்ளது ; இருந்தும் அதனைப் புக 
ழ்ந்து சொல்வது பொல்லாத கலியின் இயல்பாம் என்க . 

உண்மை தெரியாமல் உழல்வது பொல்லாத புன்மையாய்ப் 
புலை.பறுகின்றது . சிறுமையைப் பெருமை ஆகவும் , இழிவை 
உயர்வாகவும் களிமிகுத்துத் திரிவது பழிவாழ்வாய் அழிவையே 
தருதலால் அது கொடிய அவலமாய் முடிகிறது . 

நகர வாழ்வு நாகரிகம் என வந்தது எஎனப் பலர் பகர தேர்ந் 
தனர் . நாகர் என்பது தேவர் ஆதலால் அவர் இயல்பு தோய்ந்தது 
நாகரிகம் என நேர்ந்தது என்று அதற்கு எதிர்மொழி எழுந்தது . 
நாகர் - தேவர் . இகம் - இவ்வுலகம் . விண்ணுலக 

வாசிகளைப் 
போல் புண்ணிய நீர்மை தோய்ந்து கண்ணியமுடன் இம் மண் 
ணுலகில் நடத்தி வரும் வாழ்வையே நாகரிகம் என்னும் பதம் 
நன்கு உணர்த்தியுள்ளது என அறிஞர் முடிவு செய்துள்ளனர் . 

எவ்வழியும் திவ்வியமான செவ்விய நீர்மையையே இது 
குறித்து வருதலால் இதன் சிறப்பும் சீர்டையும் செழித்து வந்தன . 

நல்ல கருணை நயந்து நின்ற நாகரிகம் . 


53. நாகரிகம் . 


1133 


என் 

றது நாகரிகத்தின் உருவையும் உயிர் நிலையையும் கருதி 
யுணர வந்தது . திருந்திய கருணையும் பெருந்தகவும் பொருந்தியுள் 
ளவரே சிறந்த நாகரிகர் ஆய் உயர்ந்து விளங்குகிறார் . 

முதல் நாள் போரில் எதிர்ந்து பொருது தோல்வியடைந்து 
மறுகி நின்ற இராவணனைக் கண்ணோடி இரங்கி இராமன் அருள் 
புரிந்து விடுத்த பெருந்தகைமையை உலகம் வியந்து புகழ்ந்து 
வருகிறது . அந்தப் புண்ணிய விரன் அன்று கண்ணோடியருளி 
யது கண்ணியமான நாகரிகம் என்று இன்றும் யாவரும் உவந்து 
போற்றுகின்றனர் . 

ஆளையா உனக்கு அமைந்தன பாருதம் அறைந்த 
பூளையாயின ; கண்டனை ! இன்று போய்ப் போர்க்கு 
நாளைவா என நல்கினன் நாகிளங்கா 

கமுகின் 
வாளை தாவுறு கோசலை நாடுடை. வள்ளல் . 

இராமா , முதற்போர் , 256) 
சூறைக் காற்றில் எதிர்ப்பட்ட பூளைப் பூழிகள் போல் 
உன் படைகள் முழுவதும் நாசமாயின ; பாணங்களால் அடி 
பட்டு நீயும், சொந்து நின்றாய் ; இன்று உன்னால் யாதும் இயலா 
து ; ஊருக்குப் போய் உன் உடலைத் தேற்றிக் கொண்டு முடியு 
மானால் போருக்கு நாளைச் கு வா என்று இலங்கை வேந்தனை 
நோக்கி இராமன் இங்ஙனம் கூறியுள்ளான் . தன் மனைவியைக் 
கவர்ந்து சொண்டு தனக்குப் பெரிய துன்பங்களை விளைத்துள்ள 
கொடிய பகைவனை உரிய சமையம் வாய்த்தும் கொன்று வீழ்த் 
தாமல் இன்று போய் நாளை வா என்றது எவ்வளவு பெருந்தன் 
மை ! எத்துணை நாகரிகம் ! இதனை உய்த்துணர வேண்டும் . 

தன்னைச் சிலுவையில் அடித்து உயிர் வதை செய்த கொடிய 
வர்களிடத்தும் ஏசுநாதர் இரங்கியருளி இதம் புரிந்துள்ளார் . 
Father , forgive them ; for they know not what they do . 

( Bible ) 
" பிதாவே ! இவர்களை மன்னித்தருளும் ; தாங்கள் செய்வது 
இன்னது என்று இவர்கள் அறிய வில்லை என 
நோக்கி அம் மகான் இவ்வாறு வேண்டியிருக்கிறார் . தன்னைக் 
கொல்லுகின்ற கொலையாளிகளிடத்தும் உள்ளம் இரங்கி உதவி 
யிருப்பது அவரது உன்னத நிலைமையை உணர்த்தி நிற்கிறது . 


ஆண்டவனை 


11-1 


தரும தீபிகை. 


இன்னவாறு உயர்ந்த பண்பு படிந்து சிறந்த அன்பு 
யில் மிகுந்த பேன்மையாய் மேவியிருந்த நாகரிகம் இன்னாளில் 
கீழ்மையான வழிகளில் வீணே பேசப் படுகின்றது . 


கலி என்னும் இந் நாளுக்கு ஆகும் . 

என்றது முன்னாளில் உயர்ந்த மேன்மக்களின் இயல்பாய்ப் 
பான்மை சுரந்திருந்த நாகரிகத்தை இழிந்த நிலைகளில் இந்நாள் 
வழங்கி வருவது கலிகாலக் கொடுமையாய் முடிந்தது என இங் 
ஙனம் கடிந்து கூற வந்தது . 

உணவு உடை முதலிய பலவகைகளிலும் இஞ் ஞான்று 
அஞ்ஞானமாய் நாகரிகங்கள் பரவி நிற்கின்றன . நாகரிகம் எது ? 
நல்ல நாகரிகர் யார் ? இந்தக் கேள்விகளுக்கு யாரும் 

விடை 
கூறாமலே எல்லாரும் பதில் சொல்ல நேர்வர் . 

பாத்திரத்தைக் கடித்துக் குடிப்பது நாகரிகம் . 

அண்ணாந்து எடுத்துக் குடிப்பது அநாகரிகம் . 
தன் கையால் தன் முகத்தைச் சிரைத்துக் கொள்வது நாகரிகம் . 
சிரஞ்சீவியிடம் போய்ச் சிரைத்து வருவது அநாசரிகம் . 
உயர்ந்த புகைச் சுருட்டுப் பிடிப்பது நாகரிகம் . 
அங்ஙனப் பிடியாதிருப்பது அநாகரிகம் . 
தலை மயிரைத் தறித்து வகுப்பு எடுத்து நிற்பது நாகரிகம் . 
முடியை நெடிது வளர்த்து வருவது அநாகரிகம் . 

இன்னவாறு நாகரிகங்கள் பல நம் நாட்டில் வந்து குடி 
யேறியுள்ளன. அவற்றைத் தனித்தனியே ஈண்டு எடுத்துக் காட் 
டுவது மிகை ஆதலோடு நகையுமாம் . வந்தேறியான அந்த வகை 
களை இந்த அளவில் விட்டு விடுவது எந்த வகைக்கும் நலமாம் . 

கண்டவர் எல்லாம் கடித்துவாய் வைத்தெச்சில் 
கொண்ட கலங்களையே கூசாமல்- தொண்டை 
அளவும் துழாவி அருந்துவார் ; இந்தாள் 
அளவும் தெரிய அமர்ந்து . 
நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்தை இது காட்டியுளது . 


53. நாகரிகம் . 


1135 


கன்னத்தில் முத்தமிட்டுக் கட்டித் தழுவுகின்ற 
வன்னப் படக்காட்சி வந்தவுடன் - அன்னதனைப் 
பார்த்துக் களித்தல் பரவசமாய் வந்ததுபோல் 
வார்த்துக் கழித்தலே வாழ்வு . 

நம் மக்களின் தினசரி வாழ்க்கையை இது மனமறிய விள 
க்கியது . மருளும் மயக்கமும் வாழ்வை இருள் செய் துள்ளன . 
தங்கையால் தம்முகத்தைத் தாப் சிரைக்கத் தந்தலையைப் 
பங்கையாய் வெட்டிப் பதம்படுக்க - பங்கைமார் 
சொன்னத்தைக் கேட்டுத் தொழும்பு செய்யக் கற்றதல்லால் 
என்னத்தைக் கற்றோம் இவண் . 

நாம் புதுமையாய்ப் படித்திருக்கும் படிப்பை இது வடித் 
துக் காட்டியுள்ளது . சிரைத்துக் கொள்வதைக் 

குறைத்துச் 
சொல்வதாகக் கோபம் கொள்ளலாகாது . நன்றாகச் சிரையுங் 
கள் . கால வேற்றுமையால் நேர்ந்த மாறுதல் அது ; அவசியம் 
செய்ய வேண்டியதே ; ஆயினும் மயிரை மாத்திரம் அங்ஙனம் 
திருத்துவதோடு நின்று விடாமல் உயிரையும் உளத்தையும் கொ 
ஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும் . உள்ளம் திருந்திய போது 
தான் உயர்ந்த நாகரிகம் விளைந்து வரும் ; வெளிப் பகட்டிலும் 
மேனி மினுக்கிலும் வியனன பயனை அடைந்து கொள்ள முடி 
யாது . மயிரைத் தடவி படியாமல் உயிரைத் தடவி உயர்ந்து 
கொள்ளுக . 
முகத்தில் எழு மயிரைநிதம் முளைக்காமல் 

துடைக்கின்றார் ; மூண்டு தீதாய் 
அகத்தில் எழு செயிர் களையார் ; ஆசைகளை 

மிகவளர்ப்பார் அவமாய் நின்று 
சகத்தில் இவர் செய்து வரும் சதுராட்டம் 

தனைக்கண்டு சான்றோர் எல்லாம் 
நகைத்து வருதலைக் காணார் நவையிலே 
சுவைகண்டு நடக்கின்றாரே . 

( 1 ) 
வாசமுறு தைலங்கள் வளம் படுத்தி 

வகுப்பெடுத்து வகை சுருட்டி 
நேசமுடன் மயிர் ஒழுங்கு நேர்செய்ய 


1136 


தரும தீபிகை. 


நெடும்பொழுது நிதம் கழிப்பார் ; 
பாசமுடன் மயிர் திருத்தப் படித்த்தன்றி 

உயிர் திருத்தப் படியார் அந்தோ! 
ஈசன் எதிர் பின்பிவர்போய் இன்னுயிருக்கு 
என்ன பயன் இசைப்பார் அம்மா! 

( 2 ) 
இந்தப் பாசுரங்கள் ஈண்டு சிந்திக்கத் தக்கன . 

வந்துள்ள பிறவிப்பயனை முந்த உணர்ந்து முடிவு நேருமுன் 
கடிது கதி காணுக . அந்த இனிய காட்சி அரிய மாட்சியாம் . 


527. படித்தபடிப் பெல்லாம் படியாமை புன்மை 

பிடித்தபிடி எங்கும் பெருகத் - தடித்த 
வனவிலங்கு போல மனமழுங்கி நின்றால் 
கனவிலிங் குண்டோ கதி . 


( 7 ) 


ள 


கற்ற கலைகளை எல்லாம் பொல்லாத நிலைகளில் செலுத்திக் 
காட்டு மிருகங்கள் போல் மனம் போனபடி திரிந்து மதிகெட்டு 
நின்றால் கனவிலும் கதி காண முடியாது என்பதாம் . 

பல நூல்களையும் படித்து வருவது படிப்பு என வந்தது . 
கல்விக்கும் இதற்கும் சிறிது வேறுபாடு உண்டு . 

உள்ளத்தில் 
புதைந்திருக்கும் அறிவை ஊன்றித் தோண்டிக் 

கொள்வது 
கல்வி . வெளியே விரிந்து பரந்துள்ள நூல்களை ஓர்ந்து படித்துத் 
தேர்ந்து கொள்வது படிப்பு . மனமும் இனமும் போல் இவை 
அகமும் புறமும் உறவாய் மருவியுள்ளன . 

இந் நாட்டுப் படிப்பு மறுமை நோக்கம் மருவியது ; உறுதி 
நலங்களைக் கருதியது . தெய்வ சிந்தனை செய்து உய்தி பெறுவது . 

நித்திய அநித்தியங்களை உணர்ந்து சத்தியம் தெளிந்து உத் 
தம நிலையை அடையவில்லையாயின் அந்தக் கல்வி அறிவு கடை 
பாய் இழிந்து படுகிறது . 

சென்றது காலம் ; சிதைந்தது இளமை நலம் ; 
நின்றது சாவென்று நினைந்துருகி - மன்றில் 
நடிக்கின்ற பால்வண்ணர் நாமம் எண்ணா மாந்தர் 
படிக்கின்ற நூல் எல்லாம் பாழ் . ( வரதுங்க பாண்டியன் ) 


53 . 


நாகரிகம் . 


1137 


னுடை 


டய 


காலம் இருக்கும் பொழுதே உயிர்க்கு ஊதியம் கருதிக் 
கொள்ள வேண்டும் ; அங்ஙனம் கொள்ளானாயின் அந்த மனித 

படிப்பும் வாழ்வும் பாழ் என இங்ஙனம் பரிந்து கூற 
யுள்ளார் . துக்கம் ஒழிய , சுகம் விளையப் படிப்பதே படிப்பாம் . 

கற்றும் பலபல கேள்விகள் கேட்டும் கறங்கு எனவே 
சுற்றும் தொழிலுற்றுச் சிற்றின்பத்தூடு சுழலின் என்னாம் ? 
கற்றும் என்பலன் ? கற்றிடு நூன்முறை 
சொற்ற சொற்கள் சுகாரம்ப மோ ? நெறி 
நிற்றல் வேண்டும் நிருவிகற்பச் சுகம் 
பெற்ற பேர்பெற்ற பேசாப் பெருமையே . ( தாயுமானவர் ) 
படிப்படக்கிக் கேள்வியெலாம் பற்றறவிட் டடக்கிப் 

பார்த்திடலும் அடக்கியுறும் பரிசெலாம் அடக்கித் 
தடிப்புறும் ஊண்சுவை அடக்கிக் கந்தமெலாம் அடக்கிச் 

சாதிமதம்: சமயம் எனும் சழக்கையும் விட்டடக்கி 
மடிப்படக்கி நின்றாலும், நில்லேன் நான் எனவே 

வன்குரங்கும் வியப்பு என்றன் மனக்குரங்கு குதித்த 
துடிப்ப ... க்கி ஆட்கொண் ... துரையே ! என்னுளத்தே 

சுத்தநடம் புரிகின்ற சிந்த சிகா மணியே . ( அருட்பா ) 
படித்த , மேலோர்களுடைய பான நிலைகளையும் குறிக் கோள் 
களையும் இவை உணர்த்தியுள்ளன . இன்னவாறு உன்னத நிலை 
யில் உயர்ந்த நோக்கோடு ஓங்கி யிருந்த இந்நாட்டுப் படிப்பு 
இன்னாளில் கேட்டுப் படிப்பாய்க் கெடுநிலையில் இழிந்துள்ளது . 

படித்த படிப்பு எல்லாம் படியாமை . என்றது இக்காலப் 
படிப்பின் கோலம் தெரிய வந்தது . 

எவ்வளவு படித்தாலும் உண்பை: யுணர்ச்சியின்றி எங்கும் 
பலர் பொங்கித் திரிகின்றனர் . அவருடைய உள்ளப்போக்கும். 
உரைகளும் செயல்களும் யாண்டும் எள்ளத் தக்கனவாய் இழி 
ந்து நிற்கின்றன . 

இளமை தொடங்கி இருபதாண் டெல்லை 
வளமையொடு கற்று வரினும் --உளமையல் 
தீரார்தம் தாய்மொழியும் தேரார்முன் கற்றதுப் பின் 
ஓரார் ஒழிவர் உலைந்து . 


1138 


தரும தீபிகை. 


கற்றவர்கள் என இக்காலம் களித்துத் திரிபவர்களுடைய 
சிலைகளை இது சிறிது குறித்துக் காட்டி யிருக்கிறது . அயல் 
மொழியில் மயலாய் இருபது வருடங்கள் படித்தாலும் ஏதும் 
தெளிவாகத் தெரியாமல் இறுமாந்து திரிவது பெரிதும் பரிதாப 
மாயுள்ளது . 
* Getting by heart the thougts of others in a forein language 
and stuffing your brain with them and taking some university 
degrees , you consider yourself educated . Is this education ? 

( Vivekananda ) 
அன்னிய பாஷையிலுள்ள பிறருடைய எண்ணங்ளை மூளை 
யில் வருந்தித் திணித்து மனப்பாடம் செய்து காட்டிச் சர்வகலா 
சாலையில் சில பட்டங்களைப் பெற்றுக் கொண்ட வுடன் பெரிய 
கல்விமான்கள் என உங்களை நீங்களே நினைத்துக் கொள்ளுகிறீர் 
கள் ; இது கல்வியா? என ஆங்கிலப் பட்டதாரிகளை நோக்க: 
விவேகானந்தர் இவ்வாறு வினவி இருக்கிறார் . 

உணர்ச்சியில்லாத படிப்பு ; நம்நாட்டுக்குக் கேட்டை விளைப் 
பது என அம்மகான் இப்படி வருந்தி யிருத்தலால் படிப்பாளி 
களின் நிலைமைகளைத் தெரிந்து கொள்ளுகிறோம் . தமது உ 

உரிமை 
யான அருமைத் தாய்மொழியை அறவே மறந்து ஆங்கில 
மோகத்தால் நம்மவர் செய்து வருகிற சிறுமைச் . செயல்களை 
ண்ணுந்தோறும் உள்ளம் எரிகிறது ; கண்ணீர் வருகிறது . 

தாயைச் சிறிதும் மதியா திகழ்ந்து தழுவிநின்ற 
மாயைச் சிறுமி மயக்கில் இழிந்த மருளர் என 
நோயைத் தவிர்த்தருள் தண்தமிழ்த் தாயை நுவலலின்றி 
வாயைத் திறந்திடில் ஆங்கிலச் சொல்லே வழங்குவரே 

நம் நாட்டு மக்களுடைய நிலைமைகளை இப்பாட்டு காட்டி . 
யுள்ளது . இழிவாய் மொழியாடி வருகிற இந்த இழிந்த பழக் 
கம் இப்பொழுது குறைந்து வருகிறது . வரினும் , முழுதும் ஒழி 
யாமல் உள்ளது . அயல் மொழிகளை நன்கு பயின்று அவற் 
றின் கருத்துக்களைத் தெளிந்து திருத்தம் அடையாமல் வெறும் 
வாய் உருட்டிலேயே வயிற்றை வளர்க்க மூண்டு களித்துத் திரி 
கின்றனர் ; திரிபுணர்ச்சி ஒருவி மரபுணர்ச்சி மருவிவரவேண்டும் . 

ஆங்கிலேயரிடம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு 


53 . 


நாகரிகம் . 


1139 


நலங்கள் 

பல உள்ளன . காலம்கருகல் , வலியறிதல் , வினையா 
ண்மை , ஊக்கம் , உறுதி , நேர்மை , சீர்மை , கூர்மை முதலியநல்ல 
நீர்மைகளை அவர்களிடமிருந்து உணர்ந்து கொள்ளாமல் பொல் 
லாத பகட்டுகளையே பழகிக் கழித்து இழவு கூட்டி வருகிறோம் . 
வெள்ளையர்பால் அமைந்துள்ள வினையாண்மை 

முதலாய மேன்மை வாய்ந்த 
ஒள்ளியநற் குணங்கள் ஒன்றும் ஊதியமா 

உளங்கொள்ளார் ; ஊக்கி அன்னார் 
கொள்ளுகின்ற உடைநடையும் தலைதறிப்பும் 

புகைக்குடியும் குடியும் அந்தோ 
அள்ளிநின்று துள்ளுகின்றார் அவநிலையில் 

நம்மவர்தம் ஆர்வம் என்னே ! ( இந்தியத்தாய் நிலை ) 
அவநிலை என்றது அழிவும் இழிவும் தருதல் கருதி . குடி 
ரண்டனுள் புகைக் குடியை முதலில் குறிதத்து அவற்றின் 
வகையும் தொகையும் தெரிய . மூத்தகுடி முன்னுற வந்தது . 

கள்ளுக் குடியைக் காட்டிலும் புகைக் குடி நம் நாட்டைப் 
பலவகையிலும் பாழாக்கியுள்ளது . அந்தக் குடியை ஒழித்ததில் 
அரசாங்கத்திற்குப் பதினெட்டுக் கோடி நட்டம் ; சுதந்திர ஆட் 
சியில் நிரந்தரமான நலனை அரச மன்றம் துணிந்து செய்திருப் 
பது புகழ்ந்து போற்ற வரியது . புகைக் குடிக்கும் இப்பொழுது 
தடை விதித்திருக்கிறது . விதித்துள்ள தடை விசித்திர முடை 
யது ; சிறுவர் புகை குடிப்பது குற்றம் " எனக் குறித்துள்ளது . 
பெரியவர் குடிக்கலாம் என இது அடி 

கோலிய 

படியாயது . 
வயது முதிர்ந்தவரைத் தடுப்பதில் அச்சம் தோன்றியுள்ளது 
என்று தெரிகின்றது . சட்டம் விதிக்கின்ற ஆட்சிக் குழுவின 
ரிடமே இந்தப் புகைக்குடி புகுந்திருத்தலால் அதனை அடியோடு 
ஒழிக்கமுடியாமல் சிறிது விலக்களித்துப் பெரிய மனிதர் குடிக் 
கும் அரிய குடியைப் பேணி யிருகின்றனர் எனச் சிலர் பேசி 
வருகின்றனர் . தான் திருந்தாமல் உலகத்தைத் திருத்த முயல் 
வதுபயனில் செயலாம் . கோன் திருந்தின் குடிகள் திருந்தும் 

மிகவும் குளிர்ந்த தேசமாகிய மேல் நாட்டில் புகை குடிப் 
பது குற்றமாகாது . இந் நாட்டிற்கு எவ்வகையிலும் வேண்டா 

செவ்வாயைக் கருவாய் ஆக்கி , ஈரலைக் கெடுத்து , உதிரக் 
தைப் பழுதாக்கி , உடல் வலியைச் சிதைத்து , ஊறு செய்து வரு 


1110 


தரும தீ பிகை. 


கிற பேரிழவை நாளும் வாயில் வைத்து வந்தால் அந்த மனித 
வாழ்வு எவ்வளவு பாழானது ! எண்ணி உணர வேண்டும் . 

ஒரு காசுக்கு இரண்டு பீடி விற்கிறவர் பலகோடி திரவியங் 
களுக்கு அதிபதிகளா யுள்ளனர் ; ஆகவே எத்தனை கோடி புகை 
க்குடியர் இந்நாட்டில் பெருகி யிருக்கின்றனர் என்பதை ஒரு 
வாறு உணர்ந்து கொள்ளலாம் . 


பொருளாதாரத் துறையில் நன்கு பயின்ற அறிஞர் ஒருவர் 
ஒரு நாள் இங்கு வந்தார் . உலக நிலைகளைக் குறித்து பல பேச் 
சுகள் நிகழ்ந்தன . முடிவில் புகைக் குடியைப் பற்றிப் பேச 
நேர்ந்தது . கேள்வியும் பதிலும் கிளர்ந்து வந்தன . 
நான் : நூற்றுக்கு எத்தனை பேர் புகை குடிப்பார்கள் ? 
அவர் : நூற்றுக்கு எழுபது பேர் குடிப்பார்கள் . 
நான் : அவ்வளவு இராது ; கொஞ்சம் குறைத்துச் சொல்லுங்கள் . 
அவர் : ஐம்பது பேருக்குக் குறையாது . 
நான் : ஒரு ஆள் எவ்வளவு குடிப்பான் ? 
அவர் : ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய்களுக்குக் குடிக்கும். பெரிய 

மனிதரும் உளர்; அதற்குக் குறைந்து குடிப்பவரும் 

இருக்கின்றனர் . 
நான் : பெருங் குடியரையும் சிறு குடியரையும் ஒருங்கு சேர்த் 

துச் சரா சரி கணக்கு எடுத்தால் ஓர் ஆளுக்கு எவ்வளவு 

ஆம் ? 
அவர் : குறைந்தது நாலு அணா ஆகும் . 
நான் : இன்னும் சிறிது குறைத்துக் கூறுங்கள் . 
அவர் : இரண்டு அணா வைக்கலாம் . 
நான் : ஒரு அணா வைத்துக் கொள்ளுங்கள் . இந்த மதுரையில் 

சனத் தொகை எவ்வளவு ? 
அவர் : எழு லட்சம் பேர் உள்ளனர் . 
நான் : மூன்றுலட்சம் பேராவது கட்டாயம் குடிப்பர் அல்லவா ? 
அவர் : ஆம் . 
நான் : மூன்று லட்சம் அணாக்களை ரூபாய் ஆக்குங்கள் . 
அவர் : பதினெண்ணாயிரத்து எழு நூற்று ஐம்பது . 


. 


53 . 


நாகரிகம் . 


1141 


தான் : நாள் ஒன்றுக்கு இவ்வளவு ஆனால் ஒருமாதத்திற்கு என்னாம் ? 
அவர் :. ஐந்து லட்சத்து அறுபத்தீராயிரத்து ஐந்நூறு. 
நான் : ஒரு மாதத்திற்கு 562500 ஆனால் வருடத்துக்கு என்னாம் ? 

இதற்கு அவர் பதில் சொல்லவில்லை ; திகைத்து நின்றார் . 

இந்த ஒரு ஊரிலேயே புகைக்குடியில் இவ்வளவு பாழாகின் 
றது ; எல்லா ஊர்களிலும் சேர்த்துக் கணக்கு எடுத்தால் எவ்வ 
ளவு ஆம் ? என வினவவே அவர் வியப்படைந்தார் . கள்ளுக் 
குடியிலும் இக் குடி கொடியது ; பெருங் கேடுடையது என்று 
சொல்லிப் போனார் . 

இந்தக் கேட்டிலிருந்து நீங்கி நம் நாட்டு மக்கள் நலம்பெற 
ஆண்டவன் தான் அருள் புரிய வேண்டும் . பரிதாப நிலைகள் 
பெரிதாய் உள்ளமையால் பாவ மருள்கள் யாண்டும் நீண்டு 
திற்கின்றன . 
ஒருகாசுக்கு இருபீடி விற்பவரும் பலகோடிக்கு அதிபர் ஆகிப் 
பெருகாசர் என எவரும் பேணிவரப் பெருகிவரும்பெருமைகாணின் 
வருகாசும் புகைக்குடியும் இந்நாட்டில் எவ்வளவு வளமாய் நீண்டு 
திருகாசர் திரிகின்றார் என்பதைநேர் தெரியினே தீமை யாமே . 
பீடிநீ குடித்தாயேல் பீடையுனை விடாதுகாண் ! பிழை மலிந்து 
நீடிவரு சுருட்டுஎனினே நீசுருண்டு வீழ்ந்தழிவாய் ! நெடியமூச்சுள் 
ஓடிவரு பொடியாவின் ஒருபொடியன J ழிவாய் ! உறுதி ஓர்ந்து 
நாடியுனை எவ்வழியும் நலமாகப் பேணிவரின் நன்மை யாமே . 

தன்னைச் சீரழித்துச் சிறுமைப் படுத்தும் ஈனங்கனை இகழ் 
ந்து ஒழித்த போதுதான் மனிதன் மானமும் ஞானமும் உடைய 
னாய் மகிமை யடைவான் . புலை ஒழிக; நிலை தெளிக . 


528. பெரியரெனத் தம்மைப் பிறர்மதிக்க எண்ணி 

அரிய அவாவில் அலைவர் -உரிய 
இயலும் செயலும் இழிவாகி யுள்ளே 
மயலாய் உழல்வர் மருண்டு . 


(8) 


இ 


ள் 


தம்மைப் பெரியவராக் கருதிப் பிறர் எல்லாரும் மதித்துப் 
புகழ வேண்டும் என்று பலர் வெளியே பேராவலோடு அலைகின் 


1142 


தரும தீபி 


பிகை. 


றனர் ; உள்ளே இயலும் செயலும் இழிந்து மயலாய் மருண்டு 
நிற்கின்றனர் என்க . 

மனிதனைப் பிணித்திருக்கும் ஆசைகள் பல . எந் நிலையிலும் 
தன்னை உயர்ந்தவனாக உலகம் மதித்துப் புகழ வேண்டும் என்று 
ஒவ்வொரு மனிதனும் எவ்வழியும் தவித்து அலைகின்றான் . அந்த 
ஆவலில் அவன் படாதபாடுகள் படுகிறான் . தன் பெயரை அச்சு 
எழுத்தில் பார்ப்பதில் அவன் எவ்வளவு இச்சை யுடையனாய் 
நச்சி நிற்கிறான் ! தன்னைப்பற்றி எவரேனும் புகழ்ந்து பேச நேர்ந் 
தால் அதனை நெடு நேரம் விழைந்து நயந்து நுழைந்து கேட்கி 
முன் . மேலும் மேலும் பேசும்படி பலவகையிலும் நயமாகத் 
தூண்டி முயன்று வேண்டி விரிகிறான் . 
“ Talk to a man about himself and he will listen for hours . 

( Disraeli)) 
" ஒரு மனிதனைக் குறித்துச் சிறப்பாகப் பேசு ; நெடுநேரம் 
அதனை அவன் விருப்பமாய்க் கேட்பான் ” என டிசரேலி என்னும் 
ஆங்கில இராச தந்திரி இவ்வாறு கூறி யிருக்கிறார் . 

தான் என்பதில் மனிதனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் பெருக 
யிருக்கிறது . தன் உள்ளத்தில் நல்ல தகுதி இல்லாத பொழுது 
தன்னை வெளியே புகழ்ந்து சொல்லுவன எல்லாம் பழிமொழி 
களே என்பதை அவன் தெளிவாக உணர்ந்து கொள்ளுவதில்லை . 
ஆசைமயக்கில் அறிவுநிலை குலைந்து பெரியவெறியனாகி விடுகிறான் 

அரிய அவாவில் அலைவர் . 

என்றது இழிவான நிலைகளில் இருந்து கொண்டே உயர் 
வான பெருமைகளை அவாவி அலைகிற அவரது சிறுமை தெரிய 
வந்தது . வஞ்சக் கபடங்களை நெஞ்சக் குகைக்குள் ஒளித்து 
வைத்து வெளியே நல்லவர்கள் போல் நடித்துத் தம் நிலைமைக்கு 
மிஞ்சிய மதிப்புகளை உலகில் அடைந்து கொள்ளலாம் என்று 
விழைந்து திரிவது இழிந்த மடமையாம் . 

தன் உள்ளத்தின் தகுதி அளவே உலகத்தில் ஒருவனுக்கு 
மதிப்பு உண்டாகிறது . பான்மைக்கு மாறான மேன்மையை 
எவனும் அடைந்து கொள்ள முடியாது . கள்ளம் புரியக் கருது 
கின்றவன் எவ்வழியும் எள்ள லடைந்தே இழிகின்றான் . 


53. நாகரிகம் . 


1143 


பிறரை ஏமாற்ற எண்ணுகின்றவன் தானே ஏமாந்துபோத 
லால் தன் அழிவுக்கு அவன் வழி கோலினவ னாகின்றான் . 

மயலாய் உழல்வர் மருண்டு. 

என்றது இயலும் செயலும் இழிந்து நின்றும் உயர்ந்த 
மேன்மைகளை அடைய விழைவது மதி கேடான மடமையாம் 
என்பதை விழிகாண விளக்கிக் காட்டியது . 

உள்ளத்து லோபம் உரையில் வெறுப்பசப்பு 
பள்ளத்தே பாயும் பசும்புனல்போல்- கள்ளத்தே 
ஓங்கு பொருள்மேல் ஒழியாத பேராசை 
ஈங்கு மருளர் இயல்பு. 

என்றபடி இழிவழிகளில் ஓங்கி யிருந்தும் உயர் ப.கிமை 
களுக்கு ஏங்க அலைவது மருளான மயலேயாம் . அருளான 
நாகரிகத்தின் பொருள் நிலை தெரிந்து தெருளுற வேண்டும் . 

பகட்டான வெளி மினுக்கில் எவனும் பெரிய மனிதனாக 
முடியாது . உள்ளத்தைப் பண்படுத்தி நல்லநீர்மைகளை வளர்த்து 
வந்தால் அங்கே எல்லாப்பெருமைகளும் தாமாகவேவந்து சேரும்.. 


129. தெள்ளமுதம் என்னத் தெளிந்த கலைஞானம் 

உள்ளம் முழுதும் உவகையாய் - வெள்ளமெனப் 
பொங்கி யிருந்தவிப் புண்ணியநா டிஞ்ஞான்று 
மங்கி யுளதே மருண்டு . 


( 9 ) 


-ள் 


தெள்ளிய அமுதம் போல் தெளிந்த கலைஞானம் உள்ளத் 
தில் நிறைந்து மக்கள் எவ்வழியும் கண்ணிய முடையராய் உயர்ந் 
திருந்த இத்தப் புண்ணிய நாடு இஞ்ஞான்று எள்ளல் படிந்து 
இழிந்து மெலிந்து பொலிவிழந் துள்ளது என்க , 

கலை ஞானத்திலும் நாகரிகத்திலும் இந் நாடு எந்நாட்டினும் 
என்றும் தலைசிறந்து நின்றது . இன்று அந்நிலை குலைந்துள்ளது . 

கடலில் அலைகள் உயர்ந்து எழுவதும் தாழ்ந்து விழுவதுப் 
போல் உலகிலுள்ள சமுதாயங்கள் ஒரு நிலையில் நில்லாமல் உயர்ந் 
தும் தாழ்ந்தும் ஓயாது சுழன்று வருகின்றன . காலச் சக்கரத் 


தரும தீபிகை. 


E 


தில் சீவகோடிகள் வினை வயத்தராய்ச் சுழன்று வருதல் போல் 
உருவெடுத்த மனிதத் திரள்களும் உலகில் உழன்று திரிகின்றன . 

குமரிக் கோடு முதல் இமய மலை வரை விரிந்து பரந்துள்ள 
இந் நில மண்டலம் பரதகண்டம் என முன்பு நிலவி நின்றது . 
இந்தியா என்று இப்பொழுது வழங்கப் படுகின்றது . இந்தப் 
பெயரை முந்தியிருந்த நம் முன்னோர்கள் கேட்டிருக்க மாட்டார் . 
கால வேகம் எதையும் மாற்றி விடுகிறது ; பழையது மறைந்து 
போகிறது ; புதியது நிறைந்து வருகிறது . 

இந்த நாடு ஆன்ம சிந்தனையை மேன்மையாக வுடையது . 
நித்திய அநித்தியங்களைப் பகுத்துணர்ந்து சத்திய நிலையை நன்கு 
தெளிந்து கொண்டது . துறவிகள் தவசிகள் முனிவர்கள் யோகி 
கள் இருடிகள் சித்தர்கள் தத்துவ ஞானிகள் என இந்நாட்டில் 
உதயமாகி யுள்ள மகான்கள் எந் நாட்டிலும் மனித சாதிக்குப் 
புனித சோதிகளை வீசியுள்ளனர் . 

தெள்ளமுதம் என்னத் தெளிந்த கலைஞானம் 

என்றது இந்நாட்டின் கல்வி நிலையைக் கருதியுணரவந்தது . 
தெளிந்த கல்வியறிவுக்குப்பயன் கடவுளை மருவி மகிழ்தலே என்று 
உறுதி செய்துள்ளது . 
கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியைக் 

கரையிலாக் கருணைமா கடலை 
மற்றவர் அறியா மாணிக்க மலையை 

மதிப்பவர் பானமணி விளக்கை . ( திருவிசைப்பா ) 
கற்றவர் வளைத்துத் திரிபுரம் எரித்தோன் 

கற்றவர் கருத்தினால் காண்போன் ( பாரதம் ) 
கடவுளை இவ்வாறு வருணித் திருக்கின்றனர் . 

வாலறிவனை வணங்கி வருவதே நூலறிவுக்குப் பயன் என 
வள்ளுவப் பெருந்தகையும் வகுத்தருளியது . தெய்வ சிந்தனை 
செய்து உய்தி பெறுவதே மனித அறிவின் மாண்பயன் என்று 
இந்தாட்டுக் கலைகள் யாண்டும் காட்டியுள்ளன . உறுதியான 
உண்மைக் காட்சி யாவரும் கண்ணூன்றிக் கருதியுணர வுரியது . 

ஒன்றாகக் காண்பதே காட்சி ; புலன் ஐந்தும் 
வென்றான் தன் வீரமே வீரமாம் ; -என்றாலும் 


53. நாகரிகம் . 

1145 
சாவாமல் கற்பதே கல்வி ; தனைப் பிறர் 
ஏவாமல் உண்பதே ஊண் . 

( ஔவையார் ) 
காட்சி வீரம் கல்வி ஊண் என்னும் நால்வகை நிலைகளுக் 
கும் நூல்வகையினு மிக்க மேலான இலக்கணத்தை விளக்கி 
மனித வாழ்வின் புனித நிலையை இது உணர்த்தியுள்ளது . 

காட்சி என்றது மெய்யறிவினை . புறத்தே தோன்றுகின்ற 
பொய்த் தோற்றங்களில் பயங்கி நில்லாமல் மெய்ப் பொருளைத் 
தெளிவாக உணர்ந்து கொள்வதே காட்சி என்றதனால் அதன் 
மாட்சி காணலாகும் . போரில் நேர்ந்த எதிரிகளை வென்று வரு 
வதே வீரம் என நூல்கள் கூறியுள்ளன. புலன்களை வென்று 
கொள்வதே வீரம் என இது குறித்துள்ளது . வயிற்றை வளர்க் 
கும் பொருட்டுக் கற்றுவருவது கல்வி அன்று ; என்றும் அழி 
யாத நித்திய முத்தியில் உயிர் நிலைத்திருக்கக் கற்றுக் கொள்வதே 
கல்வி என இது காட்டியருளியது . பிறர் வசமாய் எவல் செய்து 
உண்பபது ஈனம் ஆதலால் அங்ஙனமின்றித் தன் மதிப்போடு தா 
னே முயன்று மானமுடன் வாழ்வதே வாழ்வாம் என்றார் . மனித 
சமுதாயத்திற்கு ஒரு புனிதமான ஞான போதனையை ஔவை 
யார் இவ்வாறு செவ்வையாக அருளியுள்ளார் . 

இத்தேச மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நாகரிக 
நிலைகளையும் மறுமை நோக்கங்களையும் பழங்கால - நூல்களில் 
உளங்கூர்ந்துகாணுந்தோறும் உவகை மீதூர்கின்றோம் . 

ஒரு தலைவன் பொருள் ஈட்டும் பொருட்டு மறுபுலம் போயி 
னான் . அந்தப் பிரிவை ஆற்ற முடியாமல் அவனுடைய மனைவி 
பெரிதும் மறுகினாள் . அருகிருந்ததோழி அவளை ஆற்றியருளினாள் . 
தேறுதலாக அவள் ஆறுதல் கூறிய உரைகள் சீர்மையோடு 
நீர்மை சுரந்து தேச நிலைமைகள் தெரிய வந்தன . 

சுனைவாய்ச் சிறுநீரை எய்தாதுஎன் றெண்ணிப் 
பிணைமான் இனிதுண்ண வேண்டிக் --- கலைமாத்தன் 
கள்ளத்தின் ஊச்சுப் சுரம் என்பர் காதலர் 
உள்ளம் படர்ந்த நெற . 

( ஐந்திணை ஐப்பது ) 
நம் தலைவர் பல காடுகளைக்கடந்து அயல் நாடு போயுள்ளார் . 
காட்டு மிருகங்களுள் ஒரு கலைமான் தனது பிணையோடு நீர் 
பருக வந்தது ; அந்தச் சுனையுள் கொஞ்சம் தான் தண்ணீர் இருக் 

144 


1146 

தரும தீபிகை.. 
தது . துணைவி குடித்துக் கொள்ளட்டும் என்று கலைமான் நின் 
றது ; தன் கணவன் நீர் பருகவில்லையே என்று பிணைமான் அணு 
காதிருந்தது ; தான் குடித்தால் தன் பிணைக்கு நீர் காணாது என்று 
கருதி அந்தக் கலைமான் சுனையில் வாயை வைத்துத் தண்ணீர் 
பருகுவதுபேல் கள்ளமாக உறிஞ்சியது ; அதனை நோக்கிப் பிணை 
மான் நீரை நன்கு பருகியது . அதன்பின் பிணையோடு அது உவ 
த்து போயது . " காட்டு மிருகங்களும் தங்கள் பேடுகளை அன் 
புரிமையுடன் ஆதரித்து வருவதை நேரே கண்டு சென்றார் ஆத 
லால் உன்மேல் காதலால் விரைந்து வந்தருளுவார் ; நோதலுற 
வேண்டா என்று அவள் ஆதரவு கூறி இவ்வாறு தேற்றி யிருக் 
கிறாள் . நாட்டின் நாகரிகங்கள் இதில் தோற்றியுள்ளன . 

இது பழங்காலப் பாட்டு . இருபது நூற்றாண்டுகளுக்கு 
முன்னர் எழுதியது . மாறன் பொறையனார் என்னும் புலவர் 
பெருமான் பாடியருளியது . காதல் துறையில் ஒரு பெண்ணின் 
வாய்மொழியாக இவ்வண்ணம் அரிய அன்பு நீர்மையை விளக் 
கியுள்ளார் . இனிய பண்பாடுகள் இன்பம் தருகின்றன . 

தன்னலம் கருதாமல் கண்ணோட்டம் புரிந்து பிறரைப் 
பேணி வருவதே பெரிய நாகரிகம் என்னும் அரிய உண்மை 
இங்கே அறிய வந்தது . உரிய நீர்மையை ஓர்ந்து ஒழுகுக . 


530. மன்னுயிர்க் கன்பாய் மருவி இதம்புரியின் 

தன்னுயிர்க் கின்பம் தழையுமே -- முன்னொருவன் 
உள்ளம் உருகி உதவினான் ஈசனருள் 
வெள்ளமெதிர் கண்டான் விரைந்து 


( 
10 
) 


---- 


ள் 


ஒருவன் பிற உயிர்களுக்கு இரங்கி உதவின் அவனுடைய 
உயிர்க்கு அது பேரின்பமாய்ப் பெருகிவரும் ; முன்பு உள்ளம் 
உருகி உதவி புரிந்தவன் பின்பு இறைவன் அருளை வெள்ளமா 
எதிரே கண்டு உள்ளம் உவந்து கொண்டான் என்பதாம் . 

இது அன்பின் வழியே இன்பம் என்கின்றது . 

சுகத்தையும் புகழையும் எல்லாரும் விரும்புகின்றனர் ; தாம் 
விரும்பியபடி அவற்றை அடைந்து கொள்பவர் அரியராயுள்ள 


53. நாகரிகம் . 


11471 


னர் . கரும சாதனங்களைச் சரியாக உணர்ந்து கொள்ளாமை 
யால் உரிமைகளை இழந்து போகின்றனர் . 

உள்ளம் கனிந்த அரிய செயல்கள் பெரிய புண்ணியங்க 
ளாய்ப் பெருகி வருகின்றன . அவ் வரவால் பேரின்பங்கள் விளை 
கின்றன . தன்னலம் துறந்து பிறர்க்கு உதவி புரிய நேர்ந்தபோது 
அவன் உயர்ந்த தியாகியாய்ச் சிறந்து விளங்குகிறான் . உள்ள 
பொருள்களை அள்ளிக் கொடுத்தவர் வள்ளல்கள் என வந்தார் . 
சிறந்த சீரும் சிறப்பும் உயர்ந்த செயல் இயல்களால் உளவா 


கின்றன . 


மன்னுயிர்க்கு அன்பாய் இதம்புரியின் 
தன்உயிர்க்கு இன்பம் தழையும் . 

மனிதன் அரிய இன்ப நலங்களை அடைதற் குரிய எளிய 
வழியை விழிதெரிய இது விளக்கி யுள்ளது . விதையை நிலத்தில் 
விதைத்தவன் மிகுந்த விளைவுகளைப் பெறுதல் போல் இதத்தை 
உயிர்கள்பால் செய்தவன் உயர்ந்த மகிமைகளைப் பெறுகின்றான் . 

தனக்கு இச்சையாய்ச் சுகத்தை நாடுகிறவன் கொச்சை 
மனிதனாய் இழிந்து படுகிறான் ; நச்சிய இன்பங்களையும் இழந்து 
விடுகிறான் . பிறர்க்கு அன்பாய் இதத்தைச் செய்கிறவன் உச்ச 
நிலையில் உயர்ந்து ஒளி மிகுந்து நிற்கிறான் ; எல்லா இன்ப நலங் 
களையும் எளிதே அடைந்து கொள்கிறான் . 

“ He that loveth his life shall lose it ; and he that hateth 
his life in this world , shall keep it unto life eternal , ( Bible ) 

" சுய நயமாய்த் தன் சீவனை நேசிக்கிறவன் அதனை இழந்த 
வனாகிறான் ; இவ்வுலகில் பிறர்க்கு இதமாய்த் தன்னைத் துறந்தவன் 
நித்திய சீவனாய் நிலைத்து நிற்கிறான் ” என ஏசுநாதர் இவ்வாறு 
தன் சீடர்களை நோக்கிக் கூறியுள்ளார் . 

தன்னலம் பாராமல் சீவர்களுக்கு இதம் செய்யும் படி அத் 
தீர்க்கதரிசி போதித்திருப்பது இங்கே நன்கு சோதித்துச் சிந்திக் 
கத் தக்கது . 

முன் ஒருவன் உள்ளம் உருகி உதவினான் 
ஈசன் அருள்வெள்ளம் எதிர்கண்டான் . 

பண்டு நிகழ்ந்த ஓர் அதிசய நிகழ்ச்சியை இது துதிசெய்து 
வந்தது . தெய்வ ஒளிகள் வையம் தெளிய வருகின்றன . 


| 148 


தரும தீபிகை. 


இமயச் சாரலில் ஒரு தங்கப் பாளம் கிடந்தது ; முனிவர் 
சிலர் கண்டு வந்து மகத மன்னனிடம் சொன்னார் . அரசன் 
அதனைக் கொண்டு வரும்படி செய்தான் ; அது வந்தது ; மன்னன் 
மகிழ்ந்து பார்த்தான் ; இது அரிய புண்ணிய சீலர்க்கு உரியது என 
அதன் மேல் எழுதியிருந்தது . வேந்தன் வியந்து நின்றான் . தரும 
வான்கள் எனத் தன் நாட்டில் பெருமை பெற்றுள்ளவர் யாவ 
ரையும் ஆராய்ந்து அழைத்தான் ; அனைவரும் வந்தனர் . அரச 
சபையில் கூடினர் . அவருள் உயர்ந்த புண்ணியவான் யார் ? 
என எண்ணி நோக்கி இறுதியில் ஒருவனை ஏகமாத் தேர்ந்து எடு 
த்தனர் . தன் செல்வம் முழுவதையும் கல்வி நிலையங்களுக்கும் , 
வைத்திய சாலைகளுக்கும் , அன்ன தானங்களுக்கும் அள்ளிக் 
கொடுத்தவன் எனத் தெள்ளி எடுத்த அவனை அரசன் உவந்து 
நோக்கி அந்தத் தங்கக்கட்டியை எடுத்துக்கொடுத்தான் ; அவன் 
கையில் வாங்கினான் . வாங்கவே அது ஈயம் ஆயது . யாவரும் மரு 
ண்டு திகைத்தார் ; அவனும் வெருண்டுநாணினான் .மன்னன் மறுகிப் 
பின்னர் ஒருவனிடம் அப் பொன்னின் பொதியை உரிமையாகத் 
தந்தான் . பெரிய தரும சீலன் எனப் பேரும் சீரும் பெற்றிருந்த 
அவன் கையில் பட்டவுடனே அது இரும்பாய் மாறியது . புண் 
ணியவான்கள் எனக் கண்ணியம் கொண்டிருந்த யாரும் வந்து 
தொட்டனர் ; தொடவே அது பித்தளை செம்பு வெண்கலம் வெள்ளி 
என இழிந்து மாறிய தேயன்றி ஒருவரிடமாவது தன்னிறம் கொ 
ண்டு அப் பொன் பொதி நின்றிலது . அரசன் அயர்ந்து நின்றான் . 
இறுதியில் அங்கோர் உழவன் வந்தான் ; மிகவும் எளியவன் ; நாட் 
டுப் புறத்தான் . அந்தக் கூட்டத்தைக் கண்டதும் என்ன இது ! 
என உன்னி அடைந்தான் . அருகு வரவே அந்தத் தங்கப் பாளத் 
திலிருந்து ஒரு பேரொளி எழுந்து அவன் மேல் நேரே வீசியது . 
பாவரும் வியந்தனர் . மன்னன் மகிழ்ந்து அப் பொன்னின் 
பொதியை அன்னவனிடம் கொடுத்தான் , அவன் கையில் வாங்கி 
னான் ; முன்னையிலும் பன்பாடங்காக அது ஒளி வீசி நின்றது . 
வேந்தன் அவனை உவந்து உபசரித்துப் புண்ணிய சீலன் என்று . 
புகழ்ந்து போற்றினான் . 

தங்கள் பேரும் சீரும் உலகம் அறிய வேண்டும் என்று 
முன்னவர் எல்லாரும் ஆடம்பரமாகத் தருமங்களைச் செய்தனர் ; 
இவன் யாருக்கும் தெரியாமல் பசித்தவர்களுக்கு அன்னம் உதவி 


53 . 


நாகரிகம் . 


11-19 


எல்லா உயிர்களிடத்தும் உள்ளன் புடையனாய் ஒழுகி வந்தான் 
ஆதலால் எங்கும் நிறைந்துள்ள கடவுளுடைய கருணை இவனி 
டம் உரிமையாய்ப் பொங்கி எழுந்தது . 

இமயச் சாரலில் எரிகதிர் வீசித் 
தமனியப் பாளம் தனியே கிடந்தது ; 
மகத வேந்திடம் மாதவர் மொழிந்தனர் ; 
மன்னன் மகிழ்ந்து அன்னதைக் கொணர்ந்தான் 
5. மன்னிய வாசகம் முன்னுற நின்றது : 
கண்ணுற நோக்கி எண்ணியுள் வியந்தான் 
" தண்ணளி நிறைந்த புண்ணியர் தமக்கே 
ஒண்ணிதி இஃது உரியதாம் " எனத் 
தீட்டி பிருந்ததை நோக்கி வியந்து 
10. தேசம் எங்கணும் ஓசையுற உணர்த்தினன் ; 
தருமவான்களாய்த் தரணியில் உயர்ந்த 
நல்லோர் யாவரும் ஒல்லையில் குழுமினர் ; 
சேர்ந்தவ ருள்ளே தேர்ந்தனர் ஒருவனை 
உரிய பொருளெலாம் வறியவர்க்கு உதவிப் 
15. பெரியவன் எனப் பெருமை பெற்றிருந்த 

அன்னவன் தனக்கே பொன்னின் பொதியை 
மன்னவன் வழங்கினன் வாங்கினன் அவனும் 
தொட்டதும் அந்தப் பொன்னின் திரளை 

ஈயக் கட்டியாய் இழிந்து விழுந்தது ; 
20. யாவரும் வெருண்டனர் ; அவனும் மருண்டான் ; 

கடவுட் பரிசிது கைபெற உரியார் 
யாரும் இலர் என அரசன் வருந்தி 
மறுகி . இருந்து பின் மதியோடு ஆய்ந்தான் 

உரியவர் இவர் எனத் தெரியஓர் சூழ்ச்சி 
25. பெரியவர் ஒருவர் பேசி அருளினார் ; 

நல்லவர் இவர்என நானில் மதனில் 
பல்லவர் புகழப் பாடுபெற் றிருந்த 
எல்லவரும் அவன் எதிரே வந்தனர் 

பொன்னின் கட்டியைப் போந்து தொட்டனர் 
30. இரும்பு செம்பு ஈயம் பித்தளை 

வெண்கலம் வெள்ளி இங்ஙனம் ஆயது ; 
யாவரும் நாணி அயலே போயினர் ; 
இறுதியில் அங்கோர் உழவன் அடைந்தான் ; 
எளியன் ஆயினும் அளிமிக உடையவன் ; 
35. பிறவுயிர்க் கிரங்கும் பேரருளாளன் ; 

வழியிடை ஒருவன் விழியிலா திருந்ததைக் 


. 
1150 

தரும தீபிகை. 
கண்டுளம் வருந்திக் கண்ணீர் சொரிந்து அவன் 
கையைப் பிடித்துப் பைய நடத்தித் 
தருவிடை இருத்திப் பரிவுடன் ஆற்றி 
40. உ.றுதி கூறி உரிமையின் வந்தான் 
வேந்தன் எதிரே மாந்தர் குழுமி 
நேர்ந்து நிற்றலை நினைந்து வியந்து 
அருகு நெருங்கி 

ஆய்ந்து 

நோக்கினன் 
வெள்ளியாய்க் கிடந்தது தங்கமாய் மாறிப் 
45.பொங்கொளி வீசி அங்கவன் மேனியில் 

எங்கும் இன்கதிர் இனிது திகழ்ந்தது 
அரசன் முதலா யாவரும் வியந்தனர்; 
தெய்வக் கொடையாய்ச் சேர்ந்துள அந்தப் 
பொன்னின் பொதியை அன்னவற் களித்தனர்; 
50. இன்னொளி பரப்பி இளஞ்சூரியன் போல் 
மன்னி அவன்கை மருவி 
தண்ணளி புரிந்து தழைத்திருந்ததுவே . 

உண்மையான புண்ணிய நிலையை இச்சரிதம் இனிது உண 
ர்த்தி யுள்ளது . உள்ளம் கனிந்த அன்பே கடவுளுடைய அருளை 
உரிமையாகப் பெறுகிறது . நாகரிகங்கள் என மோகம் அடைந் 
துள்ள வெளி மினுக்குகள் உயர்பயன்களை அடையா.. கண் 
ணோடி இரங்கி உபகரிக்கும் உதவியே சிறந்த புண்ணியமாய் 
விண்ணோடி விளங்கி நிற்கும் என்பதை இது கண்ணாடி போல் 
காட்டி யருளியது . கருத்தை உணர்ந்து கதிநலம் காணுக . 

இவ் அதிகாரத்தின் தொகைக் குறிப்பு . 
நாகரிகம் என்பது நல்ல நீர்மை . 
அருள் நலம் ஆனது . 
கண்ணோட்டம் உடையது . 
புண்ணியம் புரிவது . 
கண்ணியம் தருவது 
அருளுடைய அது மருளடைய நேர்ந்தது , 
வெளிப்பகட்டாய்க் களிப்படைந்தது . 
மருள் நிலையில் மருவி இழிந்தது . 
நாகரிக நா 

அநாக 

கரிகமாயது . 
53 -வது நாகரிகம் முற்றிற்று . 


1 


ஐம்பத்து நான்காம் அதிகாரம் 

பண் 

4 . 
அஃதாவது உயர்ந்த குண சீலங்கள் நிறைந்து . உலகம் 
அறிந்து ஒழுகும் நீர்மை . அன்பு சுரந்து யாண்டும் அமைதி 
யாய்ப் பண்பு படிந்து வருவது சிறந்த நாகரிகத்தின் சீவியமா 
யுள்ளமையால் அதன் பின் இது வைக்கப்பட்டது . 
531. என்போ டியைந்த இனிய உயிர்வாழ்க்கை 

அன்போ டியையின் அமுதாகும் -- இன்போடு 
வாழ விரும்பின் மனமும் இனமும் சீர் 
சூழ வருக தொடர்ந்து . 

( 1 ) 


ள் 


உடலோடு கூடிய உயிர் வாழ்க்கை அன்போடு அமை 
யின் அது அமுதமாம் ; இன்பமாய் வாழ விரும்பின் மனமும் 
இனமும் பண்பு சுரந்து எவ்வழியும் நண்பு நிறைந்து வர வேண் 
டும் என்பதாம் . 

புழு , பூச்சி முதலிய சிறிய பிராணிகள் எலும்பு இல்லாத 
உருவங்களை மருவி யுள்ளன . மனிதன் என்போடு இயைந்த 
பாக்கையை அடைந்து வந்திருக்கிறான் . பறவை மிருகம் முத 
லிய சீவகோடிகள் எவற்றினும் தலை சிறந்து நிற்றலால் மனிதப் 
பிறப்பு அதிசயமுடையதாய் யாண்டும் துதி செய்ய வந்தது . 
அரிய பிறவியும் உரிய தன்மை மருவிய பொழுதுதான் பெருமை 
மிகப் பெறுகிறது . மருவாவழி விருதாவாய் விளிந்து படுகின்றது . 

உடலுக்கு என்பு எப்படி உறுதி புரிந் துள்ளதோ , அப்படி 
யே உயிர்க்கு அன்பு உயர்வு சுரந்துள்ளது . அன்பு இல்லையானால் 
மனிதன் என்பில்லாத புழுவாய் இழிந்து படுகிறான் . 

என்பு இல்லாததை வெயில் காய்தல் போல் 
அன்பு இல்லாததை அறம் காயும் . 

என நாயனார் இவ்வாறு அருளியுள்ளார் . அன்புடையவன் 
புண்ணியவான் ; தருமதேவதை அவனை உவந்து போற்றும் , அன்பு 
இல்லாதவன் பாவி ; அவனை அறக்கடவுள் வெறுத்து வருத்தும் 
என்பதை இங்கே குறிப்பாய்க் கூர்ந்து அறிந்து கொள்கிறோம் . 


1152 


தரும தீபிகை. 


உள்ளத்தில் அன்பு கனிந்தபோது அந்த உயிர் இனிமை 
சுரந்து இன்ப நிலையமாய் உயர்கிறது ; அன்பு இல்லையாயின் 
அது கொடுமை மண்டித் துன்பச் சூழலில் தொடர்ந்து உழலு 
கின்றது. 

உள்ளத்தில் இனிய அன்பு இல்லாதவர் வெளியே 
கொடியவர் , தீயவர் , துட்டர் , முரடர் எனத் திரிய நேர்கின்ற 
னர் . ஆன்ம நீர்மை குன்றிய பொழுது மேன்மை இழந்து 
கீழ்மை யுறுகின்றனர் . 

அன்பு மனிதனைப் பண்படுத்தி மகான் ஆக்குகின்றது . 
அன்பு இயையின் அமுது ஆகும் 

மனித வாழ்க்கை எவ்வழியும் புனிதமாய் இனிமை சுரந்து 
தனிமகிமையுறுவது அன்பினாலேயாம் என இது அறிவுறுத்தியுள் 
ளது . அமர நிலையை அருளி வருதலால் அமுதம் என நேர்ந்தது . 

செவ்வையாய்த் திருந்திய குணநீர்மை பண்பு என வந்தது . 
இந்தப் பெருந்தன்மையின் நறுமணமாய் அன்பு இனிது அமைந் 
திருக்கிறது . 

அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் 
பண்புடைமை என்னும் வழக்கு . 

( குறள் , 992 ) 
அன்பும் குடிப்பிறப்பும் மருவியுள்ள இடத்தில் பண்புடைமை 
யைக் காணலாம் என இது காட்டியுள்ளது . பரம்பரையாகவே 
நல்ல பழக்கங்களைப் பழகி வந்துள்ள உயர்ந்த குடும்பத்தில் 
பிறந்தவர்களிடத்தே தான் அன்பும் பண்பும் அமைந்திருக்கும் 
என்றதனால் அவற்றின் தலைமையும் நிலைமையும் நன்கு தெரிய 
லாகும் . புனித நீர்மைகள் புண்ணியங்களாகின்றன . 

இனிய குணநலங்கள் அமைந்த அளவு மனிதன் புனிதனாய் 
உயர்ந்து ஒளி பெறுகிறான் . அன்பு பண்பின் சாரமா யுள்ளது ; 
அதனை இயல்பாகவுடையவன் தெய்வ நிலையை எளிதாக அடை 
கிறான் . உருகிய அன்பின் சுவையாய் இறைவன் உறைகிறான் . 

“ அன்பினில் விளைந்த ஆரமுதே " ( திருவாசகம் ) 
எனக் கடவுளை நோக்கி மாணிக்கவாசகர் இவ்வாறு உ 

உருகிக் 
கூவி ஓலமிட்டிருக்கிறார் . உள்ளத்தில் அன்பு கனிந்த அளவு 
அங்கே இன்ப மயமான பரமன் ஒளிசெய்து உலாவுகிறான் என் 
பதை இந்த அனுபவ மொழியால் இனிது அறிந்து கொள்கிறோம் . 


54 . 


பண்பு. 


1153 


அன்பு இறைவன் உருவம் ஆதலால் அதனையுடையவர் பரம 
னோடு பரவசமாய்க் கலந்து களித்து உவந்து திளைக்கின்னறர் . 

அன்புள் உருகி அழுவன்; அரற்றுவன் ; 
என்பும் உருவ இராப்பகல் ஏத்துவன்; 
என்பொன் மணியை இறைவனை ஈசனைத் 
தின்பன் ; கடிப்பன் ; திருத்துவன் தானே . (திருமந்திரம் ) 

அன்பின் பெருக்கினால் இறைவனைத் திருமூலர் மருவி மகிழ்ந் 
திருக்கும் நிலையை இது உணர்த்தி நிற்கிறது . உருகிய அன்புடை 
பவர் பரபானந்தத்தை எளிதே அடைந்து கொள்ளு கின்றனர் . 
"“ He who does not love will never know God , but 
he who lives in love lives in God and God in him . ( Jesus) 

" அன்பில்லாதவன் கடவுளை யாதும் காணமுடியாது ; அன் 
புள்ளவன் கடவுளிடம் வாழ்கிறான் ; கடவுள் அவனிடம் இருக் 
கிறார் . " என ஏசுநாதர் இவ்வாறு கூறியுள்ளார் . 
ஆன்ம உருக்கம் பரபான்மாவை வாரி விழுங்கிக் கொள்ளுகிறது . 

அடங்கா ஐம்புலன் அடங்கினர்க்கு அம்ம 
ஒடுங்கர் ஐம்புலன் உளத்தினும் உளவே ; அவைதாம் 
செவிப்புலன் அறியா அகத்து ஒலி ஒன்றே ; 
மெய்ப்புலன் அறியாத் தட்பமற்று ஒன்றே ; 
கட்புலன் அறியாக் கதிர்ஒளி ஒன்றே ; 
நாச்சுவை அறியா நறுஞ்சுவை ஒன்றே ; 
மூக்கு உயிர்த் தறியா முருகுமற்று ஒன்றே ; 
பேரா இன்பமிப் பெற்றியில் திளைக்கும் 
ஆரா இன்பம் ஒன்று ஆர்ந்தனம் யாபே ; அதுவே 
பரமா னந்தப் பரவையுள் தோன்றிய 
இன்ப ஆரமுதம் அவ் வமுதம் 
அன்பருக்கு எளிது எளிது ; அரிது விண்ணவர்க்கே . 

கடவுளைக் கலந்து மகிழும் பேரின்பம் அன்பருக்கு எளிது ; 
அமரருக்கு அரிது என இது குறித்துள்ளது . புறத்தே புலன் 
களை அடக்கிய தவயோகிகள் அகத்தே அனுபவிக்கும் சிவபோக 
நுகர்ச்சிகளை இதில் கூர்ந்து ஓர்ந்து உள்ளம் உவந்து கொள்ளு 
கிறோம் . தத்துவ நிலைகள் உய்த்துணரத் தக்கன . 

145 


1154 


தரும தீபிகை. 


அரிய பேரானந்தம் அன்புடையவர்க்குத் தனியுரிபையாய் 
இனிதமைந்துள்ளது . இத்தகைய அன்பு சுரந்த போது அது 
உத்தமமான பண்பு அமைந்த வாழ்வாய் உயர்ந்து திகழ்கிறது . 
அன்பு கனிந்த மனமும் , பண்பு படிந்த இனமும் மனிதனுக்குப் 
பேரின்பம் அருளுகின்றன . 

பண்பு நலம் சுரந்து மன்பதை இன்படைய வேண்டும் . 


532. எல்லார் இயல்பும் எதிரறிந்து எவ்வழியும் 

நல்லார்வ மோடு நலம்புரிந்து -- பல்லாரும் 
பண்பு படிந்து பயனுடைய ராகிவர 
நண்பு படிக நயந்து . 

( 2 ) 
இ 

ள் 
பிறருடைய இயல்புகளை நுணுகி அறிந்து யாண்டும் இதம் 
புரிந்து எல்லாரும் நல்லவராய்ப் பண்பும் பயனும் படிந்து வர 
அன்பு சுரந்து நண்பு நிறைந்து வருக என்பதாம் . 

உலக நிலைகளை அறிந்து ஒழுகுவது கலையறிவின் தலையாய 
பயனாய் நிலவி யுள்ளது . தன்னைச் சூழ்ந்துள்ள மக்களுடைய 
இயல்புகளை நுணுகி யுணர்ந்து இதமாய் இணங்கிப் பதயாய 
வாழ்ந்து வருகிறவன் அதிசய சாதுரியவானாகின்றான் . 

கலையறிவினும் அனுபவ அறிவு மனிதனுக்கு இனிய துணை 
யாய்த் தனி மகிமை தருகிறது . நூல்களைப் படித்து வருவதில் 
கல்வியறிவு வருகிறது ; மனிதர்களைப் படித்து வருவதில் அனுபவ 
அறிவு அமைகிறது . முன்னது கண்ணாடிப் பார்வை ; 
பின்னது கண் பார்வையாம் . சொந்தமான தன்பார்வையில் 
தேர்ச்சி பெற்றவன் எந்த நிலையிலும் உயர்ந்து பாண்டும் ஒளி 
பெற்று நிற்கிறான் . 

தன் அனுபவத்தைக் கொண்டு உலகத்தை அளந்து கொள் 
ளுகிறவன் உயர்ந்த மேதையாய்ச் சிறந்து விளங்குகிறான் . தன 
க்கும் பிறர்க்கும் நலமும் பலமும் விளைந்து வர அவன் வளர்ந்து 
வருகிறான் . 

உல்கம் தெரிந்து ஒழுகா தவன் பலவும் தெரிந் திருந்தாலும் 
பதராய் இழிகிறான் . ஏட்டுப் படிப்பினும் நாட்டுப் படிப்பு நலம் 


பண்பு. 


1155 


பல புரிகிறது . தன் பாடுகொண்டு பிறர் பாடு கண்டு யாண்டும். 
பிழைபாடு நேராமல் பெருந் தகவோடு நடந்து வருவதே 
உயர்ந்த பண்பாடாம் . 

" பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ; 
அன்பு எனப்படுவது தன்கிளை செரா அமை ( கலி , 133 ) 

நல்லந்துவனார் என்னும் சங்கப் புலவர் பண்புக்கும் , அன் 
புக்கும் இங்ஙனம் இலக்கணம் விதித்திருக்கிறார் . பாடு - உல 
கப் போக்கு . 

கால நிலைகளைக் கருதி , உலக இயல்புகளை ஓர்ந்து 
நண்போடு ஒத்து நடப்பதே வித்தகமான பண்பாடு ஆம் என்ற 
தனால் இதன் பான்மையும் மேன்மையும் அறியலாகும் . 

பல்லாரும் பயன் உடையராகி வர 

என்றது தன்னுடைய பண்புடைமையினால் தன்னை அடுத் 
தவர் எல்லாரும் நல்லவராப் நலம் . பல அடையும்படி ஒருவன் 
ஒழுகி வரவேண்டும் என்றவாறு . நன்மையால் நன்மை விளையும் 
ஆதலால் அந்த உண்மை உணர வந்தது . 

அமைதி பொறுமை அன்பு ஆதரவு முதலிய பண்பாடுகள் 
ஒருவனிடம் மருவிய பொழுது அவன் உலகத்திற்கு ஓர் இன்ப 
நிலையமாய் ஒளி செய்து நிற்கிறான் . அவனைக் கண்டவரும் 
கருதினவரும் பெருமகிழ் வடையாய் உறுதி நலங்களை அடை 
ந்து கொள்ளுகின்றனர் . 

இனிய பண்பாடுகளில் இராமன் தலை சிறந் துள்ளமையால் 
குணங்களால் உயர்ந்த வளள்ல் என உலகம் உவந்து புகழ்ந்துள் 
ளது . தன்னுடைய நீர்மை சீர்மைகளால் இக் கோமகன் மனித 
சாதி முழுவதுக்கும் புனித போதனைகளைச் செய்திருக்கிறான் . 
தீர்வரு டன்ன தீமை செய்யினும் செய்ய சிந்தைப் 
பேரருளாளர் தத்தம் செய்கையில் பிழைப்ப துண்டோ ? 
கார்வரை நிறுவித் தன்னைக் கனல் எழக் கலக்கக் கண்டும் 
ஆர்கலி அமர உய்ய அமிழ் துாண்டு அளித்த தன்றே . ( 1 ) 
துறவியின் உறவு பூண்ட தூயவர் துணைவன் என்னை 
உறவுவந்து அருளி மீளா அடைக்கலம் உதவி னானே 
மறவினை நீக்கல் இல்லா மாயமும் மாய வாழ்க்கைப் 
பிறவியும் பெயர்த்தேன் பின்னும் நாகினிற் பிழைப்ப தானேன் . 

( இராமாயணம் ) 


1156 


தரும தீ பிகை. 


தன்பால் அன்பாய்த் தன்னை இராமன் ஆதரித்து அருளிய 
தை நினைந்து மகிழ்ந்து விபீடணன் இவ்வண்ணம் உருகி உரை 
யாடி யிருக்கிறான் . பகைவனுடைய தம்பி என்பதையும் எண்ணா 
மல் தன்னிடம் கண்ணோட்டம் கொண்டு தண்ணளி புரிந்துள்ள 
தை எண்ணி எண்ணிக் கண்ணீர் மல்கி அந்தப் புண்ணியமூர்த்தி 
யை அவன் புகழ்ந்து போற்றியுள்ள நிலைகளை உவந்து நோக்கி 
நாம் வியந்து நிற்கிறோம் . நெடிய மலையை நிறுத்தித் தன்னை நிலை 
குலைத்துக் கலக்கினவர்க்கு இனிய அமுதத்தைக் கா..ல் அளித் 
தது போல் தனக்குத் துயர் இழைத்தவர்க்கும் கருணைக் 
லான இராமன் இதம் அளித்தான் என ஏத்தியுள்ளான் . 

திருந்திய பண்புடையாளர் யாண்டும் பெருந்தகைமையாய் 
நடந்து வருதலால் யாவரும் அவரை உவந்து தொழுது 
நலம் பெறுகிறார் . இனிய நீர்மை தனி மகிமை ஆகிறது . 


கட 


533. பண்பால் உயர்ந்து பதம்படிந்து ஆருயிர்பால் 

நண்பால் அமர்ந்து நலம்புரியின் - விண்பால் 
விளங்கு மதிபோல் வெளியுலகம் எங்கும் 
விளங்கும் அவன்சீர் விரிந்து . 

( 3 ) 
ள் 
உள்ளப்பண்பால் உயர்ந்து உயிர்கள் மாட்டு நண்பு புரிந்து 
யாண்டும் நலமாய் ஒருவன் ஒழுகிவரின் , அவன் விண்ணில் 
விளங்கும் தண்மதி போல் மண்ணில் ஒளி பெற்று விளங்கு 
வான் என்பதாம் . 

இயல்பு , குணம் , தன்மை , நீர்மை என்னும் மொழிகள் 
உயர்ந்த நிலைகளில் ஒளி செய்துள்ளன . உயிர்ப் பண்புகளை 
உரைகள் உணர்த்தி வரினும் அவற்றின் பெயர்க் 

காரணங்கள் 
அரிய மறைகளாய் மருவி நிற்கின்றன . மேன்மையான ஆன்ம 
மணங்கள் பான்மைகளாய்ப் பரிணமித்து வருகின்றன . 

தன் அகத்தில் அமைந்துள்ள குண நீர்மைகளுக்குத் தக்க 
படியே மனிதன் புறத்தில் மணம் பெற்று மிளிர்கிறான் . நல்ல 
சுபாவம் எல்லா மகிமைகளையும் ஒருங்கே நல்கியருளுகின்றது . 

பண்பால் உயர்ந்து என்றது உண்மையான உயர்ச்சியின் 
தன்மை தெரிய வந்தது . உயர்வுகள் பல வழிகளால் உளவாகின் 


51 . 


பண்பு. 


1157) 


றன . செல்வம் கல்வி அதிகாரம் முதலிய நிலைகளாலும் உயர்ச்சி 
கள் உளவாம் ஆயினும் பண்பால் வருவதே யாண்டும் உயர்ந்த 
மாட்சியாய் ஒளி வீசி உலாவுகின்றது . 

பயிற்சியால் உறுவதினும் இயற்கையான மன நலத்தால் 
விளைவது அரிய பெரிய மகிமையாய்ப் பெருகி மிளிர்கிறது . 

இருதயம் புனிதமாய்ப் பரிபாகம் அடையின் அந்த மனி 
தன் அதிசய மகானாய்த் துதி செய்யப் பெறுகிறான் . மனமே 
மனிதன் என்பது மறைமொழி . அரிய மனிதனுக்கு உரிய மூல 
வித்தாய் மனம் அமைந்திருக்கிறது . 
“ Humanity is nothing but a heart . ” ( Victor Hugo ) 

" இதயம் இல்லையானால் அங்கே மனித உதயம் இல்லை " 
என்னும் இது இங்கே அறிய வுரியது . மனித சாதிக்கு இனிய 
மூலமாயுள்ள மனம் நல்லதாய் அமையின் எல்லா மேன்மை 
களும் அங்கே வெள்ளமாய்ப் பொங்கி வருகின்றன . 

பண்பாடு என்பது அரிய பெரிய தன்மை ஆதலால் அதனை 
புடையவர் உயர்ந்த பெரியோர்களாய்ச் சிறந்து விளங்குகின் 
றனர் . உள்ளம் விரிந்து வர உலகம் புகழ்ந்து வருகிறது . 

பண்பு படிந்த பெருந்தகைமைக்குச் சிறந்த அடையாளம் 
பாரையும் இகழ்ந்து பேசாமல் யாண்டும் இதமாய் கடந்து எவ் 
வழியும் செவ்வி புரிந்து வருதலேயாம் . 

" புல்லா எழுத்தின் பொருளில் வறுங்கோட்டி 
கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி 
நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்றவன் 
பல்லாருள் நாணல் பரிந்து . " (நாலடியார் , 155 ) 

நல்ல கல்வியறிவில்லாமல் சபையில் ஒருவன் பிழையாகப் 
பேசினாலும் பண்புடையவர் அதனையும் பரிந்து கேட்பர் ; பிழை 
என்று எழுந்து தாம் வெளியே போனால் பிறர் அவனை இகழ 
நேர்வர்; அதனால் அவன் அவமானமடைவன் என 
கண்ணோடிப் பொறுத்திருப்பர் என்க . இதனால் பண்பாளரது 
பெருந்தன்மையும் பொறுமையும் அறிந்து கொள்ளலாம் . 

" சைவாரை நல்லார் நலிவரோ ? நாளும் அருள் 
செய்வார் ; சிரியார் சிறியார் போல் 

- தெய்வ 


இரங்கிக் 


1158 


தரும தீபிகை. 


61 


ழிலோய்! தொழுதேற்கு இரங்குவதுன் பண்பின் 
வழியால் மறவாய் என் மாட்டு 
துயரால் நலிவாரை நோக்கிச் சிறியார் சிரிப்பர் ; பெரியார் 
இரங்கி அருள்வர் என இது உணர்த்தியுள்ள அழகை ஊன்றிப் 
பார்க்க . இனிய பண்பு எங்கும் இதம் புரிகிறது . 

பன்னாளும் சென்றக்கால் பண்பிலார் தம்முழை 
என்னானும் வேண்டும் என்றிகழ்வார் - என்னானும் 
வேண்டினும் நன்றுமற் றென்று விழுமியோர் 
காண்டொறும் செய்வர் சிறப்பு . (நாலடியார் , 159) 

யாரேனும் தம்மிடம் வந்தால் ஏதேனும் பொருளைக் கேட்ட 
பரோ என்று மருண்டு பண்பிலார் இகழ்ந்து நிற்பர் ; அவர் எது 
கேட்டாலும் நல்லதே என்று உவந்து காணும் தோறும் முகம் 
மலர்ந்து பண்புடையார் நண்பு கொண்டாடி அன்புடன் சிறப்புச் 
செய்வர் என இது உரைத்திருக்கிறது . 

பண்புள்ள பெருந்தகையாளரது உயர்வுகளையும் , அஃது 
இல்லாத சிறியரது இழிவுகளையும் இங்கே தெளிவாக உணர்ந்து 
கொள்கிறேம் . 

விண்பால் விளங்கு மதி போல் விளங்கும் . 

பண்பால் உயர்ந்தவர்கள் மண்பால் இருந்தாலும் விண்பால் 
விளங்கி ஒளிரும் சந்திரன் போல் எங்கும் புகழ் ஒளி வீசி இனிது 
விளங்குவர் என இ . து விளக்கியுளது . மனப்பண்பு மனிதனைத் 
தேவன் ஆக்கி யாவரும் தொழுது வணங்கும் படி செய்தருளும் 
என்பதை உவமை உணர்த்தி நின்றது . 

மானம் மொழி மெய்கள் இனியராய் இருக்கலால் பண்பு 
டையவர் யாண்டும் உபகார நலங்கள் சுரந்து உதவி புரிந்து வரு 
கின்றனர் ; வரவே யாவரும் அவரைப் புகழ்ந்து போற்றி மகிழ் 
ந்து வருகின்றனர் . இனிய செயல் அரிய பலனை அருளுகிறது . 

தரும் நீதிகள் தழைத்து அருமை நீர்மைகள் செழித்து நிற் 
றலால் பண்பாளரை அன்போடு உலகம் பாராட்டி வருகின்றது . 

நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் 
பண்பு பாராட்டும் உலகு . 

( குறள் , 994 ) 


பண்பு . 


1150 


பண்புடையவரது நிலைமைகளை இஃது உணர்த்தியுள்ளது . 

நயன் அறிபவர் , நன்மை புரிபவர் , பயனுடையவர் என்ற 
தனால் பண்பாளரது மன நிலைகளையும் நடைமுறைகளையும் நன்கு 
தெளிந்து கொள்ளுகிறோம் . 

பண்பட்ட நிலம் மிகுந்த விளை போகங்களைச் சுரந்தருளுதல் 
போல் பண்பட்ட மனம் அரிய பல உறுதி நலங்களை அருளி வரு 
தலால் அதனை.புடையவன் சிறந்த பாக்கியசாலியாய் உயர்ந்து 
விளங்குகிறான் . ஒருவன் உள்ளம் சிறிது பண்படையினும் அவன் 
பெரிய இன்படைகிறான் . 

நஞ்சையைத் திருத்தி நலம்பல கண்டு உடலை வளர்த்து 
வருபவர் நெஞ்சைத் திருத்தி நிறைபலன் கொண்டு உயிரை 
உயர்த்தி உய்தி பெற வேண்டும் . 


53-1 . உள்ளம் சிறுமை ஒழியின் உயர்பெருமை 

வெள்ளம் எனவே விரியுமால்- உள்ளம் 
புனிதம் உறினோஅப் புண்ணியவான் அன்றே 
மனிதருள் தேவன் மதி . 


( 4 ) 


உள்ளத்தில் சிறுமை ஒழியின் உலகத்தில் பெருமை வெள் 
ளம் என விரியும் ; புனிதமுடைய அந்தப் புண்ணியவான் மனித 
ருள் தெய்வமாய் மகிமை மிகப் பெறுவான் என்பதாம் . 

மேன்மை கீழ்மை என்பன மனிதனுடைய பான்மைக் 
ளால் வருகின்றன . தன்னுடைய அகநிலைகளுக்குத் தக்கபடியே 
புறத்தில் யாவும் வெளிப்பட்டு நிற்கின்றன . புல்லிய எண்ணங் 
கள் மனிதனைப் புலைப்படுத்தித் தாழ்த்துகின்றன ; நல்ல சிந்தனை 
கள் நலம் பல தந்து மேலான நிலைகளில் உயர்த்தியருளுகின்றன . 
உயர்வும் தாழ்வும் எவரும் தருவதில்லை ; உள்ளம் தருகின்றன . 
புனிதமான இனிய நினைவுகள் மனிதனைத் தெய்வம் ஆக்கு 

சீவ அமுதங்களாய்த் தேசு மிகுந்துள்ளன . உயிர் 
க்கு உய்தி நிலை உள்ளத்தின் கண்ணே உறைந்திருக்கிறது . 
மனம் நல்லதாய்ப் பண்படின் மனிதன் நல்லவனாய் 


தலால் அவை 


எல்லா 


1160 


தரும தீபிகை. 


இன்ப நலங்களையும் எளிதே அடைந்து கொள்கிறான் . அரிய 
பெருமைகள் யாவும் உரிய மனத்தால் உளவாகின்றன . 

சிறுமை என்றது அற்ப எண்ணங்களை . பொறாமை குரோ 
தம் கரவு முதலிய இழி நினைவுகள் மனிதனை ஈனன் ஆக்கி விடும்; 
அவை ஒழியின் அவன் விழுமிய மேலோனாய் ஒளி மிகப் 
பெறுகிறான் . 

சிறுமை ஒழியின் பெருமை விரியும் . 

என்றது இருள் நீங்க ஒளி ஓங்குகல் போல் மனப் புன்மை 
ஒழிந்த அளவில் மாட்சி விளைந்துவரும் காட்சி தெரிய வந்தது . 
ஒருவன் உயர்ந்தவனாக வேண்டின் இழிந்த எண்ணங்கள் அவன் 
உள்ளத்திலிருந்து உடனே ஒழிந்து போக வேண்டும் . 

உள்ளம் உண்மையில் உயர்ந்த பொழுது அங்கே உறுதியும் 
தெளிவும் ஊக்கமும் கம்பீரங்களும் பெருகி எழுகின்றன . 

மதுரைக் குமரனார் என்னும் புலவர் . திலகர் ஒரு நாள் திரு 
மாவளவன் என்னும் சோழ மன்னனைக் கண்டார் . அந்தப் புவி 
யரசன் இந்தக் கவியரசை உவந்து உபசரியாமல் சிறிது உளம் 
செருக்கி யிருந்தான் . அதனை அறிந்ததும் இவர் நேரே மொழிந்த 
உரைகள் தெளிந்த உணர்வு நலங்கள் படிந்து வந்தன . 
அயலே வருகின்றன . 

" மண்கெழு தானை ஒண்பூண் வேந்தர் 
வெண்குடைச் செல்வம் வியத்தலோ இலமே ; 
எம்மால் வியக்கப் படூஉமோரே 
புன்புல வரகின் சொன்றியொடு பொடம் 
சீறூர் மன்ன ராயிலும் எம் வயின் 
பாடறிந்து ஒழுகும் பண்பினாரே ; 
மிகப்பேர் எவ்வம் உறினும் எனைத்தும் 
உணர்ச்சி இல்லோர் உடைமை உள்ளேம் ; 
நல்லறி வுடையோர் நல்குரவு 
உள்ளுதும் பெரும யாம் உவந்துநனி பெரிதே . " ( புறம் ) 

உலகம் முழுவதும் ஆளும் அரசரே எனினும் பண்பு இல 
பாயின் 

அவரை ஒரு பொருளாக மதியேம் ; எளியராயினும் 
பாடறிந்து ஒழுகும் பண்புடையர் எனின் அவரை மதித்துப் புகழ் 


சில 


